


ஆவணம்‌ 


கதழ்‌ - 27 


AVANAM 


VOL -27 
சொ. சாந்தலிங்கம்‌ 


பதிப்பாசிரியர்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 








ஆவணம்‌ : (2016) 


Avanam, Journal of the Tamil Nadu Archaeological Society, 


Thanjavur 


(௦) தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 


தலைவர்‌ 


துணைத்‌ தலைவர்கள்‌ 


செயலர்‌ 
இணைச்செயலர்‌ 
பொருளாளர்‌ 
பதிப்பாசிரியர்‌ 


செயற்குழு உறுப்பினர்கள்‌ 


பதிப்புக்குழு 


செயற்குழு 
பேரா.நா.வள்ளி சொக்கலிங்கம்‌ 
திருமதி வீ.மங்கையர்கரசி 
திரு. செந்தீ நடராஜன்‌ 
பேரா. சு.இராசவேலு 
முனைவர்‌ வி.ப.யதீஸ்குமார்‌ 
முனைவர்‌ வீ. செல்வகுமார்‌ 
முனைவர்‌ சொ.சாந்தலிங்கம்‌ 


முனைவர்‌ சு.இராசகோபால்‌, சென்னை 
முனைவர்‌ து.தயாளன்‌, சென்னை 

திரு. ௧௬. இராஜேந்திரன்‌, புதுக்கோட்டை 
முனைவர்‌ வெ. வேதாசலம்‌, மதுரை 
பேரா. ந. அதியமான்‌, தஞ்சாவூர்‌ 

பேரா. வ. மகேஸ்வரன்‌, இலங்கை 
முனைவர்‌ பா.ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌ 
திரு. த. தங்கதுரை, தஞ்சாவூர்‌ 
முனைவர்‌ மு. வள்ளியம்மாள்‌, மதுரை 
முனைவர்‌ த.த. தவசிமுத்து, தூத்துக்குடி 
திரு. இரா. ரமேஷ்‌, சென்னை 


டாக்டர்‌ இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌ 
பேரா. கு. சேதுராமன்‌, மதுரை 
முனைவர்‌ அ.கா. பெருமாள்‌, நாகர்கோவில்‌ 


ஆவணத்திற்கு கட்டுரைகளை ஒருங்குகுறியில்‌ (2010006) மின்னஞ்சலில்‌ 
அனுப்ப வேண்டிய முகவரி : கditoraavanaN@gmail.com 





the ICHR. 





The publication of this Journal has been financially supported by the 
Indian Council of Historical Research. The responsibility for the 
facts stated or opinions expressed is entirely of the author and not of 







- Editor 


அமைப்பும்‌ அச்சும்‌ : தமிழ்நிலம்‌, சென்னை, செல்‌: 94444 40449 
அட்டைப்‌ படம்‌ : கீழடி, சிவகங்கை மாவட்டம்‌ அகழ்வாய்வு - 2015 


10. 


11. 


18. 


திறக்கோல்சமணப்பள்ளிகல்வெட்டு 
சொ. சாந்தலிங்கம்‌, ரா. உதயகுமார்‌, 9 


அனந்தமங்கலம்‌ கல்வெட்டு 


த.ரமேஷ்‌, 8. ஸ்ரீகர்‌ 10 
வட்டெழுத்துஜயனார்‌ சிற்பம்‌ 
முனைவர்‌ ர.பூங்குன்றன்‌,சு.(இரவிக்குமார்‌ 11 


வடகரைவட்டெழுத்துக்‌ கல்வெட்டு 

கு. பால்துரை 12 
நந்திசிற்பக்‌ கல்வெட்டு 

சு.ரவிக்குமார்‌ 14 
புதுக்கோட்டைமாவட்டக்‌ கல்வெட்டுக்கள்‌ 

கரு. இராசேந்திரன்‌ 15 
அம்பல்‌ (அம்பர்‌) வீற்றிருந்தபெருமாள்கோயில்கல்வெட்டு 
வீ.செல்வகுமார்‌, வீ.பரந்தாமன்‌, 

ஆ.இராசா, கோ.மதிவாணன்‌ 2௪ 


கம்பராசபுரம்‌ துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ 

இ.குமார்‌ 27 
சித்தன்னவாசலில்சிலபெயர்க்‌ கல்வெட்டுக்கள்‌ 

செ. கோவிந்தராஜ்‌, ௧௬. ராஜேந்திரன்‌ 28 
திருவண்ணாமலை துண்டுக்‌ கல்வெட்டு 
இராஜ்பன்னீர்செல்வம்‌ 29 
கோமுகக்‌ கல்வெட்டு 

சோ. கண்ணதாசன்‌, 30 
கோ. தில்லைகோவிந்தராசன்‌, 

இர. செயராமன்‌ 

அய்யம்பேட்டைகுடும்பர்சபைக்‌ கல்வெட்டு 

க. பன்னீர்செலவம்‌ 31 
தொழுதூர்‌ கல்வெட்டுகள்‌ 

சி.வீரராகவன்‌ 33 


74, மணமேல்குடிக்‌ கல்வெட்டு 
செ.இராசு 


75, பழையதிருப்பெருந்துறைகல்வெட்டு 


சி.லீலாவது 


76. கணக்கம்பாளையம்‌ கல்வெட்டு 
து.சுந்தரம்‌ 

17, இன்னக்குளம்‌ கல்வெட்டுகள்‌ 
சோ. கண்ணதாசன்‌ 
கோ. தில்லைகோவிந்தராசன்‌ 
இர. செயராமன்‌ 


18. வள்ளியூர்‌ துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ 


மு.ஆறுமுகம்‌ 


19. காவேரிநகர்‌ முத்தரையர்‌ கல்வெட்டு 


அ.சந்திரபோஸ்‌, 
20, பாசார்‌ கல்வெட்டுக்கள்‌ 
பெ. சுதாகர்‌, கு. பால்துரை, 
21. கூத்தம்‌ பூண்டிகல்வெட்டு 
பா. ஆத்மநாதன்‌, ரா.உதயகுமார்‌, 
2. அத்திமுகம்‌ போசளர்‌ கல்வெட்டு 
செ.கோவிந்தராஜ்‌ 
23. தலியநகரிக்‌ கல்வெட்டு 
௧௬. இரா சேந்திரன்‌ 
24. ஆறகழூர்‌ ஜினாலயக்‌ கல்வெட்டு 
பொன்‌. வெங்கடேசன்‌ 
சி.வீரராகவன்‌, மங்கையர்கரசி 


25. சாமளாபுரம்‌ பெருமாள்கோவில்கல்வெட்டு 


து.கந்தரம்‌ 


26. அவிநாசிலிங்கம்பாளையம்‌ கல்வெட்டு 


து.சுந்தரம்‌ 
27. ஆலத்தூர்‌ கல்வெட்டு 
து.சுந்தரம்‌ 


ஆவணம்‌ 27, 2016. 


36 


38 


40 


41 


20 


al 


52 


60 


61 


63 


64 


65 


67 


69 


29. 


31. 


36. 


37. 


47, 


வட்டெழுத்துடன்‌ பிள்ளையார்‌ சிற்பம்‌ 
௪. வீரராகவன்‌, வி.ரா..மங்கையர்கரசி 


வி. அலம்பலம்‌ கோயில்கல்வெட்டு 
வெ.பாண்டுரெங்கன்‌, வித்யாலெட்சுமிஇராஜசேகர்‌ 


சிறுபாக்கம்‌ கல்வெட்டு 
வெ.பாண்டுரெங்கன்‌, 
வேளுக்குடிகல்வெட்டு 
பா.அருண்ராஜ்‌, அ.ஆரவள்ளி, 
கண்டதேவிசொர்ணமூர்த்தீஸ்வரர்‌ 
கோயில்கல்வெட்டுகள்‌ 

சொ. சாந்தலிங்கம்‌, 

ஆறகமூர்‌ தன்மதாவளக்‌ கல்வெட்டு 
பொன்‌. வெங்கடேசன்‌, 
வெங்களூர்‌ கல்வெட்டு 
சொ.சாந்தலிங்கம்‌, சே.கணேசன்‌, 
உஞ்சேனைகல்வெட்டுகள்‌ 

சொ. சாந்தலிங்கம்‌, ரா. உதயகுமார்‌ 
சே. கணேசன்‌, 


பெருநகர்‌ பிரமீசரமுடையார்‌ 
கோயில்கல்வெட்டுக்கள்‌ 
கோ.விசயவேணுகோ பால்‌, 
அளகமணீஸ்வரர்‌ கோயில்கல்வெட்டுகள்‌ 
இர. செயராமன்‌ 

சிக்காடுதிருவகத்தசவரர்‌ கோயில்கல்வெட்டுகள்‌ 
சி. வீரராகவன்‌, மங்கையர்க்கரசி 
இருக்குறுங்குடிகல்வெட்டுகள்‌ 

(ஆவணம்‌ 24ன்‌ தொடர்ச்சி) 

பொ. இராசேந்திரன்சொ.சாந்தலிங்கம்‌ 
போழைக்குடிகல்வெட்டு 

க. பன்னீர்செல்வம்‌ 

இயாகனூர்‌ பெருமாள்கோயில்கல்வெட்டுகள்‌ 
சி. வீரராகவன்‌, பொன்‌. வெங்கடேசன்‌ 


அதனணாம்‌ 27, 2016 


70 


71 


72 


78 


76 


77 


78 


80 


100 


127 


128 


132 


144 


145 


மெ 


42, 8ழ்படப்பைதிருவீரட்டீஸ்வரர்‌ கோயில்கல்வெட்டு 


சி. வீரராகவன்‌ 151 
43. மேல்மலையனூர்‌ வேட்டவலம்‌ கல்வெட்டு 

இ. வீரராகவன்‌, மங்கையர்க்கரசி, 152 
44. இருப்பத்தூர்‌ கல்வெட்டு 

ப.வேலாயுதராஜா 753 
45. வடித்தார்‌ கல்வெட்டுகள்‌ 

அர.பூங்குன்றன்‌, து.சுந்தரம்‌ 155 
46. ஆண்டாகோட்டைக்ல்வெட்டு 

சு.இராசகோபால்‌, த.தங்கத்துரை 167 
47. இருக்கோகர்ணம்‌ தாண்‌ கல்வெட்டு 

பெ. முருகன்‌ 158 
48. ஏலாக்குறிச்சி மாதாகோயில்‌ கல்வெட்டு 

வெ. பாண்டுரங்கன்‌ 159 
49. கிறித்தவ தேவாலய எழுத்துப்‌ பொறிப்புகள்‌ 

வே.இராஜகுரு 160 
50. உழ்பசார்‌ கல்வெட்டு 

கோ.உத்திராடம்‌, ப.பூபாலன்‌ 161 
51. இராயநல்லூர்‌ கல்வெட்டுகள்‌ 

கோ.உத்திராடம்‌, ப.பூபாலன்‌, 162 


52. அன்னசமுத்திரம்‌ கண்மாய்‌ மடைத்தாண்‌ கல்வெட்டு 
சொ. சாந்தலிங்கம்‌ 164 


58. அரியக்குடி கல்வெட்டுகள்‌ 
சொ.சாந்தலிங்கம்‌, சே.கணேசன்‌ 166 


௪4. வல்லம்குளம்‌ கல்வெட்டு 


பா. ஆத்மநாதன்‌, ரா. உதயகுமார்‌ 168 
55. பூராண்டம்பாளையம்‌ கல்வெட்டு 

து.சுந்தரம்‌ 170 
56. பரமக்குடி அரசு பெண்கள்‌ மேல்நிலைப்பள்வி கல்வெட்டு 

வே.இராஜகுரு 177 
57. நடுவச்சேரி கல்வெட்டுகள்‌ 

து.சுந்தரம்‌, கோவை 172 


ஆணணம்‌ 27, 2016 6 


58. வேட்டுவர்‌ கல்வெட்டு 

பி.ஆனந்தகுமார்‌ 174 
59. சத்திரம்‌ செவல்பட்டி கல்வெட்டுகள்‌ - 

சொ. சந்திரவாணன்‌ 175 
60. கும்பகோணம்‌ வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 

- இர.ஜெயராமன்‌ 176 
61. திருக்கோகர்ணம்‌ கல்வெட்டுகள்‌ 

மூனைவர்‌ மு. காயத்திரி தேவி 179 
68. சின்ன ஆலங்குப்பம்‌ கல்வெட்டு 

டி. மகேந்திரன்‌ 180 
63. ஆச்சனூரர்‌ கண்மாய்‌ கல்வெட்டு 

சோ. கண்ணதாசன்‌ 


கோ. தில்லை கோவிந்தராசன்‌ 181 
இர. செயராமன்‌ 


64. அரியக்குடி சாலைக்‌ கல்வெட்டு 
சே. கணேசன்‌ 183 


65. வந்தவாசி - திகம்பர சமண சத்திரம்‌ கல்வெட்டு 


கோ.உத்திராடம்‌ 184 
66. திருப்பத்தூர்‌ ஆஞ்சநேயர்‌ கோயில்‌ கல்வெட்டு 

௬. இராசவேலு 186 
67. இருநெய்த்தானம்‌ கல்வெட்டு 

பா. அருண்ராஜ்‌ 187 
68. திருவைகுண்டம்‌ செப்பேடுகள்‌ 

ந. சுலைமான்‌, மு. ராஜேஷ்‌ 188 
69. பழனி வாணியர்‌ செப்பேடு 

செ.ராசு 198 


70. பிள்ளையன்‌ கட்டளை செப்பேடு 
வே.கட்டளை கைலாசம்‌ 214 


71. திருமலை புண்ணைத்‌ தேவன்‌ செப்பேடு 


சொ..சந்திரவாணன்‌ 218 
72. மராட்டியர்‌ காலவிசாரணைஆவணங்கள்‌ 

த.கலா ஸ்ரீதர்‌ 220 
73. ஈடு கணக்குஓலைச்‌ சுருள்கள்‌ 

சு. இராசகோபால்‌ 228 


அதனணைம்‌ 27, 2016 7 


74. 


7. 


76. 


77. 
78. 


79. 


81. 


கோவிலூர்‌ முத்திரைத்‌ தாள்கள்‌ 
சு.இராசகோபால்‌ 

தேனிஓலைஆவணங்கள்‌ 

சு.இராசகோபால்‌, கோ.உத்திராடம்‌, 

அரசு முத்திரையிட்டவிலை ஒலைப்பத்துரம்‌. 
செந்தீநடராசன்‌ 

உதவி: அ.கா.பெருமாள்‌ 

செய்தித்‌ திரட்டு - புதியகண்டுபிடிப்புகள்‌ 
ஆந்திராவில்சோழர்‌ உருவாக்கிய பிரம்மதேயம்‌ 
சூ.சுவாமிநாதன்‌ 

மழேடிஅகழாய்வு 

கி.அமர்நாத்‌ ராமகிருஷ்ணா, 

மு.ராஜேஷ்‌, நா.வீரராகவன்‌ 

வேதாரணியம்‌ - யாழ்ப்பாணம்‌ பண்பாட்டுஉறவுகள்‌* 
(அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு) 

பேராசிரியர்‌ வ. மகேஸ்வரன்‌ 


காந்தூர்ச்‌ சாலையைத்‌ தேடி... 
(அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு) 

எஸ்‌. இராமச்சந்திரன்‌ 
கொல்லிரும்புறைக்காசு - ஒருமறுபார்வை 
(கருத்துப்பரிமாற்றம்‌) 

௪. சுப்பராயலு, கோயம்புத்தூர்‌ 


புள்ளிமான்கோம்பைஎன்பதேசரியானது 
பா.ஜெயக்குமார்‌ 


புதியவெளியீடுகள்‌ 
அஞ்சலி 
தமிழகத்‌ தொல்லியல்கழக 


22-ஆம்‌ ஆண்டுக்‌ கருத்தரங்கம்‌ - செயலர்‌ அறிக்கை 
ல.தியாகராசன்‌, 


ABSTRACTS OF THE ARTICLES 
C. Santhalingam, 


கட்டுரையாளர்கள்‌ 


தணிக்கை அறிக்கை 


ஆவணம்‌ 27, 016 


231 


23 


29 


243 


291 


300 


30ம்‌ 


320 


344 


49 


349 


364 


370 


374 
392 
99௪ 


காலம்‌ 


செய்தி 


4. வடகரை வட்டெழுத்துக்‌ கல்‌எவட்டூ 


கு. பால்துரை, புதுச்சேரி 
:இருநெல்வேலி மாவட்டம்‌, மானூர்‌ வட்டம்‌, கங்கை 
கொண்டான்‌ அடுத்த வடகரை என்ற ஊரில்‌ பராக்கிரம 
பாண்டியன்‌ குளக்கரையில்‌ உள்ள சிதிலமடைந்த 
அய்யனார்கோவில்‌ அதிட்டானம்‌. 


:பொ.கா, 9 ஆம்‌ நூற்றாண்டு, வட்டெழுத்து. 


: விச்சாஇர முத்தரையன்‌ என்ற பட்டமுடைய இரவணபுகழ்‌ 
சோலை என்பவர்‌ இறைவனுக்கு இருவமிர்து 
படைக்கவும்‌, அர்ச்சனா போகத்திற்க்குமாக நிலம்‌ ஒன்றை 
விலைக்குப்‌ பெற்றுகெகொொடைடையளித்துள்ளார்‌. 
அக்குறிப்பிட்ட நிலத்தின்‌ எல்லைகளாக அய்யன்கோவில்‌, 
வாய்க்கால்‌, தூம்பு, ஒரு குறிப்பிட்ட வழி ஆகியவை 
குறிப்பிடப்படுகின்றன. இந்நிலம்‌ மஹா சபையாரிடம்‌ 
விலைக்குப்‌ பெறப்பட்டதால்‌ மஹா சபையார்‌ 
ஆணையிட்டு சபைக்‌ கணக்கர்‌ அந்த விலை ஓலையை 
எழுதியுள்ளார்‌ அவரது பெயர்‌ நடுவூர்நிலை மங்கலவன்‌ 
என்பதாகும்‌. இந்த ஏற்பாட்டு ஆணையை.. 
தரஞ்சநாதிராவாரணன்‌ என்பவர்‌ எழுதியுள்ளார்‌. 
கல்வெட்டு சிதைந்தும்‌ சிமெண்ட்‌ பூசப்பட்டும்‌ இடைப்‌ 
பகுதி இல்லாமலும்‌ உள்ளது. 
ஸ்வஸ்திஸ்ரீ ஸ௬மதுரக்‌ கரந்தை விச்சாதிர முத்தரைய 
நா இனசோலை இரணவபு . . . 
இச்சோலை இரணவ புகழ்‌ கொண்டு குடுத்த பூமிக்கு 
பெருநான்கெல்லை யாவ . . . மேக்கு நோக்கி போஇன 
காலுக்கும்‌ மேக்கு நோக்கிபோஇ 
ன வழிக்கு வடக்கும்‌ மேல்‌எல்லை அய்யன்கோஇலுக்கு 
கிழக்கும்‌ . . . எல்லை செண்டிவிடங்கன்‌ தூம்புக்கும்‌ 
மேக்கும்‌ இவ்விசைச்ச 
பெருநான்கெல்லை உள்‌ கிடந்த பூமி உண்ணில்‌ 
மொழிவின்றியே இ . . . ப்பனுக்கு திருஅமிதுக்கும்‌ 
அற்ச்சனா போகத்துக்கும்‌ ஆகவிலை 


ஆவணம்‌ 27, 2016 12 


நன்றி : 


ஸயற-௫ விற்று பொருளற கொண்டு விலை ஓலை செய்து 
குடுத்தோம்‌ மாஹா . . . ஹாஸயையார்‌ பணிக்க 
எழுதினேன்‌ சவைக்கணக்கன்‌ மங்கல 

ஸவஒன்னா இனநடுவூர்‌ நிலைமங்கலவன்‌ எழுத்து 
இப்பரிசு சவையார்‌ . வனெழுத்து இப்பரிசு சவையார்‌ 
பணிக்க எழுதினேன்‌ 

. . . தீரஞ்சநாதிராவாரணன்‌ எழுத்து. 

இக்கல்வெட்டைப்‌ படித்து பொருளறிவதற்கு உதவிய 
முனைவர்‌ சு.இராசகோபால்‌, பேரா. கா.இராசன்‌, 
ஆகியோருக்கு நன்றி. 


ஆவணம்‌ 27, 2016. 13 


6:1 


இடம்‌ : 
காலம்‌ : 


செய்தி : 


x om உ 6192 ௪ 


6:2 


இடம்‌ 


காலம்‌ 


| 
‘ 


த்‌ 19 


6. புதுக்கோட்டை மாவட்டக்‌ கல்‌ளட்டுக்கள்‌ 


கரு. இராசேந்திரன்‌ 
மேலப்பனையூர்‌ 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, இலுப்பூர்‌ வட்டம்‌, 
பனங்குடி அகத்தீசுவரர்‌ கோயில்‌ வடபுறம்‌ சுவர்‌. 
முதலாம்‌ பராந்தக சோழனின்‌ 11வது ஆட்சியாண்டு, 
பொ.கா.918 

அண்ணவாயில்‌ கூற்றத்து உள்ளார்‌ பனங்குடி 
பரமேசுவரற்கு ஏதோ கொடை கொடுத்தமைக்கானது. 
கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை. 

ஸ்வ ஸ்தி ஸ்ரீ கோப்பரகே 

சரி பன்மற்கி யாண்டு 11 ஸநாள்‌ 9 

நூறு ஸவது-9 இவ்வாண்டு அண்ண 

வாயில்‌ கூற்றத்து உள்ளார்‌ 

பனங்குடி பரமேஸ்வரற்கு 

இவ்வூர்‌ உள்ளாறன்‌ செஸருவி 

டை மாறி பிரசிகை... 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, பொன்னமராவதி வட்டம்‌, 
கோவனூர்‌ கோவனிக்காடன்‌ ஜயனார்‌ கோயில்‌ ஐயனார்‌ 
சிலை 


: பொ.கா. 10ஆம்‌ நூற்றாண்டு 
செய்து : 


கோவனூர்‌ மறவன்‌ தருவன்‌ குறளனான மூவாயிரப்‌ 
பேரையன்‌ ஐயனார்‌ சிற்பம்‌ செய்து கொடுத்தமை. 
ஸ்வ ஸ்தி ஸ்ரீ கோவநூர்‌ மற 

வன்‌ தருவன்‌ குறளனா 

ந மூவாயிரப்‌ பேரை 


யன்‌ தன்மம்‌ 


ஆவணம்‌ 27, 2016 15 


6:3 


இடம்‌ 3 


காலம்‌ : 


செய்தி : 


pox™op ௯ 815 ௫ 


10. 
ர்‌ தழுஞ்‌ 
.சி வயலில்‌ 
.விட்ட பா 
.இரம்‌ செய்‌ 
. நிலம்‌ ௮ 
.ரைமாவு 
ம்‌ குழு... 


னபா... 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, இலுப்பூர்‌ வட்டம்‌, தழுஞ்சி 
சின்னக்‌ கண்மாய்‌ மடைத்‌ தாண்‌ 

பொ.கா. 14ஆம்‌ நூற்றாண்டு. 

தழுஞ்சி வேணா உடையார்‌ மருமகள்‌ குலிவள அம்மை 
வண்டா எழுவன்‌ உள்ளிட்டாற்கு தழுஞ்சி வயலில்‌ நிலம்‌ 


விட்டமை. 


விகுறுதி ஸ்‌ 
பங்குனி மீ. 3 


தழுஞ்சி வே 
ணாவூடையார்‌ 
ஆ.. மருமகள்‌ 
குலிவள அம்‌ 
மை வண்டா 
எழுவன்‌ உள்ப 
பட்டஸா ற்கு 
வேணாவுடையா 


சச்‌. ணாவுடை 


2. யார்‌ எழுத்து 


ஆவணம்‌ 


27, 2016 16 


6:4 

இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, 
தொலையனூர்‌ கிராமம்‌ கல்லுவயல்‌ கண்டீசுவர 
முடையார்‌ என்ற இடிந்த சிவன்‌ கோவில்‌ மகாமண்டபம்‌ 
இழக்கு முப்பட்டைக்‌ குமுதம்‌. 

காலம்‌ : மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ யா : 4 பொ.கா. 18ஆம்‌ 
நூற்றாண்டு 

செய்தி : கங்கேயன்‌ கானநாட்டு வேளான்‌ பரலி வயலில்‌ நிலம்‌ 
விலைக்குப்‌ பெற்று கடமை, விநியோகம்‌,கற்பூரவிலை 
ஆகிய வரிகளை நீக்கி கோவிலுக்கு கொடுத்தமை. 


3. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரி புவன ஸக்‌ ஸகரூ வத்திகள்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டிய 
தேவற்கு யாண்டு சீவது கல்வாயில்‌ நாடும்‌ காநநாடுமான 
தலையாநிலைக்‌ கண்டதேவர்‌ ஈசுவரமுடைய னாயனாற்கு 
கண்டதவன்‌... தயஞ்‌ செய்தாநான காங்கேயநேந்‌ கானனாட்டு 
மங்கலத்து நம்பி உய்ய வஸந்௰தாநாந குலோத்துங்க சோழ 
கானாட்டு வேளான்‌ பரலி வயலில்‌ விலை கொண்டு காராண்கி 


2. ழமையாக நீர்வாத்து குடுத்த உலகுய்யக்‌ கொண்ட நிலம்‌ 
அரைமாவும்‌ அருவி நில... ஆக நிலம்‌ அரைமா அரைக்‌ காணிக்கு 
நமக்கு இஸருக்‌ உக கடவ கடமை காரிய வினியோகங்‌ 
கற்பூரவிலை காரிய ஆராச்சி சில்வரி பெருவரி வெட்டி 
முட்டாஆள்‌ எச்சோறு கூற்று அரிசி மற்று நாடேற்ற வரிகளும்‌ 
இந்‌ நாயனாற்கு திருப்படி மாற்று உள்ளிட்ட நிமந்தங்களுக்கு 
நாலாவது முதல்‌ சந்திராதித்தவற்‌ செல்ல கல்வெட்டி குடுத்தேந்‌ 
த. 

3. ஈடந்‌ உதைய செய்தான்‌ ஆன காங்கேயநேந்‌ இப்படிக்கு 
ஆளுடையர்‌ எழுத்து. 


6:5 


இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, 
தொலையனூர்‌ கல்லுவயல்‌ கண்டீசுவரமுடையார்‌ 
கோவில்‌ வடபுறம்‌ முப்பட்டைக்‌ குமுதம்‌, ஜகதி மற்றும்‌ 
உபானம்‌ 


காலம்‌ : சகாத்தம்‌ 1424 பொ.ஆ.1502 


ஆவணம்‌ ரோ, 2016 17 


செய்தி : இக்‌ கல்வெட்டு புதுக்கோட்டைச்‌ சமஸ்தானக்‌ 
கல்வெட்டுத்‌ தொகுதியில்‌ 720 எண்‌ கல்வெட்டாக பதிவு 
செய்யப்பட்டிருந்தாலும்‌ இக்கல்வெட்டின்‌ கடைசி மூன்று 
வரிகள்‌ விடுபட்டுள்ளதால்‌ இக்கல்வெட்டின்‌ முழுப்‌ 
பாடமும்‌ இங்கு தரப்படுகிறது. விசைய நகர அரசர்‌ 
வீரப்பிரதாபராயர்‌ காலத்தில்‌ சகாத்தம்‌ 1424ல்‌ நாடுமதித்த 
விசையாலயத்‌ தேவர்‌ ஊற்றியூர்‌ பெருநான்‌ கெல்லைக்கு 
உட்பட்ட நிலத்தினை வரிநீக்கிக்‌ கொடுத்தமைக்கானது. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ மகாமண்டலீசுவரந்‌ ஹரியதள விபாடன்‌ பாஷைக்கு 
தப்புவராய கண்டன்‌ மூ... கண்டன்‌ கண்ட 


3. னாடு கொண்டு கொண்ட நாடு குடா தான்‌ பூறூவ தக்ஷிண பச்சி 
மோத்தர ஸமுத்ராதிபதி ஆன [வீரப்பி] றதாபராயர்‌ பிரதி 

3. வி இராச்சியம்‌ பண்ணி அருளாநின்ற இராயற்கு செல்லா நின்ற 
சகாத்தம்‌ 1484ன்‌ மேற்செல்லா நின்ற துந்துமி வருஷம்‌ வைய்காசி 
மீ 80 உதுலை 


4. யாநிலை ஊரவற்கும்‌ பரளி [ஊ] ர வற்கும்‌ வன்னியநார்‌ 
[அடைக்கலம்‌ காத்‌] தார்‌ ஆன நாடுமதித்த [விசையாலையத 
தேவரி கானநாடா 


த. ன விருதராச பயங்கர வளநாட்டு ஊற்றி ஊர்‌ பெருநான்‌ கெல்லை 
உள்பட்ட நிலம்‌ உள்ளதுங்‌ குடிநீங்காதேவதானம்‌ ஆக உழு 


& து நாட்டுக்கற்ற வாரம்‌ இட்டு காணி ஆட்சி ஆக [அனுபவிக்க 
கடவார்க]ள்‌ ஆகவும்‌ அனுபவிக்கும்‌ இடத்து வெட்டி முட்டி 
வேகாரி உலுப்பை வி 

7. ரியம்‌ எச்சோறு வினியோகம்‌ எற்பேற்‌ பட்டனவும்‌ கழித்து இந்த 
ஊற்றி ஊர்‌ வயல்‌ நான்‌ கெல்லையும்‌ குடிநீங்கா தேவதானக்‌ 
[காணி ஆட்சி] ஆக உழுது வா[ரிம்‌ இட 

& க்‌ கடவார்கள்ளாகவும்‌ இப்படி கல்வெட்டிக்‌ குடுத்த ஊற்றிகளர்‌ 
வயல்‌ பெருநான்‌ கெல்லையும்‌ துலையா நிலை ஊரவற்கும்‌ பரவி 
ஊரவற்கும்‌ ஆக துலையாநிலை 

9. யில்‌ சங்க[ரின்‌ ஆனபடை ஏர்‌ விட்ட தேவன்‌ உள்ளிட்டாரையும்‌ 
பெற்றான்‌ ஆன நினைத்தது முடித்த தேவன்‌ உள்ளிட்டாரையும்‌ 
நக்க... முன்‌ பேருபட்ட இரண்‌ டூரவரும்‌ இந்த வயல்‌ படை செ 


ஆவணம்‌ 27, 2016 48 


70.... விழுக்காட்டிலே காணி ஆட்சி ஆக சந்திராதித்தவரை காணி 
ஆட்சி ஆக கல்வெட்டி குடுத்தோம்‌ நாடு மதித்த விஸசை5 
யாலைஸய தேவரேன்‌ இப்படிக்கு 


71. இவர்‌ காரியஞ்‌ செய்வாரில்‌ இ 


75... க்குடியில்‌ காளையார்‌ காவலன்‌ பெருந்தெருவில்‌... 
களனிவாசல்‌ உடையான்‌ ஆவுடையார்‌ உலகுடையார்‌ ஆன 
மன்னர்‌ கோனார்‌ எழுத்து.உ 


6: 5 


இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌, பொன்னமராவதி வட்டம்‌, 
இருகளம்பூர்‌ கல்லத்தி வயலில்‌ வத்தாண்டர்‌ ஊரணிக்கு மேற்கில்‌ 
தெக்கூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ ஓரத்திலுள்ள ஒரு வயலில்‌ 
நடப்பட்டுள்ள பலகைக்‌ கல்‌ 


காலம்‌ : சகாத்தம்‌ 1674 யபொ.ஆ.1752 


செய்தி : முத்துக்குமரன்‌ சேர்வை காரன்‌ கல்லாத்து வயலில்‌ நிலம்‌ 
விட்டுக்‌ குடுத்த மைக்கானது. கல்லின்‌ ஒரு பகுதி உடைந்துள்ளது. 


ஸ்வ ஸ்தி 

ஸ்ரீ ஸசாலிவா 6௧ 
ன சகரத்தம்‌ 

1674 இ 

தன்‌ மேச்சே 

ல்லா நின்ற 
ஆங்கிரஸஸ- ஷ்‌ ஆ 
வணி மீ 1. உ 


ஐவ இ இ. உ இ உவ 


70. சேருவ காற 
37.ன்‌ குமாரன்‌ மு 
72. த்துக்‌ குமர 
12. ந்‌ சேருவை 


ஆவணம்‌ 27, 2016 19 


17, நிலம்‌ விட்டு 
78. குடுத்தது 
19.கல்லாத்து வ 
20. யலில்‌ கலிக 
2ம.ங்‌.... 
29. தருமத்து வெ 
24. ச்சுக்‌ குடுத்‌.... 
8.னாலே 

6:7 


இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, ஆத்தூர்‌ 
ஐயனார்‌ கோவில்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


காலம்‌ : சகாத்தம்‌ 1640 பொ.ஆ..1618 


செய்தி : ஆத்தூர்‌ ஊரவர்‌ முடிவு செய்து ஒரு குறிப்பிட்ட நிலம்‌ பூசை, 
திருப்பணிக்குவிட்டமை. 


1. சகாத்தம்‌ 1520 இதன்மேல்‌ செல்லா நின்ற பிரமாதி வருஷம்‌ 
கடலடையாதிலங்கை கொண்ட சோழவள நாட்டு 


2. பொன்னமராவதி நாட்டு தென்பற்று ஆற்றூர்‌ ஊரவரோம்‌ 
நாங்கள்‌ இருந்துஇட்டபடி 


3. மேற்படியூர்‌ ... மாக்கள்‌ நாடற்ற மரியாதி நடக்க வேண்டி... 
குளத்து நீர்‌ பாய்ந்து 

4. நெல்விளையும்‌ ... காணியான &ழத்தளை ஒரு மா 
முந்திரிகையும்‌ ... செய்‌ 


5. ஒருமா முக்காணியும்‌ ஆக இரு மா முக்காணி முந்திரிகையும்‌ 
பூசை திருப்பணிக்கு உடலாக விட்டு 


ஆவணம்‌ 27, ௨019 20 


6. நடக்க கடவதாக ஆற்றார்‌ ஊரவர்‌ சொல்படி செய்து 
குடுத்தோம்‌ இப்படி ஸக்கு௰ 


7. மேற்படியூர்‌ கணக்கு ஆற்றூர்‌ வேளான்‌ எழுத்து. பொன்னக்‌ 
குடையான்‌ எழுத்து சுந்தரபாண்டியன்‌ எழுத்து. 


8. இருக்கோலக்குடி பாண்டி கொல்லன்‌ எழுத்து ... எழுதினேன்‌ 


சங்க ... கற்தச்சனேன்‌. 


இடம்‌ ன்‌ 


காலம்‌ : 


செய்தி : 


இ உடை பத்‌: நத ப 3 


உ. ஐ 


11. 


ஆவணம்‌ 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, அறந்தாங்கி வட்டம்‌ இடைய 
கோட்டை விசுவநாதபுரம்‌ பழைய சிவன்‌ கோவிலிருந்து 
எடுத்து வைத்துள்ள பழைய நிலைக்கால்‌ 


சகாத்தம்‌ 1448 பொ.கா.1526 


கல்வெட்டின்‌ தலைப்பகுதியில்‌ திரிசூலம்‌ வரைகோட்டு 
உருவமாக வெட்டப்பட்டு அதன்‌ ழ்‌ இக்கல்வெட்டு 
அறந்தாங்கி அரசு ஏகப்பெருமாள்‌ தொண்டைமானார்‌ 
மகன்‌ பொன்னம்பலநாதத்‌ தொண்டைமானார்‌ திருந்‌ 
பெருந்துறை என்ற ஆவுடையார்கோவில்‌ சிவன்‌ 
கோவிலுக்கு திருநா மத்துக்‌ காணியாக அரையர்கள்‌ 
பற்றான சீகண்ட மங்கலத்தை கொடுத்தமை 


சகாத்தம்‌ 1 

448 

ன்‌ மேல்‌ செல்லா நி 
ன்ற ... பவ வரு 
ஷம்‌ துலா நா 
யிற்று மிழலை 

க்‌ கூற்றத்து தனி 

யூர்‌ திருப்‌ பெரு 
ந்துறை நாயனா 


ர்‌ ஆவுடைய பர 


ம சுவாமிகளுக்‌ 


7, 2016 21 


12.கு அறந்தாங்கி 
173. அரசு ஏகப்பெ 
14.ருமாள்‌ தொ 
15. ண்டைமானார்‌ ஸபுக 
16.த்திரன்‌ பொன்ன 
17.ம்பலநாத தொ 
18.ண்டைமானார்‌ 
19.ரோம்‌ ஸஉதக௫ 
20.தாராபூறுவம்‌: 
21.ஆக குடுத்த வகு.. 
22. வளான்‌ சுந்‌ 
23.தர பாண்டிய வ 
24. ள நாட்டு 
25.வகையாரும்‌ 
26. அரையகள்‌ 
27. பற்று சிகண்‌ 
28. டமங்கலம்‌ ௪ 
29. துறச்சர்மை 
30. யும்‌ சந்திராதி 
31.தவர்‌ செல்‌... 

பின்‌ பக்கம்‌ 
92... உழும்‌ 
38. சறுவமானியம்‌ 
34.திருநாமாத்து 
3்.க்காணி ஆகஸஅ ௫ 
26.னுபவித்துகெ 


ஆவணம்‌ 27, 2016 22 


37 
J 
39 
40. 


41. 
42. 
43. 
44. 
33. 
46. 
47. 


டி 


51. 
52. 


R 


௦6. 
97. 


6: 9 


இடம்‌ க்‌ 


காலம்‌: 


பாள்ள கடவ 
.தாகவும்‌ இந்த 
.த்‌ திருநா மத்து 
.க்‌ காணிக்கு 
அகிதம்‌ பண்‌ 
ணினவந்‌ கங்‌ 
கைக்‌ கரையி 
லே பிராமண 
னையும்‌ குருை 
வயும்‌ கபிலை 
யையும்‌ மாத 


ா பிதாவையு 


.ம்‌ கொன்ற ப 


.ாவத்திலே 
போக கடவரஸா௫ 


கவும்‌... 


 ஏுகயெரு 


. மாள்‌ வில்ல 


வராயன்‌ எழுத்‌ 


து 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, 


பொ.கா. 16ஆம்‌ நூற்றாண்டு 


ஆவணம்‌ 27, 2016 


அறந்தாங்கி வட்டம்‌, 
இடையகோட்டை விசுவநாதபுரம்‌ பழைய சிவன்‌ 
கோவிலிருந்து எடுத்து வைக்கப்பட்டுள்ள பழைய 
நிலைக்காலில்‌ உள்ளது. 


செய்தி : கல்வெட்டின்‌ தலைப்பகுதியில்‌ திரிசூலம்‌ பீடத்துடன்‌ 
கூடிய வரைகோட்டு உருவமாக வரையப்பெற்று அதன்‌ கீழ்‌ 
கல்வெட்டு உள்ளது. திருப்பெருந்துறை என்ற 
ஆவுடையார்கோவில்‌ ஆளுடைய பரமசுவாமிக்கு 
அறந்தாங்கி தொண்டைமான்களில்‌ ஆளுடைய ரகுநாத 
தொண்டைமானிற்கும்‌ இறந்த காலமெடுத்த 
நயினார்க்கும்‌ என்ற வாசகம்‌ மட்டும்‌ நன்கு தெளிவாகவும்‌ 
மற்ற இரண்டு பக்கங்களிலுமுள்ள எழுத்துக்கள்‌ படிக்க 
முடியாதவாறு சிதைந்தும்‌ காணப்படுகின்றன. 

பிங்களன்‌ 

தை மீ 2 ௨. [ர] 

ப்‌ பெருந்துைறஆ] 

ளுடைய பர 

ம சுவாமியா [ருக்கு] 

ஆளுடைய நயி [னார்‌] 

ரகுநாத நா[யக்க] 

த்‌ தொண்டை [மா] 

நார்கும்‌ யிறந்‌[த] 

70. காலமெடுத்த ... 


மூ. NOMA 


11. நருடைய தயினா[ர்‌] 
2... 


ஆவணம்‌ சை, 2016 24 


78. போக்குச்‌ செம்பொ- 

19.ன்‌ இருபதின்‌ கழங்‌ 

20.சு இவ்விருபதுங்‌ 

21. கொண்டிதன்‌ பலி 

28.[சை] யால்‌ நிசதி உழக்‌ 
23.[கா] ழாக்குத்‌ திருவிளக்‌ 
24.[கு] நெய்‌ நாராயக்காலொ 
25. [க] கு முழையால்லட்‌ 
26.[டு] வாமானோமம்பர்‌ 
27.... இரு ... வளிச்சத்தான்‌ 
28. [ரி] உள்ளிட்ட நகரத்தொ 
29.[ம்‌] இது முட்டில்‌ இத்தளி 
20. ...த மூலுத்தாரானும்‌.. 
31.[வை] ஷ்ணவராவ தெண்டி 
32. விப்பாரானார்‌ முட்டி 

மி. கா 


39. ...மது 
36... மே 


ஆவணம்‌ 27, 2016 


26 


5. கம்யராசயூரம்‌ துண்டுக்‌ கல்‌எவட்டூகள்‌ 
தி.குமார்‌, சென்னை 
8:1 


இடம்‌ : வேலூர்‌ மாவட்டம்‌, காட்பாடி வட்டம்‌, திருவலம்‌ அருகே 
உள்ள கம்பராசபுரம்‌ வயல்வெளியில்‌ உள்ள கருங்‌ 
கோயில்‌ என்ற சிதிலமடைந்த சிவன்‌ கோயிலின்‌ மண்டப 
வாயில்‌ சுவர்‌. 


காலம்‌; பொ.கா. 10 - 11ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : துண்டுக்‌ கல்வெட்டு 
்‌ 1. . . .னயாற்றுக்‌- 
2 - ம்‌ நடுவில்‌ ம- 
3 . நிலம்‌ வட - 
4 . தியாகவும்‌ - 
5. . . . ராகவும்‌ மேல்‌ - 
6 . மண்டக வன- 
7 . ட்ட புஞ்சைநி- 
8 ங்க விற்றுக்கு - 
9 .னக்‌ இழிகை ௪- 
70.. . . ம்‌ விலையாவ- 
8:2 
இடம்‌ : அதே ஊரில்‌ ஸ்ரீலட்சுமி நாராயண பெருமாள்‌ கோயில்‌ 
அரசமரத்தடி 
காலம்‌ : பொ.கா. 10- 11ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி : துண்டுக்‌ கல்வெட்டு விக்கிரமாதித்த சதுர்வேதி மங்கலம்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 


1. , . . விக்கிரமாதித்த சதுர்வேதி மங்க(வத்து) . . 


ஆவணம்‌ 27, 2016 27 





இடம்‌ ப 


காலம்‌ 


செய்தி : 


11. கோமுகக்‌ கல்வெட்டு 
சோ. கண்ணதாசன்‌, 
கோ. தில்லைகோவிந்தராசன்‌, 
இர. செயராமன்‌,தஞ்சாவூர்‌. 
தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, திருவையாறு வட்டம்‌, 
அம்மன்பேட்டை இராசேந்திரம்‌, ஆர்க்காடு 


பொதுமுக்தீசுவரர்‌ கோயிலில்‌ உடைந்து கடக்கும்‌ 
கோமுகம்‌. 


: முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌ 20 ஆவது 


ஆட்சியாண்டு, பொ.ஆ. 1090. 

தில்லை நாயகன்‌ பிச்சன்‌ என்பவர்‌ பெருமங்கலத்துக்‌ 
கரைகுண்டீச்சுரமுடைய மகா தேவருக்கு திருவமுது, 
நெய்யமுது, தமிரமுது ஆகியவற்றிற்கு அளித்தகொடை. 


மூன்மக்கம்‌ 


1. 


oo 33 ஐ M&W 


தேவற்கு யாண்டு 20 ஆவது 
பெருமங்கலத்து கரைகுண்டீச்சுவரம்‌ 
உடைய மாதேவற்குத்‌ திருவமுதும்‌ 
அரிசி நாநாழியும்‌ ... முதும்‌ நெய்முது 
ம்‌ தயிரமுதும்‌ அடைக்காயமுது 

ம்‌ நிமந்தம்‌ செய்து தில்லை நாயக பி- 
ச்சநேன்‌ இத்தந்ம ஊரார்‌ திருநாமமா- 
க குடுப்பது. 


பின்பக்கம்‌ 


ம 


mR 


அதவணம்‌ 


[அமு]தும்‌ தெ... ... 

கு சிறு காலைக்கு திருவமுதுக்கும்‌ 
குலோத்துங்க சோழ தேவற்கு 
யாண்டு 20 ஆவது பெருமங்கல- 
த்துக்கரை குண்டீச்சரமுட . . . 


27, 2018 30 


12. அய்யம்யேட்டைகு௫ம்யர்சயைக்‌ கல்வெட்௫ 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


ஆவணம்‌ 27, 2016 


க. பன்னீர்செலவம்‌, வஞ்சியூர்‌ 


திருவாரூர்‌ மாவட்டம்‌, பாபநாசம்‌ வட்டம்‌, 


அய்யம்பேட்டை. அபிமுக்தேஸ்வரர்‌ திருக்கோயில்‌, 
கருவறை, 


மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌. (பொ.ஆ. 1174-1218) 


இம்‌ மன்னனின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ குலோத்துங்கசோழ 
வளநாட்டில்‌ உள்ல வேளாநாட்டில்‌ அமைந்துள்ள 
பிரம்மதேயம்‌ சிரி இராசேந்திர சோழச்சதுர்வேதிமங்கலத்து 
சயையார்களும்‌, பட்டர்களும்‌, மகாஜனங்களும்‌ உலக 
முழுதுடையச்‌ சதுர்வேதி மங்கலத்தில்‌ நகரீஸ்வர 
முடையார்‌ திருக்கோயிலின்‌ திருமண்டபத்தில்‌ கூடி 
தீர்மானங்கள்‌ நிறைவேற்றியுள்ளனர்‌. இதன்படி கூரை 
கட்டணங்கள்‌, நிலையான்‌ முதலியவை முன்னர்‌ 
நடைமுறையில்‌ உள்ளபடியே செய்யவும்‌ நெல்‌, மஞ்சள்‌, 
காசு முதலியவை தவிர்த்தும்‌, வெள்ளாளர்‌, தச்சர்‌, 
கொல்லர்‌ அரிப்பேறு மாற்று கொல்லவேண்டாம்‌ என்றும்‌ 
சொல்லப்பட்டுள்ளது. இவற்றுடன்‌ குடும்பர்களுக்கு 
பரிசட்டம்‌ இட்டு காரியத்திற்கு கடவ வேண்டும்‌ என்றும்‌ 
குடும்பர்கள்‌ இல்லாமல்‌ மற்றொருத்தருக்கும்‌ பரிசட்டம்‌ 
சூடக்கடவ வேண்டாம்‌ என்றும்‌ குடும்பர்களின்‌ சபையில்‌ 
ஒரு வருடம்‌ குடும்பு செய்துக்‌ கொள்ளலாம்‌ என்றும்‌ 
தீர்மானித்துள்ளமை. 

இரிபுவனச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ கருவூரும்‌ 
பாண்டியன்‌ முடித்தலையும்‌ கொண்டு வீரா அபிஷேகமும்‌ 
விசையா அபிஷேகமும்‌ பண்ணி ...இிரையோதெசியும்‌ 
செவ்வாக்கிழமையும்‌ பெற்ற 

புணர்பூசத்து நாள்‌ குலோத்துங்க சோழவளநாட்டு 
வெளாநாட்டு ப்ரஹம்தேயம்‌ ஸ்ரீராஜெந்தர 
சொழச்சதுர்வேதி மங்களத்து ஸபையாரும்‌ பட்டர்களும்‌ 
மஹாஜனங்களும்‌ இந்தை நாளால்‌ இந்நாட்டு 
உகைமுழுதுடைச்‌ சதுர்வெ- 


31 


3. தி மங்கலத்து உடையார்‌ நகரீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ 
திருமண்டபத்திலே சபையாரும்‌ பட்டர்களும்‌ 
மஹாஜனமும்‌ நடந்திருந்து க்ரம....மாயிருப்பு...பயங்கரன்‌ 
தோப்பு பண்டாடு பழநடை செய்து வரும்‌ 

4. கூரைகட்டணங்கள்‌ முன்பிலாண்டுகள்‌ செய்துவரும்படியே 
செய்யக்கடவர்களாகவும்‌ நிலையாளும்‌ முன்பிலாண்டுகள்‌ 
செய்து வரும்படியே செய்யக்‌ கடவர்கள்‌...ற வறுப்புக்கு 
ஓக்கும்‌ அரிசியும்‌ பயறும்‌ பண்டாடு... ப... 


5. ழநடை தாங்களெ எடுக்கக்கடவர்களாகவும்‌ அரிசிக்கு 
முன்பு எழுதின நியோகப்படியெ...வின்மெல்பட்ட 
அரிசிக்கு இரட்டி நெல்லுக்‌ கைக்கொண்டு... கொள்ளக்‌ 
கடவதல்லாதுதாகவும்‌ மஞ்சணைக்கு 


6. சில தேவர்களுக்கு ப்ரஸாதஞ்‌ செய்தருளின திருமுகப்படி 
ஒடுக்கக்‌ கடவ காசு நீக்கி ஆயமென்று வெள்ளாளரை 
தண்ட கடவதல்லாதுதாகவும்‌ தேவர்கன்மிகள்‌ 
தேவைக்கு... படிக்கொள்ளக்‌ கடவதன்று என்று பிள்ணை- 


7. ஓலை வருகையால்‌ மாவிஞ்சு காசும்‌ நெல்லும்‌ 
தண்டக்கடவ தல்லாது தாகவும்‌ தைச்சர்‌ கொல்லர்‌ 
அறிபெரும்‌ கொள்ளக்‌ கடவதல்லதுதாகவும்‌ நிச்சயித்து 
எழுதின நியோகப்படி ஆளி இடக்கடவதாகவும்‌ 

8. குடும்பற்குப்‌ பரிசட்டம்‌ இட்டுதாகில்‌ காரியத்துக்கு கடவ 
குடும்பர்‌ ஒழிய மற்றொருத்தரும்‌ பரிசட்டம்‌ 
சூடக்கடவதல்லாதுதாகவும்‌ குடும்பர்‌ ஸ்பையில்‌ .... 
ஒராண்டு குடும்பு செய்யக்‌ கடவர்களாகவும்‌ குடும்பரும்‌ ... 


(முற்றுப்‌ பெறவில்லை) 


ஆவணம்‌ 27, ௨01௧ 32 


காலம்‌ : 


செய்தி : 


be 


nm 


x 


10. 


11. 


13.தாமுதூர்‌ கல்வெட்டுகள்‌ 


சி.வீரராகவன்‌, விழுப்புரம்‌ 


கடலூர்‌ மாவட்டம்‌, திட்டக்குடி அருகேயுள்ள 
தொழுதூர்‌. மதுராந்தகீஸ்வரமுடைய நாயனார்‌ 
திருக்கோயில்‌ அர்த்தமண்டப தென்சுவர்‌. 

மூன்றாம்‌ குலோத்துங்கனின்‌ 12 ஆம்‌ ஆட்சியாண்டு, 
பொ.ஆ.1190. 


செம்பை யாறியான்‌ சேதிராயர்‌ வெள்ளான்‌ என்பான்‌ 
இருக்கூத்து (நடராசன்‌) டையாரையும்‌ நாச்சியாரையும்‌ 
(சிவகாமி அம்மையார்‌) இக்கோயிலில்‌ எழுந்தருளி 
வித்தை. மேலும்‌ செம்பையை சார்ந்த தேவனாந 
நாயக வேள்ளான்‌ என்பார்‌ இக்கோயிலினை 
கற்றளியாக எடுப்பித்தும்‌ திருமண்டபம்‌ செய்வித்ததை 
யும்‌ முற்றுபெறாத இக்கல்வெட்டு கூறுகிறது. 

ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ 

பாண்டியன்‌ முடித்தலையுங்‌ கருவூரும்‌ கொண்டருளி- 

ய இரிபுவன வீரதேவர்க்கு யாண்டு 12 வடகரை 

ஜன சிங்க வளநாட்டு உகஞூர்க்‌ கூற்றத்து பெருந்தொழுவூர்‌ 

உடையார்‌ மதுராந்தசேரமுடைய நாயனார்த்‌ இரு 


நாள்‌ எழுந்தருள்ளி திருமேனி நாயகரையும்‌ 
நாச்சியாரையும்‌ உடை 


யார்க்கு தம்பிராட்டி யாரையும்‌ எழுந்தருளிவித்த செம்பை 
யாளியான்‌ சேதிராயர்‌ வெள்ளான்‌ திருக்கூத்து ஆள்ளு- 
டையாரையும்‌ நாச்சியாரையும்‌ எழுந்தருளிவித்தார்‌ செம்‌- 


பை தேவனாந நாயக வேள்ளான்‌ திரு கற்றளியும்‌ 
திருமண்ட- 


பழமும்‌ செய்வித்த ... லக கக ககக கக்க மரம 


33 


ஆவணம்‌ 27, 2016 


காலம்‌ 


செய்தி : 


இ அ த. அன பன ஐ று 


ம்ம்‌ வம்‌ ம்‌ வம 
ல்ல அக அர அகட்ட 


16. 
13:3 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


ஆவணம்‌ 


: மேலது திருக்கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தென்சுவர்‌. 
2 பொ.கா.12 ஆம்‌ நூற்றாண்டு. 


இறைவன்‌ மதுராந்தக சோளீசுவரர்‌ என்றும்‌ இவ்வூர்‌ 
தொழுவூரான சந்திரசேகர நல்லூர்‌ என்றும்‌ 
குறிப்பிடுகின்றது. திருநீற்று வீரமாநத்த சோழப்‌ பெரிய 
ஏரியின்‌ சீழ்‌ நன்செய்‌ நிலம்‌ இறையிலி தானமாக 
அளிக்கப்‌ பட்டதைக்‌ கூறுகிறது. 

ஸ்வஸ்திஸ்ரீ திருமுகப்படி தொழுவூர்‌ உடை- 

யார்‌ மதுராந்தக சோளீசுவரமுடைய னாய 

னார்க்கு சந்திரசேகர நல்லூர்‌ திருநீற்று 

வீரமா நத்த சோழப்‌ பெரிய ஏரியில்‌ நன்‌ 

சய்‌ நிலத்து ஒன்பதாவது நாளில்‌ தேவதான இ- 
றையிலியாக நாம்‌ விட்ட நன்செய்‌ நிலம்‌ அரைக்கு 
களரிலே நாம்மீந்த ஸக எண்ண தேவர்‌ இச்சந்திரசே 

கர நல்லூர்‌... ... ... இட்ட மதுளுக்கு ௨- 

ள்ஞு அகப்பட்ட நிலம்‌ நீக்கி... ... அளந்து தண்ட- 

லம்‌ ஒன்று முக்கா .... ... மிராயிர நிலத்துக்கு தலைமாறு 
ஏழாவது முதல்‌ விடும்‌ நன்செய்‌ நிலத்திலும்‌ ஏழுமாவரை 
யும்‌ தொழுவூர்‌ வாரப்‌ பற்றில்‌ நன்செய்‌ நிலத்து அனை 
த்தோம்‌ இந்த நன்செய்‌ நிலம்‌ ஏழுமாவரையும்‌ ௪ 
ந்திராதித்தவரையும்‌ யிறையிலியாக விட்டோம்‌ 

இப்படி கணக்கில்‌ நிறுத்திக்‌ குடுத்தோம்‌ ...வா- 


ணகோவரையன்‌ எழுத்து 


: அதே கோயில்‌ தெற்கு வாயிலின்‌ அருகே உள்ள பலகைக்‌ 


கல்‌. 


:பொ.கா.114 ஆம்‌ நூற்றாண்டு. 


கல்வெட்டின்‌ தொடக்கமும்‌ முடிவும்‌ இல்லை. 


திருவிளக்குப்‌ புறமாகவும்‌ தெங்கத்தோட்டத்திற்கும்‌ கறி 


27, 2016 - 34 


[ன 
( 


உ. ஜூடி உ. 


10. 
11. 
18. 
18. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
21. 
44. 


ஆவணம்‌ ஐச, 2016 


அமுதுக்கும்‌ தெங்குத்‌ திருத்தவும்‌ கூத்தாடு தேவர்க்கும்‌ 
ஆற்றில்‌ இறைவர்‌ நீராடும்‌ நிகழ்வுக்கும்‌ ஆங்காங்கே 16 
வேலி 18 மா நிலம்‌ மதுராந்தக சோழீசுவரர்க்கு தானமாக 
வழங்கப்பட்டமை. 


ஆற்றங்கரையில்‌ திருவி- 

ளக்குபுறம்‌ தெங்கத்‌ தோ- 

ட்டம்‌ இருமாவரையும்‌ கறி 

அமுதுக்கு புஞ்சி நிலம்‌ இரண்‌- 

டு மாவும்‌ இதன்‌ கிழக்கு நிலம்‌ 

இரண்டு மாவும்‌ மதுராந்தக ஈஸ்வ- 

ரமுடையாற்கு ஆக நன்செ நிலம்‌ 3 இ(வ்‌) 
வேலியும்‌ அரைசந்துறை நாயநாற்கு ச 

வ சிகாமணி உள்பட நஸன்‌ 5செஸய்‌9 நிலம்‌ 1 வே- 
லி சிறு தொழுவூரில்‌ நன்செய்‌ 4 மாவும்‌ புஞ்சை கரைய்‌ 
11 வேலியும்‌ தெங்கத்‌ திருநந்தவநத்‌- 

துக்கு &ழ்பாதி நிலம்‌ ஒரு மா வரை 

யும்‌ சிறுகழியில்‌ செம்பை ஏரி(க)கு தெ- 

ற்கு தெற்கும்‌ கழநி நடுவில்‌ 

கிழக்கும்‌ கூத்தாடுந்‌ தேவர்க்கு நந்‌ 

செய்‌ நிலம்‌ ஒரு வேலியும்‌ இதன்‌ 

ற்கு ஆற்றங்கரை தரு சேர்ந்தாடல்‌ 

படி புஞ்சி நிலம்‌ ஆறுமா- 

வும்‌ கலர்‌ நிலம்‌ 

ஒரு மா ஒழுக்கரை 

க்கு மேற்கு ... ல 

(கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை) 

35 


14. மணாமேல்குழுக்‌ கல்வெட்௫ூ 


செ.இராசு, ஈரோடு 


இடம்‌ : புதக்கோட்டை மாவட்டம்‌, அறந்தாங்கி வட்டம்‌ 
மணமேல்குடி பொன்னகர்‌ பெருமாள்கோயில்‌ கல்‌, 


காலம்‌ : பாண்டியன்‌ குலசேகரதேவரின்‌ 20-ஆம்‌ ஆட்சியாண்டு, 
பொ.ஆ. 1210. 


செய்தி : திருப்பணியின்்‌ போது கிடைத்த சங்கு வடிவக்‌ கல்லில்‌ 
இக்கல் வெட்டுப்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. மணமேல்‌ 
குடிக்கு குலோத்துங்க சோழபட்டினம்‌ என்ற பெயர்‌ 
கூறப்படுகிறது. பெருமாள்‌ கோவில்‌ பெயர்‌ நானாதேசி 
விண்ணகர்‌ தென்‌ - வட மணமேல்குடி நகரத்தாரும்‌ 
அந்துவன்‌ மாதேவிச்‌ சதூர்வேதமங்கலத்துச்‌ சயைகும்‌ 
அமுதுபடிக்குச்‌ கொடை கொடுத்துள்ளனர்‌. 
கல்வெட்டு 
1. ஸ்வஸ்தி 
2. ஸ்ரீகுலசேகர 
3. தேவற்கு யாண்டு 20 ஆ 
4. வது ஆனி மாஸ முதல்‌ உ வடம 
5. ஸணமேற்குடியான குலோத்துங்‌ 
க சோழ பட்டினத்து நகரத்துக்‌ 
குச்‌ சமைந்த நகரத்தோமும்‌ அந்து 
8. வன்‌ மகாதேவிச்‌ சதுர்வேதமங்‌ 
9. கலத்துச்‌ சபைக்குச்‌ சமை 
10. ந்த ஸயையோமும்‌ தென்‌ 
11. மணமேற்குடியான குலோ 
72. த்துங்க சோழ பட்டின 


ஆவணம்‌ 27, 2016 36 


13. 
14. 
15. 
16. 
17. 
186. 
19. 
20. 
21. 
28. 
23. 
௮4. 


29. 
26. 


த்து நகரத்துக்குச்‌ சமை 
ந்த நகரத்தோமும்‌ தெ 
ன்‌ மணமேற்குடி நானா 
தேசி விண்ணகரத்தெ 
ம்‌ பெருமானு 

க்கு அமுதுபடி 

க்கு நாங்கள்‌ 
நிச்சயித்துக்‌ 

குடுத்த அரிசி 
நானாழியும்‌ 

இந்த நாள்முத 

ல்‌ நாள்வட்டம்‌ 

கடை ஆயத்தி 


ல்‌ முதலான 


ஆவணம்‌ 27, 2016 


27. 


29. 
30. 
31. 
42. 
வகி. 


மீட. 
37. 


29. 


அரிசியிலே ௪ 
ந்திராதித்த 

வர்‌ பெற்று 
அமுது செ 
யிவதாகக்‌ கல்‌ 
வெட்டிக்‌ குடு 
த்தோம்‌ நக 
ரத்தோமும்‌ 
இராமத்தோ 
மும்‌ வணிகர்‌ 
நகரத்தோம்‌ நா 
னாதே 

சி வணிகச்‌ சக்க 


ரவத்திகள்‌ ரக்ஷை 


37 


15. பழைய திருப்பெருந்துறை கல்வெட்டு 
£,லீலாவதி, புதுக்கோட்டை 

இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌, ஆவுடையார்கோவில்‌ 
வட்டம்‌, பழைய திருப்பெருந்துறை என்ற வடக்கூர்‌ சிவன்‌ 
கோயில்‌ அர்த்த மண்டபத்‌ தூண்‌. 

காலம்‌ : குலோத்துங்கன்‌ ஜஜஜ யா : 84, பொ.ஆ.1212 

செய்தி : திரிபுவன வீரதேவரின்‌ 14வது ஆட்சியாண்டில்‌ கல்வாயில்‌ 
நாடாழ்வான்‌ திருப்பெருந்துறையைச்‌ சேர்ந்த வடக்கூர்‌ 
கயிலாயமுடையாற்கு, கருங்காடு என்ற சங்கரநாராயண 
மங்கலத்தில்‌ தேவதான இறையிலி கொடுத்தமைக்கானது. 
இக்கல்வெட்டு இந்திய தொல்லியல்‌ துறையால்‌ 1928ஆம்‌ 
ஆண்டு படியெடுக்கப்பட்டுள்ளது. பாடம்‌ வெளியிடப்‌ 
படவில்லை. 


1. ஸ்வஸ்தி ஸ்ரீ கல்‌[வ] 
2. ரயி நாடாழ்‌ வா 
3. ர்‌ இருப்பெரு[ந்‌] 
4. துறையாந பவ 
5. (ளிமாணிக்கசதுர்‌ 
6. வேதிமங்கலத்‌ 

7. து ஸ்ரீ கயிலாயப்‌ 
8. [குவலய .. .] 

9. திர ஈஸ்வரம்மு 
10.டைய நாய நார்‌ 
11. கோயிலில்‌ தே 
72. வர்கன்மிகளும்‌ 
13. ஸ்ரீகாரியஞ்செ 
72. ய்வார்களும்‌ ஸ்ரீ 
7௪. மாஹேஸ்வரக்‌ க 
16.ண்காணி செ 


ஆவணம்‌ 27, 2016 38 


17. 
18. 
19. 
20. 
21. 
22. 
23. 
24. 
2. 
26. 
27. 
28. 
29. 
30. 
1. 
32. 


ய்வார்களும்‌ கண்‌ 
டு யின்னாய நா[ர்‌]ே 
தவதானமாய்‌ யி 
றை யிறுத்து வ 
ருகிற கருங்காட 
ரன சங்கரநாரா 
யணமங்‌ 

கலம்‌ திரிபு 

வந வீரதேவ 

ற்கு யாண்‌ 

டு முப்பத்தி 
நாலாவது மு 
தல்‌ யின்னா 

ய நாற்கு ந 
ரட்டெல்லை 


முன்பு யில்லா 


ஆவணம்‌ ச, 2016 


ட்‌ 


36. 
37. 
38. 
39. 


41. 
82. 


8 


46. 
47. 


மையால்‌ த 
விந்தோம்‌ யி 
வ்வாண்டு மு 
தல்‌ சந்திராதித்த 
வற்‌ செல்வதாக 
கல்லிலும்‌ 9 
சம்பிலும்‌ வெ 
ட்டிக்கொ 

ள்ள சொன்‌ 
னோம்‌ இ 
ப்படிக்கு 

சோழ மூ 
வேந்த வே 
ளாந்‌ எழுத்‌ 

து 


39 


16. கணக்கம்பாளையம்‌ கல்வெட்டு 
து.சுந்தரம்‌, கோவை 
இடம்‌ : திருப்பூர்‌ மாவட்டம்‌, சத்தியமங்கலம்‌ வட்டம்‌ - 
கணக்கம்பாளையம்‌ பகவதியம்மன்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ 
உள்ள தனிக்கல்‌. 
காலம்‌ : கொங்குச்சோழன்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ பொ.ஆ.1219, 
செய்தி : எழுகரை நாட்டைச்‌ (தற்போதுள்ள நாமக்கல்‌ வட்டம்‌) 
சேர்ந்த கண்மாளர்கள்‌ குளமாணிக்கமான அக்கசாலை 
நல்லூரில்‌ சில வரி நீக்கங்களைக்‌ கொடையாக அளித்த 
செய்தியைக்‌ கூறுகிறது. தற்போதுள்ள கணக்கம்பாளையம்‌ 
பண்டு, காசு அச்சடிக்கும்‌ அக்கசாலை இருந்த ஊராக 
இருந்திருக்கவேண்டும்‌. 
ஸ்வஸ்திஸ்ரீ கொலோத்துங்க 
சோழதேவற்கு யாண்டு [இருபத்‌] 
து மூந்றாவது நாடாழ்வா நாட்டு 
வடகரையில்‌ குளமாணிக்கமாந 
அக்கைசாலை நல்லூர்‌ எழுக 
ரை நாட்டுக்‌ கம்மாளரோ[ம்‌] செய்த 
பரிசாரமாவது கமாள...க 
பட்டி க... எழுத்து 
க்கி கொடு 
த்த நாத ... ழ பொரு 
ததக மந்‌ 


௦33 உ ௫12 6 


படவ 
த்‌ 


அஆவணம்‌ 27, 2016 40 


17: 1 
இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


17:2 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


ஆவணம்‌ 27, 2016 


17. தின்னக்குளம்‌ கல்வெடீ௫கள்‌ 
சோ. கண்ணதாசன்‌, 
கோ. தில்லைகோவிந்தராசன்‌, 


இர. செயராமன்‌,தஞ்சாவூர்‌. 


:இருச்சி மாவட்டம்‌, இலால்குடி வட்டம்‌, தின்னக்குளம்‌ 


(இருநெற்குன்றம்‌), இருநெற்குன்றநாதர்‌ கோயில்‌ 
பாதாளீகவரம்‌ கோயில்‌ கருவறை குமுதம்‌. 


:மூன்றாம்‌ இராசராச சோழன்‌, 13 ஆவது ஆட்சியாண்டு 


பொ.ஆ. 1229. 


: முற்று பெறாத கல்வெட்டு. 


ஸ்வஸ்‌இஸ்ரீ இரிபுவனச்‌ சக்கரவர்திகள்‌ ஈழமும்‌ மருதையும்‌ 
கொண்டருளின பெருமான்‌ ஸ்ரீராஜராஜ தெவற்கு 
யாண்டு13. 

ஸ்ரீமதுராந்தக சதுவேதிமங்கலத்து உடையார்‌ இருப்பாதாளி 
ஸ்வர முடைய நாயநார்‌ கோயில்‌ ஸ்ரீகாரியம்‌ பொந்த... 


: இருநெற்குன்ற நாதர்‌ கோயில்‌, கருவறை மேற்குச்‌ சுவரின்‌ 


நடு மற்றும்‌ தெற்குப்பகுதி. 


: சோழர்‌ காலம்‌. பொ.கா.18ஆம்‌ நூற்றாண்டு. 


: பெருங்குறி மாகாசபையார்‌ நிலத்துக்கு விலையாகக்‌ காசு 


கொண்டு விற்றுக்‌ கொடுத்த செய்தி. 


வ தென்‌ சிறகு சதுரத்து நிலம்‌ ஒருமா வரையும்‌ 
விக்கரமசோழ .. . 


நல்லூ[ர்‌] திருநீலகண்ட வதிக்குக்‌ கிழக்கு 
இராஜராஜவாக்‌... 

தென்‌ இறு 2சதிரத்து இ நிலம்‌ ஆக 5வது ... --- 

த தல்‌ சாந்‌ திருவையாறு கோமற பட்டன்‌ தேவைக்கு . . - 
த வனத்து வெடமன்‌ தெங்கு விலை மதித்த காசு 280 

இ காசு இருநூற்றிருபது இந்நிலத்துகு விலையாக 


41 


17: 3. 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி : 


oo 3 ஐ உய இ. வ 


வ வ வவ 
த ப வ 


14. 
10. 
16. 
17. 
18. 


15. 
20. 


ஆவணம்‌ 


உ கொண்டு விற்றுக்‌ குடுத்தொம்‌ இப்பெருங்குறி மகா- 


ஸபையொம்‌ எழுதினேன்‌ இவ்வூர்‌ ஊர்‌ கணக்கன்‌ 
இராஜகேசரி உடையான்‌... 


: இருநெற்குன்றநாதர்‌ கோயில்‌, கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 
: சோழர்‌ பொ.கா.13ஆம்‌ நூற்றாண்டு. 


இவ்விறைவனுக்கு இறையிலியாக நிலமும்‌, அதன்‌ 
எல்லைகளும்‌ இடம்பெற்றுள்ளன. 


ன்று பகல்‌ நம்மூரின்‌ தெற்கில்‌ இரு 

வேங்கட சோமாகியார்‌ திரு 

பல தென்கரை வன்னி8ழ்‌ கணவ- 

தியார்‌ கோயிலில்‌ ...கூட்டம்‌ குறை 

வற கூடியிருந்து இன்னாயனார்‌ திருநெற்குந்‌ 

ற்றது மஹா தேவர்க்கு திறிருட்‌ சென்னடை 

க்கு இறையிலியாகப்‌ பண்ணிக்‌ குடுத்தநி- 

லமாவது இவ்வூர்‌ ஸ்ரீமதுராந்தகப்‌ பேரேரிகழ்‌ இவழி- 
யின்‌ கீழை சிறுவதிக்கு கிழக்கு கடுங்கலி வாக்கால்‌ தெ- 
ன்‌ சிறகில்‌ நிலம்‌ நான்கு மாவும்‌ இவ்வூர்‌ விக்கு நெக்கு 
ப்ரமண்ணய வாய்கால்‌ தென்சிறகில்‌ நிலம்‌ ஒருமாவும்‌ 
பட்லு சிறகில்‌ வெள்ளவதிக்கு அரைமாவும்‌ புற- 

க்கழனி வாய்க்காலு தென்சிறகில்‌ நிலம்‌ ஒருமாவும்‌ 
தென்பிடா- 

கை உத்தம சோழ பெராற்றுக்குத்‌ தெற்குமடை வாய்க்‌ 
கால்‌ தென்சிறகில்‌ நிலம்‌ மூன்றுமாவும்‌ பன்றிவாய்க்கால்‌ 
வ! சிறகில்‌ நிலம்‌ மூன்றுமாவும்‌ நென்மலி ஸ்ரீகரணவது- 
க்கு மெற்கு பள்ளி வாய்க்கால்‌ தென்சிறகில்‌ நிலம்‌ மூந்‌ 
றுமாவும்‌ மேட்டு வாய்க்கால்‌ தென்‌ சிறகில்‌ நிலம்‌ 
தான்குமாவும்‌ 

ஸ்ரீகரணவதிக்கு கிழக்கு வெடெல்‌ விடுகு வாய்க்கால்‌ தென்‌ 


சிறகில்‌ நிலம்‌ முந்திரிகையும்‌ கலவைக்குடி வாய்க்காலான 
7 


27, 2016 42 


21. 


22. 
28. 


24. 


22. 
26. 


27. 


28. 


17:4 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


ஆவணம்‌ ஊஊ, 2016 


ஜன்‌ ஸ்ரீ வாய்க்கால்‌ தென்சிறகில்‌ நிலம்‌ இரண்டுமாவும்‌ 
இ 

வைற்துக்குப்படாயும்‌ கொண்டு மாறி வாக்கால்களும்‌ ஆ- 
க நிலம்‌ ஒன்றே ஒருமாவரை முந்திரிகையும்‌ 
நெற்குன்றமுடை- 

ய மகாதேவர்க்கு திருசென்னடைப்புறமாக முன்பு 
செலகட- 

வதாக நத்ததின்‌ மேலை இவ்வாட்டை... ... நாள்‌ ஐம்பத்து 
அஞ்சு கலம்‌ நிசதம்‌ ஒரு சந்திக்கு அரிசி குறுணியாக மூன்று 
ஸ்ந்‌- 

இக்கு அரிசி முக்குறுணிக்கு அஞ்சிரண்டு வண்ணத்தால்‌ 
நெல்‌ 

எழு குறுணி நானாழியும்‌ தயிரமுதுக்கு ஒரு ஸந்திக்கு. 


:இன்னக்குளம்‌ (திருநெற்குன்றம்‌) திருநெற்குன்றநாதர்‌ 


கோயில்‌ நுழைவுவாயில்‌ வடப்புற உட்புற மாடம்‌. 


முதலாம்‌ குலோத்துங்கன்‌ யா : 4 பொ.ஆ. 1111. 
தைப்பூசத்து நாளில்‌ அடியார்கள்‌ அமுது உண்ண காவூர்‌ 


உடையான்‌ வேளாந்‌ நாயகன்‌ நிலக்கொடை 
வழங்கியமையைத்‌ தெரிவிக்கும்‌ கல்வெட்டு. 

ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்மாது விளங்க ஜயமாது விரும்ப நிலமகள்‌ 
நிலவ மலர்மகள்‌ புணர உரிமையிற்‌ சிறந்த மணிமுடி சூடி 
மீநவந்‌ நிலைகெட வில்ல- 

வந்‌ குலைதர ஏநை மந்நவர்‌ இரியலுற்றிழிதர 
திக்கனைத்தும்‌ சக்கரம்‌ நடாத்தி வீர ஸிறீம்ஹாஸநத்து 
உலகுடையாள்ளொடும்‌ வீற்றிருந்தருளி- 

ய கோவிராஜகேசரி பந்மரான சக்கரவத்திகள்‌ 
ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவற்கு யாண்டு 41 வது 
தியாகவல்லி வளநாட்டு பொய்கைநாட்டு வீர 
ராஜேந்திரபுரத்து நகரத்துக்‌ கு... ..- பட்டம்முடையாந்‌ 
செம்பியன்‌ ஆவூர்‌ நாட்டு வேளாதும்‌ முட்டபாடி 
உடையான்‌ ஆதித்தன்‌ மாசறுசோதியும்‌ ஆதித்தன்‌ 
குஸலகால*ன்‌ நும்‌ நல்‌- 


43 


10. 


11. 


18. 


13. 


14. 


15. 


ஆவணம்‌ 27, 218 


லூர்‌ உடையான்‌ மஞ்சன திருச்சிற்றம்பலமுடையான்தும்‌ 
மேல்மங்கலம்‌ உடையான்‌ நெத்தானந்‌ திருவாலவாய்‌ 


உடையான்நும்‌ மிண்டங்குடையாந்‌ நெத்தானந்‌ 
திருபுவனம்‌ 
முடையான்நும்‌ உள்ளிட்ட ... ... தோம்‌ இன்நாட்டு 


உடையார்‌ திருநெற்குன்றமுடைய மஹாதேவன்‌ ... ... 
தைப்பூசத்‌ திருநாளன்று [செய்‌] 

[தருளினபடியாலும்‌] ... காவூர்‌ உடையான்‌ வேளாந்‌ 
நாயகன்‌ செய்வித்த நாற்பத்தெண்ணாயிரவந்‌ 
திருமடத்திலேய்‌ அமுது செய்தருளுகைக்கு மடப்புறம்‌ ஆக 
ஆதிசண்டேஸ்வர தேவர்க்கு 

ஒபாதியால்‌ அட்டிக்‌ குடுத்த நிலம்‌ ஆவது இவ்வூர்‌ நிலத்து 
உத்தமசோழ பேராற்றுக்கு வடக்கு ஓலோகமாதேவி 
வதிக்குக்‌ இழக்கு திரிபுவன சுந்தர வாய்க்காலுக்கு தெற்கு 
முதற்‌ கண்ணா- 

ற்று முதல்‌ சதிரத்து . . . நிலம்‌ ஆறுமாவுக்கு 
கீழ்பாற்கெல்லை செம்பியன்‌ ஆவூர்‌ நாட்டு வேளாந்‌ 
நிலத்துக்கேய்‌ மேற்கும்‌ தென்பாற்கெல்லை உத்தமசோழ 
பேட 

ராற்றுக்கு வடக்கும்‌ மேபாற்கெல்லை முட்டபாடி 
உடையான்‌ ஆதித்தன்‌ மாசறுசோதி இடைகொண்ட 
நிலத்துக்குக்‌ கிழக்கும்‌ வடபாற்கெல்லை வாய்க்காலுக்கு 
லபல திடலுட்பட 

தெக்கும்‌ ஆக இவ்விசைத்த பெருநான்கெல்லையுள்‌ நடுவு 
உள்பட்ட [நிலம்மமா] இந்நிலம்‌ ஆறுமாவும்‌ 
மிகுதிகுறைவு உள்‌ அடங்கவும்‌ கொலோத்துங்க 

சோழந்‌ மடப்புறத்துக்கு கிழக்கு ஆக இவ்விசைத்த 
பெருநான்கெல்லை உள்நடுவு உடைய திடலுட்பட 
[நிசமா] இந்நிலம்‌ ஏழுமாவும்‌ 

ஆக ஸீபூதானம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ இந்நிலத்துக்கு 
அந்தராயத்துக்கு விறகாளூர்‌ உடையான்‌ வேளாந்‌ நாயகன்‌ 
பக்கல்‌ கொண்ட காசு 18 இக்காசு 

பன்னிரண்டும்‌ கொண்டு இக்காசால்‌ வந்த பலிசைக்கேய்‌ 
இன்நிலத்தால்‌ வந்த அந்தராயத்துக்கும்‌... ... 


க்‌ கடவோமாக ஸம்மதித்து உபையங்கொண்டு 


44 


16. 


17. 
18. 


17: 5 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


10. 


இந்நிலமும்‌ உபையமுங்‌ கல்விலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்கொள்ளப்‌ பெறுவராகவும்‌ அவ்வக்காலங்களில்‌ 


இவ்வூர்க்‌ குடிமக்கள்ளே ... ... ... ...செலுத்தக்‌ 
கடவர்களாகவும்‌ ஆதிசண்டேஸ்வர... ... 


ணமும்‌ உபயமும்‌ விரவக்‌ குடுத்தோம்‌ இவ்வூர்‌ ... ... ௨ ய. 
மும்‌ எழுதிநேந்‌ இவ்வூர்‌ மத்யஸ்தன்‌ ராஜேந்திர... ... ... ... 


:இருநெற்குன்றநாதர்‌ முகமண்டப நுழைவுவாயிலின்‌ 


இடதுபுற வெலிச்சுவர்‌. 


? விக்கிரம சோழன்‌ 14 ஆவது ஆட்சியாண்டு. பொ.ஆ. 1192. 
: இத்திருக்கோயில்‌ கூத்தப்பெருமானுக்கும்‌ பிராட்டி 


யார்க்கும்‌ வங்கிப்புரத்து பரம்பொருள்‌ பட்டன்‌ மகன்‌ 
பாரமேஸ்சுவர பட்டன்‌ பொன்‌ அணிகலன்கள்‌ 
வழங்கியமையையும்‌ திருநெற்குன்றமுடை பெருந்தட்டான்‌ 
அவற்றைச்‌ செய்தான்‌ என்பதையும்‌ தெரிவிக்கிறது. 
ஸ்வஸ்திஸ்ரீ பூமாது புணர புவிமாது வளர நாமாது விளங்க 
ஜயமாது விரும்பத்‌ தந்திருப்‌ பதமலர்‌ ம- 

ந்நவர்‌ மந்நிய உரிமையில்‌ மணிமுடிசூடிச்‌ செங்கோல்‌ 
செந்று திசைதொறும்‌ வளர்ப்ப வெங்‌- 

கலி நீங்கி மெய்யறம்‌ தழைப்பக்‌ கலிங்க மிரியக்‌ கடல்மலை 
நடாத்தி இருசுடரளவு மொ- 

ருகுடை நிழற்கீழ்‌ செம்பொற்‌ வீர சிம்மாசனத்து 
புவனமுழுதுடையாளொடும்‌ வீற்‌- 

றிருந்தருளிய கோப்பரகேசரி பந்மரான திரிபுவனச்‌ 
சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவிக்கிரம சோழ 

தேவர்க்கு யாண்டு 14ஆவது புவனமுழுதுடை வளநாட்டு 
பொய்கை நாட்டு பிரமதேயம்‌ 

ஸ்ரீமதுராந்தக சதுர்வேதி மங்கலத்து வங்கிபுரத்து 
பரம்பொருள்‌ பட்டன்‌ மகன்‌ பரமேஸ்வர பட்டன்‌ 
இந்நாட்டு திருநெற்குன்றம்‌ உடைய மகாதேவர்‌ கோயில்‌ 
கூத்த பெருமாளுக்கும்‌ பிராட்டியாருக்கும்‌ 

சாத்திந திருவாபரணம்‌ இரு உத்திராட்சம்‌ ஒந்றிநால்‌ 
பொன்‌ பதிநைங்கழஞ்சு திருசூட்டி ஒன்றுங்‌ ௧- 

ல்லு நீக்கி பொற்‌ ஒருபதிந்‌ கழஞ்சு திருச்சடை 


ஆவணம்‌ 27, 2018 ரூ 


11. 


12. 


13. 
14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20, 


21. 


ஆவணம்‌ 27, 2016 


இரண்டின்நால்‌ பொன்‌ ஒருபதிந்‌ கழஞ்சு திருத்தோடு 
இரண்டின்நால்‌ 

பொன்‌ நாற்கழஞ்சரை இவ்வயிற்றில்‌ முத்து நூறு 
பத்தின்நால்‌ இடை கழஞ்சே எழுமை குரகடி திருஆரம்‌ 
ஒன்றி 

நால்‌ கல்நீக்கி பொன்பதின்‌ எழுகழஞ்சு ... ... ஒன்றினால்‌ 
பொற்‌ பொன்‌ ஐங்கழஞ்சு திருக்கைக்காரை நாலிந்நால்‌ 
பொன்‌ நாற்கழஞ்சு இருக்கால்காரை இரண்டின்‌ 

நால்‌ பொன்‌ ஐங்கழஞ்சு திருச்சிலம்பு இரண்டின்‌ இவை 
யிற்றில்‌ சதங்கை ஐம்பத்தாறின்நாலும்‌ பொன்‌ முப்பதின்‌ 
கழஞ்சு பொற்பூப்‌ பதின்நாலு பொன்‌ அறுபதின்‌ கழஞ்சு 
பந்தலி 

ஏறி பொன்‌ முக்கழஞ்சு பிராட்டியார்‌ திருச்சுட்டி 
ஒன்றின்நால்‌ கல்நீக்கி பொன்‌ பதின்கழஞ்சு இருத்தோடு 
பொன்‌ கழஞ்சரை இவற்றில்‌ பத்து எழுபத்து மூன்றில்நால்‌ 
இவற்றில்‌ கழஞ்செய்‌ எழுமஞ்சாடி தஇருஆரம்‌ ஒன்றின்நால்‌ 
கலநகத 

பொன்‌ எழுகழஞ்சு இருக்கைக்காரை இரண்டின்நால்‌ 
பொன்‌ இருகழஞ்சு பிராட்டியார்‌ இருக்கையில்‌ 
செங்கழுநீர்பூ ஒன்றின்நால்‌ 

செம்பு நீக்கி பொன்‌ இருகழஞ்சு கல்லும்‌ முத்தும்‌ நீக்கி 
பொந்‌ இருநூற்றி இருகழஞ்சு கூத்தப்பெருமாள்‌ 
வாகுவலையம்‌ நாலிநா- 

ல்‌ பொன்‌ எண்‌ கழஞ்கம்‌ நாச்சியார்‌ வாகுவலையம்‌ 
இரண்டிநால்‌ பொன்‌ இருகழஞ்சு திருப்புடையாடை 
ஒன்றிநாலும்‌ இதில்‌ அணைந்த கொசத்திருத்துடை யாடை 
ஒன்றினால்ப்‌ பொன்‌ இருபத்தைங்கழஞ்சேய்‌ காலே 
மஞ்சாடியும்‌ திருத்துடையாடை ஒன்றின்நால்‌ பொன்‌ எழு 
கழஞ்சேய்‌ காலு பகிரிவால்‌ ஒன்றிஇல்‌ பொன்‌ எண்‌ 
கழஞ்சேய்‌ 

முக்காலே அரைக்கால்‌ இிருக்கொடுக்கு இரண்டிநால்‌ 
பொன்‌ முப்பத்தொரு கழஞ்சேய்‌ மூன்று மஞ்சாடியும்‌ 
ஆறும்‌ திருக்கோய்ச கடி இரண்டிஇல்‌ பொன்‌ பதினொறு 
கழஞ்சே காலேய்‌ மூன்று மஞ்சாடியும்‌ ஆறுமா ஆக பொன்‌ 
நூற்றொரு கழ 


46 


கியி, 


24, 


20, 


26. 


27. 


28. 


17: 6. 


காலம்‌ 


செய்தி 


ஞ்சேய்‌ மஞ்சாடி திருபிறை ஒந்றினால்‌ பொந்‌ 
இருகழஞ்சரை செங்கழுநீர்பூ ஒன்றினால்‌ பொன்‌ 
இருபத்தைந்து கழஞ்சு பாம்பு- 

க்கும்‌ படத்துக்கும்‌ கல்லினாலும்‌ வெள்ளியாலும்‌ இட்ட 
மஞ்சாடியும்‌ இரண்டேய்‌ பொன்‌ எழுகழஞ்‌- 

சேய்‌ முக்காலே மூன்று மஞ்சாடியும்‌ ஆறு மா திரு...வில்‌ 
ஏறிந கல்‌ முக்காலே மூன்று மஞ்சாடியுமா இட்ட 
யொன்‌ நாற்கழஞ்சேய்‌ நாலு மஞ்சாடியுங்‌ குன்றி திருகை 
மலரில்‌ கல்லால்‌ இட்ட குன்று உட்பட பொன்‌ இருகழஞ்‌- 
சேய்‌ முக்கால்‌ ஆக பொன்‌ எடை நூற்றிருபதிந்‌ கழஞ்சேய்‌ 
ஒன்பது 

மாறி இடையும்‌ உரையும்‌ இடக்கடவான்‌ 
இருநெற்குன்றமுடைய பெருந்தட்டான்‌. 


:இருநெற்குன்றநாதர்‌ திருக்கோயில்‌ நுழைவுவாயில்‌ 


வடக்கு உட்புறத்திண்ணை கிழக்கு முகச்சுவர்‌. 


: முதலாம்‌ குலோத்துங்கன்‌, பொ.கா.17/ஆம்‌ நூற்றாண்டு. 
“புகழ்‌ சூழ்ந்த புணரி யகழ்சூழ்ந்த புவியிற்‌ எனத்‌ 


தொடங்கும்‌ முழுமைபெறா குலோத்துங்கன்‌ 
மெய்க்கர்த்தி. 

ஸ்வஸ்திஸ்ரீ புகழ்சூழ்ந்த வியற்‌ அகசூழ்ந்த புணரி 
பொன்நேமி யளவுந்‌ தன்‌ 

நே.மி நடப்ப விளங்கு ஜெயமகளை யிளங்கோப்பருவத்‌- 

துச்‌ சக்கரக்‌ கோட்டத்து விக்கிரம தொழிலால்‌ புதுமண 
புணர்ந்து 

மதவரை யீட்டம்‌ வயிராகரத்து வாரி அயிரமுனைக்‌ 
கொந்தள 

வரைசர்‌ திந்தள மிரிய வாளுறை கழித்துத்‌ 
தோள்வலிகாட்டிப்‌ போர்ப்பரி நடா- 

த்திக்‌ ர்த்தியை நிறுத்தி வடதிசை வாகை சூடித்‌ தெந்திசை 
தேமரு கமலப்‌ பூமக- 

ள்‌ பொதுமையும்‌ பொன்னி யாடை நன்னிலப்‌ பாவையின்‌ 
தனிமையுந்‌ தவிர புனிதத்த- 


ஆவணம்‌ 27, 2016 ட 


10. 


11. 


12. 


17:7 


காலம்‌ 


செய்தி 


ருமணி மகுடம்‌ உரிமையிற்‌ சூடித்‌ தன்‌அடி இரண்டும்‌ 
தடமுடியாநத்‌ தொ- 

ன்னில வேந்தர்‌ சூட முன்னை மனுவாறு பெருகக்‌ 
கலியாறு வறப்ப- 

த்‌ இசைதொறுஞ்‌ செங்கோல்‌ செல்ல வெண்குடை கருநிவ 
வளா- 

கி மெங்கணுந்‌ தனது திருநிழல்‌ வெண்ணிலாத்‌ திகழ 
வொருதனி மே- 

ருவிற்‌ புலி விளையாட வார்கடற்‌ றீவாந்து . . . 


: இருநெற்குன்றநாதர்‌ கோயில்‌, அம்மன்‌ சன்னதி கருவறை 


மேற்குச்‌ சுவர்‌. 


;முதலாம்‌ இராசாதிராச சோழன்‌. பொ.கா. 11ஆம்‌ 


நூற்றாண்டு. 


: இருநெற்குன்றநாதர்‌, ஆதிசண்டேசுவரர்‌ பெயரில்‌ நாற்‌ 


பாற்கெல்லைக்குட்பட்ட நிலம்‌ விற்று விலையாவணம்‌ 
செய்து கொடுத்ததை வல்லார்‌ திருநாராயண பட்டர்‌ 
சொல்ல அதுலபிரமாணமாக எழுதப்பட்டது என்றும்‌ 
வங்கிப்புரத்து தருவெண்ணாவலூருடையான்‌ எழுதியவர்‌ 
என்றும்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 

ஸ்வஸ்திஸ்ரி ஸ்ம்மதித்து எழுதி ஸ்ரீராஜாதிராஜ தேவற்கு 
யாண்டு ...நாயற்று பூர்வ- 

பக்ஷத்து இருதியையுந்‌ இங்கட்குழமையும்‌ பெற்ற 
திருவோணத்து ஸநாள்‌ உ இராஜராஜ வளநா- 

ட்டு பொய்கை நாட்டு பிரமதேயம்‌ மதுராந்தகச்‌ 
சருப்பேதிமங்கலத்து கணத்தாருள்‌ வல்லூர்‌ 

சேந்தன்‌ நாராயண பட்டத்‌ நிலவிலையாவணம்‌ உடையார்‌ 
திருநெற்குன்றநாதர்‌ கோயிலில்‌ ஆதிசண்டே- 

டு ல்மாவது இவ்வூர்‌ தென்பிடாகை... ... கட்டளையில்‌ 
நித்த வினோத 

வதிக்குக்‌ கிழக்கும்‌ சோழவிச்சாதிரையன்‌ வாய்க்காலுக்கு 
வடக்கு ஆராஞ்‌ சதிரத்து ... கபிதாக்களுக்குங்‌ இரம 
வருகிற நிலம்‌ விற்று இந்நிலம்‌ இரண்டுமா 
அரைக்காணிக்கும்‌ சழ்பாற்கெல்லை கொள்கின்றார்‌ 
நிலத்துக்கு மேற்கும்‌ தென்பாற்‌ 


ஆவணம்‌ 92, 2016 


48 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


கெல்லை இச்‌ சோழ விச்சாதிர வாய்க்காலுக்கு வடக்கும்‌ 
மீபாற்கெல்லை கொள்கின்றார்‌ நிலம்‌ உள்ளிட்ட 
நிலத்துக்குக்‌ கிழக்கும்‌ மேற்‌- 

கெல்லை சிங்கத்‌ வய(லு)க்குத்‌ தெற்கும்‌ ஆக இச்சந்தி 
பெருநான்கெலையுள்‌ நடுவுபட்ட இதில்‌ எந்தமையந்‌ 
வல்லூ- 

ர்ப்பட்டநுக்கு முந்ரொபாதியால்‌ இத்தேவற்கு இவன்‌ 
விற்றுக்குடுத்த விளைநிலம்‌ ஸசந்திராதித்தவர்‌5 வசம்‌ 
வடக்கடையத்‌ திடலில்‌... 

யும்‌ நீக்கி எந்தொபாதியால்‌ விளைநிலமும்‌ அரையே 
அரைக்காணி முந்திரிகைக்‌ கழறுமாவரையும்‌ திடலில்‌ முந்‌ 
ஒருபாதியும்‌ எந்தம்பி சூ- 

. ல்‌ விலைகொண்டுடையேதாய்‌... தாயிருவந்‌ நிலம்‌ 
அரைமா அரைக்காணி முந்திரிகைக்‌ 8ழறுமாவரையும்‌ 
திடலில்‌ முந்நோபாதியும்‌... 
இக்காணி அரைக்காணி ழரையே மும்மாவரையும்‌ ... ... 
த்துத்‌ தேவதானம்‌ எம்மிலிசைந்த விலை 
பொருள்‌ அன்றாடு நற்காசு இக்காசு எழுபதும்‌ 
ஆவணக்களியே காட்டேற்றிச்‌ கைச்‌ செலவறக்‌ கொண்டு 
விற்று விலையாவணஞ்‌ செய்து குடுத்தேந்‌ இவ்வாதி சண்‌- 
டேசுரப்‌ பிள்ளையாற்‌ இவ்வூர்‌ கங்காதர நாராயண 
பட்டநேன்‌ இந்நிலத்துக்கு இதுவே விலையாவதாகவும்‌ 
இதுவே பொருள்‌ மாவறுதிப்‌ பொருள்‌ செ 
ல வோலையாவதாகவும்‌ இதுவல்லது ஓலை மாவறுதிப்‌ 
பொருள்‌ செலவோலை காட்ட கடவதல்லவாகனவும்‌ 
இப்படி இசைந்து விலைக்கற விற்று யொ- 
ருளறக்‌ கொண்டு விற்று விலையாவணம்‌ செய்து 
குடுத்தேன்‌ இத்திருநெற்குன்றமுடையார்‌ கோயில்‌ நிசதம்‌ 
ஆதிசண்டேசுரப்‌ பிள்ளையாற்கு இவ்வல்லூர்‌ இ- 
ரு நாராயண பட்டநேந்‌ இவன்‌ சொல்ல இப்பிரமாணம்‌ 
எழுதிநேந்‌ வங்கிப்புறத்து தரு வெண்ணாவலுடையாநீ 
பட்டநேந்‌ இவை எந்‌ எழுத்து இக்காசு எழு- 
பதும்‌ கொண்டு இக்காணி அரைக்காணிக்‌ கீழரையே 
மும்மாவரையும்‌ இடலும்‌ விற்றுக்‌ குடுத்தேன்‌ இவ்வல்லூர்‌ 
சங்கரநாராயண பட்‌- 
டநேந்‌ இவை எந்‌ எழுத்து இவை வல்லூர்‌ சங்கர நாராயண 
பட்டநும்‌. 


ஆவணம்‌ 27, 2016 49 


இடம்‌ 


18. வள்ளிஞூர்‌ துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ 


மு.ஆறுமுகம்‌, வள்ளியூர்‌ 

: திருநெல்வேலி மாவட்டம்‌, இராதாபுரம்‌ வட்டம்‌, 

வள்ளியூர்‌ சுப்பிரமணிய சுவாமி கோயில்‌ சபாபதி மண்டபம்‌ 
முன்‌ தரையில்‌ பாவப்பட்டுள்ள கற்கள்‌. 


காலம்‌ : பிற்காலப்‌ பாண்டியர்‌ பொ. காலம்‌ 12ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : பாண்டிய மன்னனின்‌ மெய்க்கர்த்திப்‌ பகுதி, நிலக்கொடை, 
அதன்‌ வரி நீக்கம்‌ அலுவலர்‌ கையொப்பம்‌ முதலியவை 
காணப்படுகின்றன. இறைவனுக்கு அமுதுபடி, சாத்துப்‌ 
படிக்காக இந்நிலம்‌ ஒரு குளநீர்‌ பாசனத்தில்‌ விடப்பட்டுள்ளது 
கல்வெட்டு 
துண்டு : 1 
ந்‌. சர இத்தேவற்கு... 
3. சாத்துப்படி உள்ளிட்ட வேண்டு... 
3. ரன வீர நாராயண நல்லூர்‌... 
4. ப்போகிற பெரு ஸவ ழியை எ... 
5. லை இவ்வூர்‌ பெரிய குளத்து 
6. ற்‌ மேலெல்லை இவ்வாய்‌... 
துண்டு : 8 
1. விப்பவெண்குடை நிழற்கழ்‌... 
2. குப்பில்‌ அனு..... மிருப்ப சுந்தர... 
3. ம்‌ புலியும்‌ ஸவில்லும்‌-6 சுரம்புகஆ... 
4. ஸிம்‌.ஹாஸ ஸசனத்து ... 
துண்டு : 3 
1. [லை] பெருங்குளத்துக்கு ல்லை இற்று... 
2. ற்கு நீர்‌ பாய்கிற காலுக்குத்‌ தெற்கும்‌... 
3. எழுச்சிக்கும்‌ அமுது படிசாத்துப்படி... 
4. பழந்தேவதானமான நிலத்துக்கு... 
8. அந்தராய முட்பட தேவதான இ... 
6. 


வில்லவராயன்‌ எழுத்‌[து]... 


ஆவணம்‌ 27, 2016 


50 


19. காவேரிநகர்‌ முத்தரையர்‌ கல்‌ வட்டு 
அ.சந்திரபோஸ்‌, புதுக்கோட்டை 

இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌, குளத்தார்‌ வட்டம்‌, காவேரி 

நகர்‌, சத்தியமங்கலம்‌ சாலையில்‌, இரு.எம்‌.முருகானந்தம்‌ 

என்பவர்‌ வீட்டின்‌ முன்பு இருக்கும்‌ தனிக்கல்‌ 
காலம்‌ : எழுத்தமைதியில்‌ பொ.கா.12 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : பழங்கால ஊர்களுக்கிடையேயான எல்லைக்கல்‌ போன்று 
தோற்றமளிக்கின்றது. பொன்மாணிக்கநல்லூர்‌ என்ற ஊரில்‌ 
இரண்டுகரை நாட்டு மறமாணிக்கர்‌ தீர்மாணித்தபடி 
நடப்பட்ட எல்லைக்கல்‌ என்று பொருள்‌ கொள்ளலாம்‌. 
தற்போது காவேரி நகர்‌ என்று அழைக்கப்படும்‌ ஊரின்‌ 
ஒருபகுதி இ.பி.72 ஆம்‌ நூற்றாண்டில்‌ நெடுங்குடி என்று 
அழைக்கப்பட்டிருந்தது. மற்றொரு பகுதி பொன்‌ 
மாணிக்கநல்லூர்‌ என்று அழைக்கப்பட்டிருந்தது என்று 
கருதலாம்‌. மேலும்‌ மீனவன்‌ முத்தரையன்‌ பற்றிய முதல்‌ 
கல்வெட்டாகவும்‌ இது உள்ளது. பாண்டியர்‌ முத்தரையர்‌ 
தொடர்பைக்‌ காட்டுவதாக இக்‌ கல்வெட்டில்‌ வரும்‌ 
யெயர்‌ உள்ளது. 
இது மீநவந்‌ மு 
த்தரையர்‌ ஊர்‌ 9 
ஸநடுங்குடி இர 
ண்டுகரை நா 
ட்டுமறமா 
ணிக்கர்‌ பே 
ஸரா)நமா 
ணிக்க ந 
ல்லூம்‌ 


உவ இக 6 





ஆவணம்‌ 27, 2016 51 


காலம்‌ : 


செய்தி : 


த ய 


௦. யாசார்‌ கல்‌எவட்டுக்கன்‌ 
யெ. சுதாகர்‌, பொய்யூர்‌. 
கு. பால்துரை, புதுச்சேரி. 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, சங்கராபுரம்‌ வட்டம்‌, பாசார்‌ 
இராமத்தின்‌ வடபகுதியில்‌ சிறிய குன்றின்‌ மீது இடிந்த 
நிலையில்‌ உள்ள சிவன்‌ கோவிலின்‌ அருகே உள்ள 
பாறையின்‌ சரிவு. 

மாறவர்மன்‌ குலசேகரதேவர்‌, ஜூலை 19, ஆகஸ்ட்‌ 18, 
பொ.ஆ. 1803, 

இதில்‌ இரண்டு கல்வெட்டுக்கள்‌ தொடர்ச்சியாக 
எழுதப்பட்டுள்ளன, சில இடங்களில்‌ எழுத்து சிதைந்து 
உள்ளது. மாறவர்மன்‌ குலசேகர பாண்டியனின்‌ அண்ணன 
விக்கிரம பாண்டிய தேவரின்‌ ஆணைப்படி மகதை 
மண்டலத்து ஜனநாத வளநாட்டு குறுக்கைக்‌ கூற்றத்து 
சோழபுரம்‌ அவரின்‌ பெயரால்‌ ஸ்ரீவிரத முடித்த பாண்டிய 
சதுர்வேதி மங்கலம்‌ என்று பெயர்‌ மாற்றி சதுர்வேதி பட்டர்‌ 
களுக்கு அகரதானமாய்‌ கொடுக்கப்‌ பட்டிருந்தது. அவ்வூர்‌ 
நடுவில்‌ மண்டலத்து ஏனாதி மங்கலத்து சூதமுழான்‌ 
ஆட்கொண்ட தேவனுக்கும்‌, நடுவில்‌ மண்டலத்து 
இடையாற்று அனுமனுழான்‌ அரையன்‌ 
அண்டநாயனுக்கும்‌ காணியாட்சியாகை யால்‌, இவர்கள்‌ 
இருவரையும்‌ பெருமாள்‌ என்பவர்‌ வேண்டிக்கோள்ள 
இவர்கள்‌ சதுர்வேதி பட்டர்களுக்கு சோழபுரமான ஸ்ரீவிரத 
முடித்த பாண்டிய சதுர்வேது மங்கலத்தை தானமாக 
அளித்துள்ளனர்‌. 

ஸ்வஸ்திஸ்ரீ கோமாறுபன்மர்‌ திரிபுவந சக்ரவத்திகள்‌ 
ஸ்ரீகுலஸேகரதே3வர்கு யாண்டு பதின்‌ மூன்றாவது 
கத்கடக நாயற்று பூர்வபக்ஷத்து பஞ்சமியும்‌ வெ 

ள்ளி கிழமையும்‌ பெற்ற உத்திரத்து நாள்‌ பெண்ணைத்‌ 
தென்கரை மகதை 


மண்டலம்‌ மலாடாகிய ஜநநாதசீவள நாட்டு குறுக்கைக்‌ 
கூற்றத்து சோழ பாண்டிய 


ஆவணம்‌ ௨7, ௨016 


52 


10. 


11. 


18. 


14. 


15. 


16. 


17. 


18. 


புரமான ஸ்ரீவிரத முடித்த பாண்டியச்‌ சதுர்வேதி மங்கலத்துச்‌ 
[ச]துர்வேதி 

பகீட்டகளுக்கு நடுவில்‌ மண்டலத்து ஏனாதி மங்கலத்து 
சூதமுழானாட்‌ [கொண்டதே]வன்‌ 

கொங்கராயனேன்‌ தா2னப்ரமாணம்‌ பண்ணிக்‌ கொடுத்தப்‌ 
படி இவர்களுக்கு தா3நமாகக்‌ குடுத்த ஊராவது 
முன்னாள்‌ மூன்றாவது நாளிலே பெருமாள்‌ குலசேகர தேவர்‌ 
தங்கள்‌ அண்ணாழ்வி ரண முகராமன்‌ 

விக்ர பாண்டிய தேஃவர்‌ திருமுகம்‌ வாங்கி ஐய்யன்‌ 
திருநா மத்தாலே விரத முடித்த பாண்டிய சதுர்வேதி3 மங்க 
லம்‌ என்று சோழபாண்டியபுரம்‌ நாற்பார்கெல்லைக்‌ 
குட்பட்ட நன்செய்‌ புன்செய்‌ எந்தல்‌ பற்று ஏரிவா 
ய்ப்புறவடை காடு மேடு உள்ளுட்ட நிலத்தில்‌ கடமை 
பொன்வரி கார்த்திகைப்‌ பச்சை சந்தி விக்கிரப்‌ பேறு 
காணிக்கை உள்ளு 

ட்ட அனைத்‌ துபாதியும்‌ உள்ளூரில்‌ பல தளி உடல்‌ விடு 
காணிக்கையும்‌ உள்பட ஸர்வமான்யமாக உதககப்‌ பூர்வதர்ம 
தாசீனமாக்‌ குடுத்தருளி அகரமாய்‌ 

இவர்கள்‌ அனுபவித்துப்‌ பொதுகிற இவ்வூர்‌ என்‌ 
காணிஆட்சி ஆகையாலே இற்றை நாளிலே என்‌ பக்கலேற்‌.. 
ட்ப்டாகர்‌) பெருமாள்‌ 

தந்தருளின படியிலே நீரும்‌ தந்து தந்த படிக்கு உம்முடைய 
ஸாஸநமும்‌ பண்ணித்தர வேணும்‌ என்று அபேஷிக்கையில்‌ 
தானும்‌ இச்சோ 

ழ பாண்டியபுரம்‌ நாற்ப்பாற்க்கெல்லை குட்பட்ட நன்செய்‌ 
புன்செய்‌ ஏந்தல்‌ பற்று ஏரிவாய்ப்‌ புறவடை காடுமேடு. 
அதோ ஜலமுவரி ஜலம்‌ உள்ளி 

ட்ட ஸமஸ்தப்ராப்திகளும்‌ உட்பட இவர்களுக்கு ஒற்றிக 
விக்ர கயங்களுக்குரிதாம்படி உதகப்‌ பூர்வ தம்மம்‌ குடுத்து 


* தாநப்ரமாணப்‌ பண்ணிக்‌ குடுத்தேன்‌ 


சோழபாண்டியபுரமான ஸ்ரீவிரத முடித்த பாண்டியச்‌ 
சதுர்வேதி மங்கலத்து பகீட்டகளுக்கு நடுவில்‌ மண்டலத்‌ 
தென்கரை .. சூதமுழான்‌ ஆட்கொண்ட தேவன்‌ கொ 


ஆவணம்‌ 27, 2016 ட்‌ 53 


29. 


20. 


al. 


26. 


ங்கராயனேன்‌ இப்படிக்கு இவை விக்கரமபாக்கத்து 
சூதலமுழான்‌ ஆட்கொண்ட தேவன்‌ ஸகொங்கராயன்‌௭9 
முத்து இவர்‌ சொல்ல இப்ரமாணம்‌ எழுதின 

மைக்கு இவை இடையாற்றுக்குடி திவாகர பட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை விக்கரமபாக்க முழா.. [வ]ழ.. 
[பெருமாள்‌] எழுத்து. கோமாறுபன்மர்‌ திரிபுவனச்‌ 
சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலசேகர தேவர்கு யாண்டு பதின்‌ 
மூன்றாவது 

ஸிம்ஹநாயற்று பூர்வ பக்ஷ்த்து பஞ்ஸசலமியும்‌ நாயற்று 
திழமையும்‌ பெற்ற சோதி நாள்‌. தென்கரை மலாடாகிய 
ஐநநாத வளநாட்டுக்‌ குறுக்கை கூற்றத்து அகரம்‌ 
சோழபாண்டியபுரமான ஸ்ரீ 

விரத முடித்த பாண்டிய சதுர்வேதி மங்கலத்து சதுர்வேதி 
பட்டகளுக்கு நடுவில்‌ மண்டலத்து இடையாற்று 
அனுமனுழான்‌ அரையன்‌ அண்டநாயகனேன்‌ 
தானாப்ரமாணம்‌ பண்ணிக்குடுத்தபடி இவர்களுக்கு 
தானமாகக்‌ குடுத்த ஊரா 

வது முன்னாள்‌ பெருமாள்‌ குலசேகர தேவர்‌ தங்கள்‌ 
அண்ணாழ்வி விக்கிரமபாண்டிய தேவர்கு மூன்றாவது.. 
(திருமுகம்‌ வாங்கி) ஐய்யன்‌ இருநாமத்தாலெ வைத்தருளின 
சோழப்பாண்டியபுரம்‌ நாற்பாரெல்லைக்‌ குட்பட்ட நன்செய்‌ 
புன்செய்‌ ஏந்தல்‌ பற்று 

ஏரிவாய்‌ புறவடை காடு மேடு உள்ளிட்ட நிலத்தில்‌ வாரம்‌ 
கடமை பொன்வரி காணிக்கை கார்த்திகை பச்சை, சந்தி 
விக்ரகம்‌ உள்ளிட்ட அனைத்தாயம்‌ உள்ளூரில்‌ பல தளி உடல்‌ 
விடுகாணிக்கை உட்பட ஸர்வமாந்யமாக உதகப்‌ பூர்வதந்ம 
தாநமாக 

ஆக குடுத்தருளி அகரமாய்‌ இவர்கள்‌ அனுபவித்துப்‌ 
போதுகிற இவ்வூர்‌ எந்காணியாகயில்‌ இற்றை நாளிலெ 
பக்கல்‌... . பெருமாள்‌ தந்தருளின படியிலெ நீரும்‌ தன்து 
தந்தபடிக்கு உம்முடைய ஸாசநம்‌ தர வேணும்‌ என்று அபே 
க்ஷிக்கையில்‌ நானும்‌ இச்சோழ பாண்டியபுரம்‌ 
நார்பாரெல்லைக்குட்பட்ட நன்செய்‌ புன்செய்‌ புறவடை 
காடு மேடு நத்தம்‌ கஸ்யா ஜலம்‌ உபரிஜலம்‌ கிணறு மரம்‌ 
உள்ளிட்ட ஸமஸ்தப்ரதாப்திகளும்‌ உள்பட இவர்களுக்கு வி 


ஆவணம்‌ 27, 2016 


54 


217. 


28. 


20:2 


காலம்‌ 


செய்தி 


ற்றோற்றி ப்ரதிக்ரயங்களுக்கு உரித்தம்படி தாநப்ரமாணம்‌ 
பண்ணிக்‌ குடுத்தேன்‌ சோழபாண்டியபுரமான ஸ்ரீவிரத 
முடிச்ச பாண்டிய சதுவேதி மங்கலத்து சதுர்வேதி 
பட்டகளுக்கு நடுவில்‌ மண்டலத்து இடையாற்று 
அனுமனுழான்‌ அரையன்‌ 

அண்டனாயகநேன்‌ இப்படிக்கு இவை அனுமனுழான்‌ 
அரையன்‌ அண்டனாயன்‌ எழுத்து இவை (அ)பேச்ஷிக்‌. 
இன்த தம்ம தாத ப்ரமாணம்‌ எழுதினமைக்குயுல்வெ,. 
ஸ்ரீரங்க3 நாத4பசட்டன்‌ எழுத்து. 


: மேலது. இரண்டு கல்வெட்டுக்கள்‌ தொடர்ச்சியாக 
எழுதப்பட்டுள்ளது, 

: கோநேரின்மை கொண்டான்‌ பொ.கா.14ஆம்‌ நூற்றாண்டு. 
முதல்‌ கல்வெட்டு மேலே உள்ள கல்வெட்டின்‌ தானத்தை 
உறுதிப்படுத்தும்‌ அரசனது ஆணையாக உள்ளது. இதில்‌ 
அறுபத்து நான்கு பேர்களுக்கு காணியாகவும்‌, 
இறையிலியாகவும்‌ தானம்‌ வழங்கப்பட்டதை 
குறிப்‌ பிடுகின்றது. இக்கல்வெட்டில்‌ இடைக்‌ காலத்தில்‌ 
உள்ள மரங்களும்‌, விளைவிக்கப்பட்ட பயிர்களும்‌, 
விதிக்கப்பட்ட பலவகையான வரிகளின்‌ பட்டியலும்‌ 
குறிப்பிடப்படுகின்றன. இரண்டாவது கல்வெட்டு மகதேசன்‌ 
உலகங்காத்த வாணகோவரையன்‌ என்பவரால்‌ தேவதானம்‌, 
இருவிடையாட்டம்‌, பள்ளி சந்தம்‌ ஆகிய பிறதான பகுதிகள்‌ 
நீக்கி மற்ற பகுதிகள்‌ தானமாக வழங்கப்பட்டதைக்‌ 
குறிப்பிடுகிறது. வாணகோவரையர்‌ கள்‌ ஆறகளூரை 
தலைமையிடமாகக்‌ கொண்டு மகதை மண்டலம்‌ பகுதியில்‌ 
ஆட்சி புரிந்த சிற்றரசர்‌ ஆவார்கள்‌. மேலே குறிப்பிடப்படும்‌ 
வாணகோவரையர்‌ இப்பகுதியில்‌ பாண்டியர்களின்‌ அரச 
பிரதிநிதியாகவோ அல்லது அவர்களின்‌ கீழ்‌ ஆட்சி 
புரிந்தவராகவோ இருந்திருக்கவேண்டும்‌. 

இரிபுவனச்‌ சக்ரவத்தி கோநேரின்மை கொண்டான்‌ 
பெண்ணைத்‌ தென்கரை மகதைமண்டலம்‌ மலாடாகிய 
ஐநநாத வளநாட்டுக்‌ குறுக்கைக்‌ கூற்றத்து சோழபாண்டிய 
புரமான ஸ்ரீவிரத முடித்த பாண்டிய சதுர்வேதிமங்க 


ஆவணம்‌ 27, 2016 55 


10. 


11. 


18. 


ஆவணம்‌ சை, 2016 


லத்து சதுர்வேதி பட்டர்களுக்கு நாயனார்‌ ஐய்யன்‌ 
திருநாமத்தாலே விரத முடித்த பாண்டியச்‌ சதுர்வேதி 
மங்கலமென்று சோழ பாண்டியபுரத்தை தங்களுக்கு தந்த 
படியே இவ்வூர்‌ நான்கெல்‌[லைக்‌]குட்பட்ட நன்செய்‌ 
புன்செய்‌ ஏரி வாய்க்கால்‌ வெள்ளான்குடி இருப்பு நத்தங்கள்‌ 
ஏந்தல்‌ பற்று ஏரிவாய்‌ புறவடை காடுமேடு கோ3 

ப்ரச பூமி கிணறு மரங்கள்‌ உட்பட இ.ப்பேர்‌ அறுபத்து 
நாலுக்கும்‌ தந்த இவ்வூர்‌ நான்கெல்லைக்குட்பட்ட நிலங்கள்‌ 
கார்பசானம்‌ சித்திரக்கார்‌ வரகு கேழ்வ 

ரகு சாமை திணை எள்ளுக்கொள்ளு உள்ளிட்ட பயிர்களும்‌ 
கரும்பு செங்கழு நீர்‌ வாழை வழுதலை பூசணி மஞ்சளிஞ்சி 
கொழுந்து கருணை சிறுகிழங்கு உள்ளிட்ட பயிரும்‌ 

கமுகு தெங்கு மா பலா நார்த்தை எழுமிச்சை கிளோஞ்சி 
உள்ளிட்ட வான்பயிர்களும்‌ செய்து கொண்டு இவ்வூர்‌ 
கடமை யொன்வரி காசாயம்‌ தீத்தவரி பாசிப்பாட்ட 

ம்‌ ஏந்தல்‌ பற்றில்‌ கடமை பொன்வரி காணிக்கை பல தளி 
உடல்‌ விடுகாணிக்கை பொன்வரி காசாயம்‌ கார்த்திகைப்‌ 
பச்சை ஊசி வரி ஸ 


ந்திசீ விக்ரஹம்‌ 8ற்றுவரி முகம்‌ பார்வை நல்லெருது நல்பசு 
காணிகைக்கவந்திகை மாத்ருஸாந்நி கொற்றிலக்கை கடைக்‌ 
கூட்டிலக்கை விலக்கடைப்பு விடைப்பேர்‌ மாதப்படி 
நாட்டு வினியோக3ம்‌ காணிக்கை ஏரி வரி இனவரி 
தட்டொலி தட்டார்ப்‌ பாட்டம்‌ இடைவரி தறியிறை 
செக்கிறை ஆசு பொது மக்கள்‌ பேர்வரி பட்டணப்‌ பகுதி உறை 
நாழி கொழுற்ற 
வப்பேறு குற்றத்‌ தெண்டம்‌ பட்டித்‌ தெண்டம்‌ நம்‌ வீட்டுத்‌ 
தேவை நிலை ஆளமஞ்சி கொற்றாள மஞ்சி ஆனைச்சாலை 
குதிரைப்‌ பந்து பிள்ளையார்‌ நோன்பிப்‌ பொரிப்‌ பச்சை 
பஞ்சுபீலி லாஞ்சனைப்பேறு ஆயவற்கம்‌ இருந்து 
பரிமாறுவார்‌ உலாவிப்‌ பரிமாறுவார்‌ ஆயம்‌ வாழமஞ்சாடி 
அடுப்புக்‌ காசு வாசல்‌ பணம்‌ திருவெழுத்து எண்‌ 
ணை பந்தம்‌ மற்றும்‌ எப்பேர்ப்பட்ட உபாதிச்களும்‌ உட்பட 
ஸர்வமாந்யமாக உதகைப்‌ பூர்வ த௲ம்ம தாநமாக 
க்‌ பய்‌ வைத்த பேருட்பட பேர்‌ அறுபத்து நாலுக்கும்‌ 
து. 


56 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


ஆவணம்‌ 27, 2016 


நம்‌ வரியிலார்‌ கணக்கிலும்‌ கழிக்கச்‌ சொன்னோம்‌ 
இப்படிக்கு இவ்வொலை பிடிபாடாக கொண்டு கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டி சந்த்‌ராதி3த்த வரையும்‌ செல்ல 
க்காணியும்‌ இறையிலியுமாக அனுபவிக்கவும்‌ பார்க்க 
துல்யம்‌. இவை நல்ல வெண்காடர்‌ எழுத்து. ஸ்வஸ்திஸ்ரீ 
மகதேசன்‌ உலகங்காத்த வாணகோவரையன்‌ 

மகதை மண்டலம்‌ வடகரையில்‌ சோழ பாண்டியபுரமான 
விரதமுடித்த பாண்டியபுரமான விரதமுடித்த பாண்டிய 
சதுர்வேதி மங்கலத்து பட்டகளுக்கு இவ்வூர்‌ நான்‌ 
கெல்லைக்குட்பட்ட ந 

ன்‌ செய்‌ புன்‌ செயில்‌ பழங்காணிப்‌ பற்றான ஏந்தல்கள்‌ 
தேவதானம்‌ திருவிடையாட்டம்‌ பள்ளி சந்தம்‌ நிக்கி நிக்கி 
நான்கெல்லைக்குட்பட்ட வாரப்பற்று நன்செய்‌ புன்செய்‌ 
பொட்டைப்‌ புன்செயும்‌ பதின்மூன்றாவது முதல்‌ தங்களுக்கு 
பெருமாள்‌ தந்தருளின திருமுகப்படியிலெ கொங்கராயர்‌ 
வைத்த பேருட்படபேர்‌ அறுபத்து நாலுக்கும்‌ இவ்வூர்‌ 
வாரம்‌ பொன்‌ 

வரி உள்ளிட்ட அனைத்தாயங்களும்‌ இழக்க முதலடங்க 
இறையிலி ஆகவும்‌ இவ்வூர்‌ நான்‌ கெல்லைக்குட்பட்ட 
காணிப்பற்றுக்‌ கடமை பொன்‌ வரி உள்ளிட்ட 
அனைத்தா யங்களும்‌ 

பல தளிப்பற்றில்‌ உடல்‌ விடு காணிக்கை பொன்வரி 
காணிக்கை நாட்டு வினியோகம்‌ மற்றும்‌ எப்பேர்ப்பட்ட 
அனைத்தாயங்களும்‌ உட்பட காணியும்‌ இறையிலியுமாகத்‌ 
தந்தோம்‌ 

இப்படிக்கு தங்களுக்கும்‌ தங்கள்‌ வற்கத்தாற்கும்‌ சந்த்3ரா 
தஇித்தவரையும்‌ செல்லக்‌ காணியாகவும்‌ இறையிலியாக 
அனுபவிக்கவும்‌ பார்ப்பதெ இவைவாண கோவரையர்‌ 
எழுத்து இவை பழந்தீபராயர்‌ 

எழுத்து இவை வில்லவராயர்‌ எழுத்து. 


57 


20:3 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி : 


: மேலது. 
: மேலது 


அருளிச்‌ செயல்‌ என தொடங்கும்‌ இக்கல்வெட்டு மேலே 
குறிப்பிடும்‌ கல்வெட்டு எண்‌ சன்‌ செய்திகளையே 
குறிப்பிடுகின்றது. 

அருளிச்‌ செயல்‌ சோழபாண்டியபுரமன ஸ்ரீவிரத முடித்த 
பாண்டிய சதுர்வேதி3மங்கலத்து பட்டர்களுக்கு பெண்ணைத்‌ 
தென்கரை மகதைமண்டலம்‌ மலாடாகிய ஜநநாத 
வளநாட்டு குறுக்கை கூற்றத்து 

சோழபாண்டியபுரம்‌ தங்களுக்கு நான்கெல்லைக்குள்பட்ட 
நஞ்செய்‌ புஞ்செய்‌ ஏரி வாய்கால்‌ குடி இருப்பு வெள்ளான்‌ 
நத்தங்கள்‌ ஏந்தல்‌ பற்று ஏரிவாய்‌ புறவடை வாஸ்து ஸெஷம்‌ 
காடு களர்‌ குளங்கள்‌ குட்டங்கள்‌ மேடு திடல்‌ கோப்ர 
ஸாரம்‌ பூமி கிணறு மரங்கள்‌ உள்பட தந்த இவ்வூர்‌ 
நான்கெல்லைக்குள்ளு கார்‌ பாசானம்‌ சித்திரைக்‌ கார்நெல்லு 
கேழ்வரகு வரகு சாமை இனை எள்ளுக்‌ கொள்ளு உள்ளிட்ட 
பயிர்களும்‌ கரும்பு செங்கழுநீர்‌ வாழை வழுதலை பூசணி 
மஞ்சள்‌ இஞ்சி கொழுந்து 

சிறு கிழங்கு கருனை உள்ளிட்ட பயிர்களும்‌ கமுகு தெங்கு 
மா பலா நாற்த்தை எலிமிச்சை கிளொஞ்சி உள்ளிட்ட வான்‌ 
பயிர்களும்‌ செய்து கொண்டு இவ்வூர்‌ கடமை பொ 

ன்‌ வரி காசாயம்‌ நத்தவரி பாசிப்‌ பாட்டம்‌ ஏந்தல்‌ பற்றில்‌ 
கடமை பொன்வரி பலதளியில்‌ உடல்‌ விடு காணிக்கை 
பொன்வரி காசாயம்‌ காத்திகைப்‌ பச்சை ஊசி வாசி ஸந்தச 
விக்ரேஹம்‌ ஒற்று வரி முகம்‌ பார்வை நல்லெருது நல்ப்பசு 
காணிக்கை கவந்திகை மாத்ருஸந்தி கொற்றாலக்‌ கைகடைக்‌ 
கூட்டு இலக்கை விலக்கடைப்பு விடைப்‌ 

பேர்‌ மாதப்படி நாட்டு வரி நாட்டு வினியோகம்‌ 
காணிக்கை ஏர்‌ வரி இனவரி தட்டொலி தட்டார்‌ பாட்டம்‌ 
இடைவரி தறியிறை செக்கிறை ஆசு பொது 

மக்கள்‌ பேர்வரி பட்டணப்‌ பகுதி உறைநாழி கோமுற்றவப்‌ 
பேறு குற்றத்தெண்டம்‌ நம்‌ வீட்டுத்‌ தேவை நிலை ஆள்‌ 
அமஞ்சி கொற்றாள மஞ்சி ஆ 


அதவணாம்‌ 27, 2016 


58 


9. -னைச்சாலை குதிரைப்‌ பந்தி பிள்ளையார்‌ நோன்பிபொரி 
பச்சை பஞ்சுபீலி லாஞ்சனப்பேறு ஆயவற்க்கம்‌ இருந்து 
பரிமாறுவார்‌ ஆயம்‌ 

10. வாழமஞ்சாடி உலாவிப்‌ பரிமாறுவார்‌ ஆயம்‌ அடுப்புக்காசு 
வாசல்ப்‌ பணம்‌ காடு காவல்‌ மகழ்மை திருவாயத்துத்‌ தேவை 
காணிக்கை எண்ணை பந்தம்‌ 

11. மற்றும்‌ எப்பேர்ப்பட்ட உபாதித்களும்‌ உள்பட 
ஸ்ர்வமாந்யமாக உதககபூர்வ தகீம்மத3நமாக தந்தோம்‌ 
இப்படிக்கு இவ்வோலை பிடிபாடாகக்‌ கொண்டு 
கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டி 

18. சந்த்தராஇுத்ததவரையும்‌ செல்லக்காணியும்‌ இறையிலியும்‌ 
ஆக அனுபகீவிக்கவும்‌ பார்க்க ஸ்ரீராம பக்ட்டன்‌ எழுத்து. 


ஆவணம்‌ 27, 8015 59 


காலம்‌ 


செய்தி 


காலம்‌ 


செய்தி 


1. கத்தம்‌ பூண்டி கல்வைட்ட௫ு 


பா. ஆத்மநாதன்‌, ரா. உதயகுமார்‌, மதுரை. 


₹இண்டுக்கல்‌ மாவட்டம்‌, கூத்தம்பூண்டி, மார்க்கண்டீசுவரர்‌ 


கோயில்‌, முப்பட்டைக்‌ குமுதம்‌. 


? பொ.கா. 138 ஆம்‌ நூற்றாண்டு. 


: இக்கல்வெட்டில்‌ கூத்தம்‌ பூண்டி ஊர்‌ ஆன்பரமான வீர 


பாண்டிய நல்லூர்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றுள்ளது. ஏதோ ஒரு 
கொடையைக்‌ கூறுகிறது. கல்வெட்டு முற்றுப்‌ 
பெறவில்லை. 


ஸ்ரீரீ சி காவிராச கேசரிபற்மரான திரிபுவன சக்கரவத்திகள்‌ 
வீர... .... பாண்டிய தேவர்கு யாண்டு 18 வ... ஃ. 


து தென்‌ பொங்கலூர்க்கா நாட்டு ஆன்பரமான வீர 
பாண்டிய நல்லூர்‌ வெள்ளாழர்‌ இ நாட்‌ 


ல்‌ பெரியாந்‌ பெரியாநான பெரிபோய தேவணான ... 
றுவ...யிரு...பல்ல முத்தபனி... 


னா எந்‌ தன்ம்மமாக எழுந்தருளி வித்த இவர்கும்‌... இவற்கு 
எம்மிலிசைஞ்ச நாள்ளொன்றுக்கு ... ... ... 


: இண்டுக்கல்‌ மாவட்டம்‌, கூத்தம்பூண்டி, ஒட்டன்‌ சத்திரம்‌, 


மார்க்கண்டீசுவரர்‌ கோயில்‌, ஐகதி. 


:பொ.கா. 138 ஆம்‌ நூற்றாண்டு. 


: முன்கல்வெட்டின்‌ தொடர்ச்சியாக இருக்கலாம்‌. 


ஸல த பழவரிசி முட்டாமை சந்திராஇச்சர்‌ வரை வைக்க 
போதுவோம்‌ ஆகச்‌ சம்மதித்துக்‌ கல்வெட்டிக்கு... ... ... 


இவூரொம்‌ இவை பன்மாயெஷவரர்‌ இலக்கை. 


ஆவணம்‌ 27, 2016 


60 


இடம்‌ 2 


காலம்‌ : 


செய்தி : 


௨. அத்திமுகம்‌ போசளர்‌ கல்‌எவட்௫ூ 


செ.கோவிந்தராஜ்‌, கிருஷ்ணகிரி 
கிருஷ்ணகிரி மாவட்டம்‌, ஓசூர்‌ வட்டம்‌, அத்திமுகம்‌ என்ற 
ஊரில்‌ உள்ள ஐராவதீஸ்வரர்‌ கோயில்‌ சண்டிகேசுவரர்‌ 
சன்னதிக்கருகில்‌ பூமியில்‌ எடுக்கப்பட்டுத்‌ தற்போது 
இக்கோயில்‌ மண்டபத்தில்‌ உள்ள கல்‌. 
திரிபுவனமல்ல பொய்சள தேவர்‌, யா. 60 பொ.ஆ.13-ம்‌ 
நூற்றாண்டு. 
இதுவரை ராமதானின்‌ 44ஆம்‌ ஆட்சியாண்டு வரையிலான 
கல்வெட்டுக்கள்‌ மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளன. இது 
60வது ஆட்சியாண்டைக்‌ குறிக்கிறது. மேலும்‌ அக்காலத்தில்‌ 
இப்பகுதியை ஆண்ட பூர்வாதராயர்கள்‌ குறுவேந்த 
வம்சத்தை சேர்ந்தவர்கள்‌ எனக்‌ குறிப்பிடுகிறது. முரசு 
நாடாழ்வார்‌ மகன்‌ தர்மத்தாழ்வாரான பூர்வாதராயன்‌ 
அத்திமுகம்‌ அழகிய சோளீஸ்வரர்‌ கோயிலுக்கு 
இறையிலியாக அளித்த தேவதானத்தைக்‌ குறிப்பிடுகிறது. 


முன்‌ பக்கத்தில்‌ பசுவுடன்‌ கன்றும்‌ பின்‌ பக்கத்தில்‌ திரிசூலமும்‌ 
காட்டப்பட்டுள்ளன. 


1 

2 

3 
கீ 
ப 
6. 
7 
8. 
9. 


. இரிபுவன மல்ல பொய்சள 


தேவற்கு யாண்டு அறுவதாவ 
து நிகரிலி சோழ மண்டலத்‌ 

து மாசந்தி நாட்டு அத்திமுை 
கை அழகியசோளீஸ்வரமுடை 
யாற்கு குறுவேந்தவங்சத்து மு 
ரசுநாடாழ்வார்‌ மகந்‌ தர்மத்தாழ்‌ 


வாராந பூர்வாதராயநேன்‌ இதே 


10. வற்கு இறையிலி தேவதாநமாக வி 


11. 
1. 


ட்ட பொக்கூர்‌ நாற்பாலெல்லையும்‌ 


நம்பிராட்டியார்‌ ஏரி இரண்டு 


ஆவணம்‌ சை, 2016 61 


18. ம்‌ அத்தமுகை மடைவிளாகம்‌ ந 
14. ஈற்பாலெல்லையும்‌ விட்டபடி 
15. யாவது ஊற்கு தெற்கு நத்த 
16. ம்‌ ஊற்கு வடக்குக்‌ கரை 
17, இம்மா நத்தத்து கு பெருந.. 
18... 

பின்பக்கம்‌ 
19.க்கி தேவதாநமாக இட்‌ 
80. ட நிலம்‌ தெங்கைக்கு கிழக்கே 
31. யே செல்கழைக்குறிக்‌ க்கை 
32. செல்‌ நாற்பகல்‌ எ(ல்‌)லையும்‌ ே 
28. சதறையும்‌ அங்கி செட்டணவும்‌ செக்‌ 
34. கறையும்‌ விட்டேந்‌ இக்கோயிலில்‌ சி 
85. வபிராமணன்‌ காஸ்யப கோத்ரத்து 
26.விருதந்‌ தேவபட்டனுக்கு பூஜா 
27.விருத்தியா கரியுமரிசியும்‌ ஆற்றுக்‌ 
28.கு மேற்கே பதிநைங்‌ கண்ட 
29..கொல்லை நீர்வார்து குடு 
30.தேந்‌ சந்த்ராதித்தவற்‌ செல்வதாக 
31. செம்பிலும்‌ கல்லிலும்‌ வெட்டி 
92. குடுத்தேந்‌ பூர்வாதராயநேன்‌ 
33,.. ன்‌ ..கன்மிகளும்‌ தேவதா 
34. ந கைலாந்தராயம்‌ அகத 
3. ம்‌ கொண்டார்களாகில்‌ கெங்‌]. 


06. கை கறையில்‌ குரால்‌ ப, 
37s 


ஆவணம்‌ சை, 2016 62 


ந. சாமனாயும்‌ பெருமாள்‌ கோவில்‌ கல்வெட்டு 


து.சுந்தரம்‌, கோவை 
இடம்‌ : கோவை மாவட்டம்‌, பல்லடம்‌ வட்டம்‌ - சாமளாபுரம்‌, 
பெருமாள கோயில்‌ வளாகத்தில்‌ உள்ள தனிக்கல்‌. 
காலம்‌ : பொ.கா. 12-ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : சற்றேறக்குறைய ஐந்தரை அடி உயரமும்‌ இரண்டு அடி 
அகலமும்‌ ஒன்றே கால்‌ அடிப்‌ பருமையும்‌ கொண்ட 
பெரியதொரு கல்லில்‌ எழுத்துகள்‌ காணப்படுகின்றன. 
பெருமளவு பரப்பில்‌ கல்‌ பொரிந்துபோய்‌ எழுத்துகள்‌ 
மறைந்துபோயிருக்கின்றன. கல்லின்‌ முதன்மைப்‌ பரப்பிலும்‌ 
பக்கவாட்டுப்‌ பரப்பிலும்‌ (பருமைப்‌ பரப்பிலும்‌) எழுத்துகள்‌ 
வெட்டப்பட்டுள்ளன. வாயறைக்கா நாட்டவர்‌ ஒரு 
நிவந்தம்‌ அளிப்பது பற்றிப்‌ பேசி சம்மதித்து அதை 
ஆவணப்படுத்தியதைக்‌ கல்வெட்டு குறிப்பிடுகிறது. சோழன்‌ 
பூர்வ பட்டயம்‌ என்னும்‌ நூலில்‌, கொங்கு நாட்டில்‌ 
அடைக்கலம்‌ புகுந்த சோழ அரசி சாமளம்மாள்‌ என்பவள்‌ 
தன்‌ மகன்‌ அரசனாகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டதும்‌ தன்‌ பெயரில்‌ 
சாமளாபுரம்‌ என்னும்‌ ஊரை உருவாக்கிப்‌ பிராமணர்க்குக்‌ 
கொடுத்துச்‌ சோழநாடு திரும்பினாள்‌ என்னும்‌ செய்தி 
கூறப்படுகிறது. 
4, நிழ ட 
2. ச்ச 
3. [நா] அவ்வையா .. . 
4 வைத்த வீ[ரசோ!].. . 
௧. ட்டு மணயே... 
6. [ரா]ன சாமளாதேவிச்சது[ர்‌] 
7. வேதி ம . . . நாயினா[ரி 
&. [கோ ]யிலு 
பக்கம்‌ 2 
1. ட வோமாக[வும்‌] 


2. க்கு இந்த அகரமும்‌ கா 
3. டும்‌ எல்லையும்‌ காத்துக்‌ 
4. குடுப்போமாகவும்‌ இப்படி 


' ஆவணம்‌ 27, ௨016 65 


பக்கம்‌ 3 
. ...[நா]ம்டுக்குடி 

. .கக்கடவனா... 
[இப்‌]படி சம்மதித்து 
கல்‌ நட்டு இட்டுக்கு 
டுத்தோம்‌ வாய 


தத ர ர ட அ 


றக்கா நாட்டவ 

.&. ரோம்‌ இப்படிக்கு நா 
9. ட்டுகரண[த்தான்‌] 
10. எழுத்து இப்‌[படிக்‌] 
11. கு நாட்டவ... 


ஆவணம்‌ 27, 2016 


66 


இடம்‌ : 


காலம்‌ : 


செய்து : 


6. அவிநாசிலிங்கம்பானையம்‌ கல்‌ வட்டு 


து.சுந்தரம்‌, கோவை 
திருப்பூர்‌ மாவட்டம்‌, அவிநாசிலிங்கம்பாளையம்‌ 
நடுத்தோட்டத்து ஐயன்கோாயில்‌ வளாக மூன்று 
துண்டுகளாக உடைந்த கல்‌. 
கொங்குப்‌ பாண்டியன்‌ வீரபாண்டியன்‌ யாண்டு 14 பொ.ஆ. 
1279. 
பார்ப்பார்பூண்டியான வீரரா சேந்திர நல்லூர்‌ ஊரும்‌ ஊராரும்‌ 
அவிநாசிக்கோயிலுக்கு அமுதுபடி, கறியமுது 
ஆகியவற்றுக்காக ஆண்டொன்றுக்கு நெல்‌ பன்னிருகலம்‌ 
கொடையாக அளிப்பதைச்‌ சொல்கிறது. கல்வெட்டின்‌ 
வாசகம்‌ முழுதும்‌ அவிநாசிக்‌ கோயிலின்‌ அம்மன்‌ சன்னதி 
முன்மண்டபத்தின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ உள்ள கல்வெட்டிலும்‌ 
காணப்படுகிறது. (தென்னிந்தியக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி - 
26, கல்வெட்டு எண்‌. 199). அவிநாசிலிங்கம்பாளையம்‌, 
அவிநாசிக்கு மிக அண்மையில்‌ உள்ள ஊராகும்‌. இது ஒரு 
பிரதிக்‌ கல்வெட்டு. 


முன்‌ பக்கம்‌ 


1: ஸ்வஸ்இஸ்ரீ வீரபாண்டிய தே 18, இருபத்து நா 


2, வதற்கு யாண்டு 14 ஆவ 14. 

3. து உடையார்‌ 15. ளொன்றுக்கு 

4. ஆளுடைய நாயனார்‌ ப 16. படிக்கு [அரிசி] 

௧. ண்டாரத்தாற்கு ஆளுடை 17. [கும்‌] கறி அமுது [ஓ] 


6. னாரிக்கு] தேவதான பார்‌ 78. த்துக்குமுட்பட்ட 


7. ப்பார்பூண்டியான வீர 19. 

8. ராசேந்திர நல்லூர்‌ ஊ பின்பக்கம்‌ 

8. ரும்‌ ஊரார்க[ளோமும்‌] 1. முத்து 

10. தன பள்ளி[ய்‌] 2 நல்‌[லூரர்‌] 
11. நாயநாற்கு 34. கோயில்‌ 
22. வாட்[டை ஆ] க. ப. வெட்டிக்‌ 


ஆவணம்‌ 27, 2016 


67 


க்கு இவை இடங்கை நா 
யகன்‌ தம்பிராந்தோழ 

நாத ... 

பி எழுத்து இப்படிக்கு 

சன்‌ விநாசி ஆந ஸஅன்ன௫உ 


உ ஜல - 


20, நான நம்பி [எழுத்து இப்‌ 
77. படிக்கு அவிநாசி .. நக்கனும்‌ 


14. 
12. 
76. 
17. 
18. 


பூலுவன்‌ மாணிக்கனும்‌ 


கைமாட்டாமையால்‌ 


யார்‌ கோயி[ற்] 

சிப்‌ பண்ணைசெய்வார்‌ 
கனில்‌ சாத்தன்‌ 

-. [ஆலால சுந்தர ஆசாரி... 


நன்றி : பழங்கரை பொன்சோரிகவரர்‌ கோவில்‌ பூசயாளர்‌ சந்திரசேகர்‌, ஜெயசங்கர்‌, 


அவிநாதி.இரகுராம்‌, நெல்லை. 


ஆவணம்‌ 2௨7, 2016 


- 68 


27. ஆலத்தூர்‌ கல்வெட்டு 
து.சுந்தரம்‌, கோவை 


இடம்‌ : திருப்பூர்‌ மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌ - ஆலத்தூர்‌ அஞ்சல்‌ 
அலுவலகம்‌ அருகில்‌ உள்ள தனிக்கல்‌. 


காலம்‌ : யொ.கா. 1௪ஆம்‌ நூற்றாண்டு (உத்தேசமாக) 


செய்தி : நான்கு குடியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ அளித்த கொடையைப்‌ 
பற்றிக்‌ கூறுகிறது. கொடை விவரம்‌ தெளிவில்லை. 


யான ச [அ]ச்சுந்தனந்‌ . . . 


ல்லுளாரும்‌ உடையா .. 


1. சலாகை... 

கவ... 

3. யாண்டு ம... 

தீ. ன்‌ குடியிலுள்ளாரும்‌ . . . 

5. டையான்‌ .. . [இப்படிக்கு] 
6. குடியிலுள்ளாரும்‌ .. . 

7. 

&. 

9. 


நாயகத்தேவன்‌ குடியில்‌[லு] 
10. ள்ளாரும்‌ இன்னால்வர்‌ குடி 
11.யிலுள்ளா . . . கேந்‌... 

72. [இ]து பன்மாயேச்வர [ரக்ஷை] 


ஆவணம்‌ ௨7, ௦16 69 


8. வட்டெழுத்துடன்‌ பிள்ளையார்‌ சிற்மம்‌ 


சி. வீரராகவன்‌ 

வீ.ரா.மங்கையர்க்கரசி, 

விழுப்புரம்‌. 

விழுப்புரம்‌ மாவட்டம்‌, திண்டிவனம்‌ வட்டம்‌, 

ஆலகிராமத்தில்‌ எமதண்டீஸ்வரர்‌ கோயிலில்‌ அரிய வட்டெழுத்து 

பொறிப்புகளுடன்‌ கூடிய பிள்ளையார்‌ சிற்பம்‌ கண்டுபிடிக்கப்‌ 

பட்டுள்ளது. பொ.ஆ. 8ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த விநாயகர்‌ சிற்பம்‌ 
இது என்பது குறிப்பிடத்தக்கது. 


இந்த சிற்பம்‌ 75 செ.மீ உயரமும்‌, 40 செ.மீ அகலத்தில்‌ உள்ள 
நீண்ட சதுர பரப்பில்‌ புடைப்பாக செதுக்கப்பட்டுள்ளது. பரியங்க 
அசனத்தில்‌ அமர்ந்துள்ள மூத்த பிள்ளையார்‌ இரண்டு கரங்களைக்‌ 
கொண்டுள்ளார்‌. வலதுகரத்தில்‌ தடியை ஆயுதமாகவும்‌, 
இடதுகரத்தில்‌ ஒடித்த தந்தத்தையும்‌, இடையில்‌ ஆடையும்‌, காலில்‌ 
தண்டையும்‌, மார்பில்‌ புரிநூலும்‌, மேற்கைகளில்‌ (தோளில்‌) 
கடகமும்‌, முன்கையில்‌ காப்பும்‌ கட்டப்பட்டுள்ளன. தலையை 
அலங்கரிக்கும்‌ மகுடம்‌ பூக்கூடையை கவிழ்த்த நிலையில்‌ 
காட்டப்பட்டுள்ளது. 

இதன்‌ பீடத்தில்‌ மூன்று வரிகளில்‌ கல்வெட்டுள்ளது. அதன்‌ 


பாடம்‌ 


“பிரமிறை பன்னூரு சேவிக ---மகந்‌---இழார்‌ கோந்‌- 
கொடுவித்து” 


என்பதாகும்‌. இந்த பிள்ளையார்‌ சிற்பமே தமிழகத்தில்‌ உள்ள 
விநாயகர்‌ சிற்பங்களில்‌ முதன்மையானதாகும்‌ என்பது பத்மஸ்ரீ 
ஐராவதம்‌ மகாதேவன்‌ அவர்கள்‌ கருத்தாகும்‌. 


அதவணம்‌ 27, 2016 70 


29. வி. அலம்பலம்‌ கோயில்‌ கல்வெட்டூ 
வெ. பாண்டுரெங்கன்‌, கல்பூண்டி 
பா. வித்யாலெட்சுமி இராஜசேகர்‌. 
சென்னை 
இடம்‌ :விழுப்புரம்‌ மாவட்டம்‌, கள்ளக்குறிச்சி வட்டம்‌, 
வி. அலம்பலம்‌, ஏகாம்பரேஸ்வரர்‌ கோயில்‌, கருவறை 
தென்புற அதிட்டானம்‌. 
காலம்‌ ;பொ.கா.75 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி :காமாட்சி உடனுறை ஏகாம்பரேஸ்வரர்‌ கோயில்‌ நந்தி 
மண்டபத்தில்‌ உள்ள நந்தி தேவரை எழுந்தருள்வித்தவர்‌ 
பெயர்‌. 


7. ஸ்ரீர்ருஷப தேவரை செய்வித்தான்‌ பவித்ர மா 


2. மாணிக்க வேளான்‌ உடையாந்‌ அரசன்‌ 


ல்‌ 71 
ஆவணம்‌ ௨7, ௨016 


80. சிறுயாக்கம்‌ கல்வெட்டு 
வெ. பாண்டுரெங்கன்‌, கல்பூண்டி 


இடம்‌ :கடலூர்‌ மாவட்டம்‌, திட்டக்குடி வட்டம்‌, சிறுபாக்கம்‌. 
பள்ளி கொண்ட பெருமாள்‌ கோயில்‌, கருவறை தென்சுவர்‌. 


காலம்‌ : பொ.கா.[8 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி : விக்கிரம பாண்டிய விண்ணகரப்‌ பெருமாளுக்கு அமுதுபடி, 
திருநுந்தா விளக்கெரிக்கவும்‌, திருப்பணிக்கும்‌ நிலக்கொடை 
அளித்தமை. 


1. ஸ்வஸ்திறு அருளிச்‌ செயல்‌ கோனேரிமேல்‌ கொண்டான்‌ 
விக்கிரம்‌ பாண்டிய தெவற்கு யாண்டு எட்டாவது மலாடாதிய 
செனனாத வளநாட்டு நரையூர்‌ கூற்றத்து சிறுபாக்கத்தில்‌ 
திருமேற்கோயில்‌ பள்ளி கொண்ட விக்கிரம்‌ பாண்டிய விண்ணகரப்‌ 
பெருமானுக்கு ஆனி மாதம்‌ முதல்‌ அமுதுபடி இருநுந்தா விளக்கு 
திருப்பணிக்கும்‌ உடலாக இவ்வூரில்‌ புரவுவரி அற்று நன்செய்‌ நிலத்து 
அடைத்த குழி ஐநூறும்‌ வாரப்பற்று புஞ்சை நிலத்து அடைத்த குழி 
ஐயாயிரமும்‌ காசாயம்‌ காத்திகைப்‌ பச்சை நல்லெருது நற்பசு வெலி 
எருது... ... படி வற்கம்‌ உள்படி இறையிலி... ... இப்படிக்கு நான்‌ 
கெல்லையிலும்‌ திருவாழி கல்லும்‌ நாட்டி கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்கொள்வதாக சுபமஸ்து 


ஆவணம்‌ 27, 016 72 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


he 


MK 


© 


12. 
18. 
14. 
156. 


முதற்௪ 
16. 
17. 
18, 


81. வேளுக்குடி கல்‌எவட்டு 
பா.அருண்ராஜ்‌, ௮.ஆரவள்ளி, தஞ்சாவூர்‌ 


திருவாரூர்‌ மாவட்டம்‌, திருவாரூர்‌ வட்டம்‌, வேளுக்குடி 
ருத்ரபுரிஸ்வரர்‌ கோயிலின்‌ அர்த்த மண்டப வடக்குச்‌ சுவர்‌. 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


முற்றுப்பெறொத உடைந்த கல்வெட்டு. தேவதான 
இறையிலியாக நிலங்கள்‌ அளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ இரிபு3வன சக்கரவர்த்திக- 

ள்‌ ஸ்ரீ பேரம்பலம்‌ பொன்‌ மேஞ்சரு- 

வின ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவற்கு 

யாண்டு அஞ்சாவது தேவதான இறையிலிஸஇ-5 

ஸட்ட படிக்கும்‌ வேறு பிறிந்த படிக்கும்‌ உள்வரிப்‌- 

படி அருமொழி தேவ வளநாட்டு மங்கல நாட்டு மங்‌ 
ஸகலமான ஸ்ரீ இராஜேந்திர சதுர்வேதி மங்கலத்து உடைய 
...லகமுழுதுடையமஹா தேவற்கு வி...மா 
வந்திங்கள்களுக்கும்‌ இறுப்பதாக இவ்வூர்‌ இ. . .௭- 


. ரிடு இறையிலியாய்‌ வருகிற நிலத்தில்‌ தேவதான இறையி- 
17. 


லி இடுகிற நிலத்துக்கு ஊர்க்‌ கணக்கு மங்கல முடையான்‌ 
ஸூ 


முதிட்ட கணக்குப்படி திரிபுவண மாதேவி வீதிக்கு நெக்கு 
சுப்பிரமணியன்‌ வாய்காலுக்கு தெற்கு முதற்‌ கண்ணாற்று 
முதற்‌ சதுரத்தும்‌ ரண்டாஞ்‌ சதிரத்தும்‌ இவ்வீதிக்கு கிழ- 
க்கு இவ்வாய்க்காலுக்கு வடக்கு முதற்‌ கண்ணாற்று 


இரத்து உய்‌...இக்கு கிழக்கு ஆயிரவள்‌ வாய்க்காலுக்குத்‌ 
தெற்கு...றது. வகைய. 
இக்கு இழக்கு சுப்பிரமணியன்‌ வாய்க்காலுக்கு தெற்கு நா- 


ஆவணம்‌ 27, ௨016 73 


19. லாங்‌ கண்ணாற்று முதற்‌ சதுரத்தும்‌ நிலன்ப்‌ பழம்பெய 
20. . . ரனக யாண்டு அஞ்சாவது முதல்‌ தேவதான இறை 
21. யிலியாக வேறு பிறிந்த குலோத்துங்க சோழ மங்கலம்‌ 


32, நிலம்‌ . . . உள்ளா ஸஅளக்க குறைன்த நி 


ப்‌ 


லத்‌ தாசம்‌ தரம்‌ பெருது நீங்கும்‌ நிலத்தலும்‌ நிலம்‌ கால்‌ 9 
... ஆக நிலம்‌ வேலியும்‌ பெரிய தேவர்‌ குலோத்‌ 
85. த்துங்க சோழ தேவற்கு பதிநாறாவது அளவு நீங்க மக்கு 


20. ௧ நிக்கி இத்‌ தேவர்‌ ஸ்ரீ கோயிலுந்‌ திருமுற்ற 
27. 


i 


ஆவணம்‌ 27, 2016 74 


காலம்‌ 


செய்தி 


82௨. கண்டதேவி சொர்ணஹூர்த்தீஸ்வரர்‌ கோயில்‌ 


கல்வெட்டுகள்‌ 


சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை. 


: சொர்ணமூர்த்தீஸ்வரர்‌ ஆலயம்‌, வடக்குத்‌ திருச்சுற்று 


தளத்தில்‌ பாவப்பட்டுள்ள கல்‌. 


: பொ.கா.18 ஆம்‌ நூற்றாண்டு. 


: நிலக்கொடை. தொடர்பானது. 


நிலம்‌ அரையே நாலுமா முந்‌- 

திரிகை 8ழாறுமாக்காணியும்‌ இட 

வல்லைக்‌ குள்பட்ட மனைகளும்‌ த... 

. . . களும்‌ நீர்‌ நிலைகளும்‌ மரங்களும்‌ 

மற்றும்‌ எப்பேற்பட்டனவும்‌ இவூர்‌ நடு- 

வே பெருந்தெருவில்‌ வியாபாரிகளுக்கு 
க்காணியாகவும்‌ இந்‌... நில கடமை அந்தரா[யம்‌] 


: சொர்ணமூர்த்தீஸ்‌ வரர்‌ ஆலயம்‌, முன்மண்டபம்‌ 
.பள்ளியறைக்கு அருகில்‌ தரையில்‌ பதிக்கப்பட்டுள்ள கல்‌. 


: பொ.கா.. 18 ஆம்‌ நூற்றாண்டு. 
: கல்வெட்டின்‌ இறுதித்துண்டு சான்றாளர்‌ பெயர்கள்‌ 


மட்டும்‌ அறியப்படுகின்றன. 


பாண்டிமண்டல- 
த்து தாழையூர்‌ நா- 


ட்டு செம்பொன்‌ 


ஆவணம்‌ 27, 2016 75 


ம. ஐ 3 ௫ 


11. 


7௪. 
15. 
16. 
17. 
18. 
32:3 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


இ ஜட ௨.19 


சூவணாம்‌ ௮7, 2016 


மாரி பற்றிறை[யிலி] 
ச்வர முடைய மஹா- 
தேவற்கு கங்கை 


கொண்டான்‌ மாள 


. வச்சக்கரவத்தியும்‌ 


அதிகைமான்‌ மாள 


. வச்‌ சக்கரவத்தியும்‌ 


13. 


மும்முடி சோழஸன்‌9 
சக்கரவத்தியும்‌ இ- 
ந்நாட்டில்‌ எங்க- 

ள்‌ காணி பற்றில்‌ 
இருவேலூர்‌ இத்தே- 
வர்‌ இருநாமத்தால்‌ இ. . . 


: அதே கோயில்‌ தென்‌ இருச்சுற்றில்‌ பாவப்பட்டுள்ள தனிக்கல்‌ 
துண்டு. 
: பொ.கா.78 ஆம்‌ நூற்றாண்டு. 
நிலக்கொடை தொடர்பானது. 
ல்‌ ர்கள்‌ பயிர்பார்த்துப்‌ புள்ளி ... ... 
வரை செல்வதாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
.த்திரண்டாவது கார்த்திகை மாதம்‌ 
எப்பேர்ப்பட்ட உபாதிகளும்‌ ஒழி... 
ப்படிக்கு இந்த ஓலை பிடிபாடாகக்‌ ... 


..வெட்டிக்கொள்ள இப்படி......... 


76 


காலம்‌ : 


செய்தி : 


poo mR 


நல்‌ 
ததி தத எத்து 


33. ஆநறுகமூர்‌ தன்ம தானைக்‌ கணைட்டு 


பொன்‌.வெங்கடேசன்‌, ஆறகமூர்‌ 


ம : சேலம்‌ மாவட்டம்‌, ஆத்தூர்‌ வட்டம்‌, ஆறகழூர்‌ 


கோட்டைக்கரை அருகே இராமன்‌ என்பவரின்‌ வயல்‌ 
பொ.கா.18- 14ஆம்‌ நூற்றாண்டு, 

வணிகர்‌ செலுத்த வேண்டிய வரிகளுக்கு விலக்களித்து 
அவ்வரி வருவாயை உலகங்காத்த சோளீஸ்வரர்‌ கோயில்‌ 
பூசை மற்றும்‌ திருப்பணிகளுக்கு முதலாக (உடல்‌) 
வைத்துக்கொள்ள களப்பாளராயர்‌ கொடுத்த ஆணை. 
தன்மதாவளம்‌ என்ற சொல்‌ ஆறகழூர்‌ ஒரு வணிக நகரமாக 
இருந்ததை உறுதி செய்கிறது. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ களப்‌ 

பாளராயனும்‌ புரவ 

ரியாருக்கு செய்யும்படி 

வடக்கில்‌ வாயிலில்‌ உலக 

ங்காத்த சோளீச்வரமு 

டைய னாயனார்கு வா 

ணியர்கு முந்பு நம்‌ ஒன்‌ 

பதாவது தை மாதம்‌ மு 

தல்‌ இ நாயனார்கு பூ 


. ஜைக்குந்‌ திருப்பணி 

. க்குமுடலாகக்‌ குடுத்‌ 

. தோம்‌ என்று இருவெழு 
பத்துச்‌ சாத்தின இருமுகப்‌ 
34. 
15. 
16. 


படிக்கு கல்வெட்டு 
இது தன்ம தாவ 
ளந்‌ தந்மம்‌ 


ஆவணம்‌ 27, 2016 7 


காலம்‌ : 


செய்தி : 


34. வொங்களுூர்‌ கல்வெட்டு 


சொ.சாந்தலிங்கம்‌, 
சே.கணேசன்‌, சென்னை 


ம : தேவகோட்டை வட்டம்‌, வெங்களூர்‌ சிவன்‌ கோயில்‌ 


அதிட்டானம்‌ வடக்கு மேற்கு மற்றும்‌ தெற்குப்‌ பகுதியில்‌ 
வெட்டப்பட்டுள்ளது. 


பொ.கா. 19- 14ஆம்‌ நூற்றாண்டு. 


வெங்களூரான சோழகுலதிலக நல்லூர்‌ ஆதித்த ஈசுவரம்‌ 
மற்றும்‌ முத்தூற்றுக்கூற்றத்து சாத்தமங்கலம்‌ மாளவர்‌ 
மாணிக்க ஈசுவரம்‌ கோயிலுக்கும்‌ கொடுக்கப்பட்ட 
நிலக்கொடை. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்ரவத்தி கோனேரின்மை 
கொண்டான்‌ தாழையூர்‌ நாட்டு வெங்களூரான 
சோழகுலதிலக நல்லூர்‌ ஆதித்த ஈகரம்‌ உடையார்‌ கோயில்‌ 
சிவபிராமணர்களுக்கும்‌ தபஸிகளுக்கும்‌ முத்தூற்றுக்‌ 
கூற்றத்து சாத்தமங்கலத்து மாளவர்மாணிக்க ஈசுவரம்‌ 
உடையார்‌ கோயில்‌ சிவபிராமணர்க்கும்‌ தபசிகளுக்கும்‌ இவ்‌ 
ஆதித்த ஈசுவரமுடையாற்கு. 


ம்‌ மாளவர்மாணிக்கம்‌ ஈசுவரமுடையார்க்கும்‌ திருப்படி 
மாற்றுள்ளிட்டு வேண்டும்‌ நிவந்தங்களுக்கு இத்தாழையூர்‌ 
நாட்டு செம்பொன்‌ மாரி மாளவர்மாணிக்கம்‌ திருகானப்‌ 
பேருடையான்‌ மாளவச்சக்கரவத்தி யார்‌ முத்தூற்றுக்‌ 
கூற்றத்து சாத்தமங்கல முடையான்‌ குப்பை திருவாசுரன்‌ 
தாழையூர்‌ நாட்டு வெங்களூரான சோழகுலதிலக நல்லூர்‌ 
குளத்துமாளவர்‌ மாணிக்க மடைப்போக்கிலும்‌ துஞ்சலூர்‌ 
மடைப்போக்கிலும்‌ 


. போக்கிலும்‌ .. கொண்ட நிலம்‌ நாலுமா காணியும்‌ 


மனையும்‌ ஊருணி கேணியும்‌ (நாகன்‌) குழி பாதியும்‌ 
நாலாவதின்னெதிராமாண்டுகு அந்த ராயம்‌ தருவதான 
அச்சும்‌ காரிய ஆராச்சியும்‌, வெட்டிப்பாட்டம்‌ பஞ்சுபீலி 
சந்துவிக்ரஹப்‌ பேறும்‌ வினியோகமும்‌ மற்றும்‌ 
எப்பேற்பட்டனவும்‌ உட்பட தேவதான இறையிலி....வும்‌ 
இன்னிலம்‌ இறுக்கு மிடத்து இவ்வெங்களூரான 
சோழகுலதிலக. நல்லூர்‌ (உடையார்‌) இவூர்‌ கடமை 


ஆவணம்‌ 27, 2016 - 78 


4. ... விளைந்த நிலத்துக்கு மாத்தால்‌ காசு காலும்‌ முதல்‌ 
வீரபாண்டியனால்‌ நெல்லு இருகலனே தூணிபதக்கும்‌ 
குறுவை விளைந்த நிலத்துக்கு இவ்வூர்‌ செயில்‌ ஒன்று 
பாதியும்‌ தினை வரகு விளைந்த நிலத்துக்‌ ஒன்றுக்கு 
முக்காலும்‌ ஆக இவ்வாண்டு முதல்‌ இறுப்பதாக 
இறைகட்டப்பெற வேணுமென்று மழவராயர்‌ நமக்குச்‌ 
சொன்னமையில்‌ இவ்வாதித்த ஈஸ்வரம்‌ உடையார்‌ 
மாளவர்‌ மாணிக்க ஈச்சு வரமுடையார்‌. 

க. க்கும்‌ இருப்படி மாற்றுள்ளிட்டு வேண்டும்‌ நிவந்தங்களுக்கு 
இச்செம்பொன்மாரி மாளவர்மாணிக்கம்‌ கானப்‌ 
பேருடையானான மாளவச்சக்கரவத்திபக்கல்‌ முத்தூற்றுக்‌ 
கூற்றத்து சாத்தமங்கலம்‌ உடையார்‌ குப்பை திருவாகரன்‌ 
தாழையுர்‌ நாட்டு வெங்களூரான சோழகுலதிலகநல்லூர்‌ 
குளத்தில்‌ மளவர்‌ மாணிக்கமடை 


6. போக்கிலும்‌ துஞ்சலூர்‌ மடைப்போக்கிலும்‌ இவ்வூர்‌ 
கடமைகொள்ளும்‌ கோலால்‌ விலை கொண்ட நிலம்‌ 
நாலுமா காணியும்‌ மனையும்‌ ஊருணி கேணியும்‌ 
(நான்குழி) பாதியும்‌ இவ்வாண்டு முதல்‌ அந்தராயமும்‌ 
தருவதான அச்சும்‌ காரியவாராச்சியும்‌ வெட்டிப்‌ பாட்டமும்‌ 
பஞ்சு பீலி சந்து விக்ரயப்‌ பேறும்‌ வினியோகமும்‌ மற்றும்‌ 
எப்பேற்பட்டனவும்‌.... 


(இன்னும்‌ இரண்டு மூன்று வரிகள்‌ மண்ணுக்குள்‌ 
புதைந்துள்ளன). 


அஆவஷணம்‌ 7, 2016 ப .79 


இடம்‌ 


செய்தி 


10. 


35. உஞ்சேனை கல்வெட்டுகள்‌ 
சொ. சாந்தலிங்கம்‌, ரா. உதயகுமார்‌, மதுரை 


சே. கணேசன்‌, காரைக்குடி 


சிவகங்கை மாவட்டம்‌, தேவகோட்டை வட்டம்‌, 


உஞ்சேனை,. திரிபுவன ஈஸ்வரர்‌ கோயில்‌ தென்புற 
அதிட்டானம்‌, உபபீடம்‌. 


: இக்கோயிலுக்குத்‌ தேவதானமாக நிலம்‌ கொடுக்கப்பட்ட 


செய்தி கூறப்பட்டுள்ளது. இ.க.ஆ.௮ : 1981 - 82 / எண்‌ : 180. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ கோச்சடைய பன்மரான திரிபுவன 
சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராசன்‌ சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு 
12வது பங்குனி மாதம்‌ 22௨... 

தி கேரள சிங்க வளநாட்டு... வத்‌ தேவன்‌ உடையார்‌ மாளவச்‌ 
சக்கரவத்தீஸ்வரமுடைய நாயனார்‌ கோயில்‌ ஸ்ரீருத்ர 
மாஹேச்வரர்‌ தானமாக நாயனா... 

ளோம்‌ தாழையூர்‌ நாட்டு மேலைவாயில்‌ சேந்தன்காளை 
மகன்‌ அரசமீண்டான்‌ தேவர்க்கு பிடிபாடு பண்ணிக்‌ குடுத்த 
பரிசாவது இ நாயனாற்கு தேவதானமாக நாயனார்க்கு தே- 
வர்‌ காங்கேயர்‌ திருமுகப்படி: இந்நாயனார்‌ உள்ளிட்டார்‌ 
உஞ்சேனை வயலில்‌ ஆழம்போக்கில்‌ இட்ட புரவின்படி 
நிலம்‌ அரைமா அரை... ... ரில்‌ ...அளம்புனா 

யினால்‌ சீவிதப்படி நிலம்‌......... 

ளைஞ்ச நிலத்துக்கு மாத்தால்‌ ஒரு குளகை... ... ... விளைஞ்ச 
நிலத்துக்கும்‌ ... ... கடமை கொள்வோமாகவும்‌ 

அ.மவ இராகிக்கு வரி தடிக்கு குறுணியும்‌... முந்திரிகையும்‌ 
தேவதாநஞ்‌ செய்து... 

.சந்திராதித்தவற்‌ செல்வதாக...கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்‌ கொள்வாராகவும்‌ இ... ... 

வும்‌ இப்படி சம்மதித்து பிடிபாடு பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 
ஸ்ரீருத்ர ஸ்ரீமாஹேச்சவர கண்காணி செய்வார்‌ 

இப்படிக்கு பல்லவதரயன்‌ எழுத்து நாயகன்‌ அண்டபிரான்‌ 
உடையார்‌... ... எழுத்து. 


ஆவணம்‌ 27, 2016 60 


3:23 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


ஆவணம்‌ 


:அதே கோயில்‌ வடபுற அதிட்டானம்‌, முன்மண்டப 


உபபீடம்‌. 


: சடையன்‌ ஸ்ரீவல்லபன்‌. ஆட்சியாண்டு 11. 


கழனிவாயிலான ஸ்ரீவல்லப புரத்து வியாபாரி கயிலாச 
நாதன்‌ என்பவன்‌ மாளவச்சக்கரவத்தி ஈஸ்வரமுடையார்‌ 
கோயில்‌ அர்த்தசாம பூசைக்காகக்‌ கொடுத்த நிலக்கொடை. 
இ.க.ஆ.௮ : 1981 - 82 / எண்‌ : 191. 

ஸ்வஸ்திஸ்ரீ திருமடந்தையும்‌ ஜயமடந்தையும்‌ 
திருப்புயந்தனிலினிதிருப்ப இருநிலமும்‌ பெருமை யெய்தி 
எண்டிசையும்‌ குடைநிழற்ற மன்னவரெல்லா வந்திரைஞ்ச 
வருமார்பில்‌ மன்னவர்‌ சூடி தென்‌ குமரியும்‌ வடகங்கையும்‌ 
திரைகடலும்‌ எல்லையாக பார்முழுதும்‌ கயலாணை நடத்தி 
செங்கோலுடன்‌ வளர்‌ மன்னிய வீரசிங்காதனத்து 
புவனமுழுதுடையாளொடும்‌ வீற்றிருந்தருளி 

ய மாமுதல்‌ மதிக்குலம்‌ விளங்கிய கோமுதல்‌ கோச்சடைய 
பன்மரான திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீவல்ல தேவர்க்கு 
யாண்டு 11வது உடையார்‌ மாளவச்சக்கரவத்தீஸ்வரமுடைய 
நாயனார்க்கு கழனிவாயிலான சீவல்லப்புரத்து வியாபாரி 
கயிலாயனாதனேன்‌ சிறுனாட்டுர்‌ வயலில்‌ நான்‌ விலை 
கொண்டுடைய பூமி காடு கா செய்‌ குழி கூவம்‌ 
வண்ணாரத்துடவலும்‌ மாஞ்செய்‌ கீழ்‌ கூற்றில்‌ தென்‌ கூறும்‌ 
பூலா 

ந்துடவல்‌ வடகுறுமாட்டி துடவலும்‌ பிராஞ்செய்யும்‌ 
பிடாரன்‌ துடவல்‌ வரையில்‌ இரண்டும்‌ நக்க பிராட்டி 
வயாகம்‌ தென்‌ கூற்றில்‌ பாதியும்‌ இராமனார்‌ செய்யும்‌ 
தனியன்‌ துடவலில்‌ மூன்றத்‌ தொன்றும்‌ போத்தி பிராட்டிகள்‌ 
துடவலும்‌ கொற்றி வயக்கலில்‌ கூற்றன்‌ ஊரான கூவம்‌ 
கொற்றிவயக்கல்‌ நாற்றங்காலும்‌ பெற்றான்‌ வயக்கல்‌ 
நாலிலொன்றும்‌ நாட்டியத்தான்‌ பேருக்குக்‌ கீழ்கூற்றில்‌ 
வடகூறும்‌ ஆயிரவன்‌ வயக்கல்‌ 

ழ்கூறும்‌ சங்கன்‌ வயலும்‌ இதன்‌ வடமேற்கில்‌ தடி 
இரண்டும்‌ அணுக்கவயல்‌ தென்‌ கூறும்‌ வெள்ளச்செய்‌ 
வடகூறும்‌ இச்செய்யில்‌ தென்‌ கூற்றில்‌ பாதியும்‌ உடையார்‌ 
மாளவச்சக்கரவத்தீ ஸ்வரமுடையார்க்கு திருவொத்த 


27, 2016 81 


5:3 


காலம்‌ 


செய்தி 


4 


காலம்‌ 


செய்த : 


சாமத்துக்கு அமுது செய்தருள இப்பூமி குடுத்தேன்‌ வியாபாரி 
கயிலாயத்தானேன்‌ ஸ்வஸ்திறீ. 


அதே கோயில்‌ கருவறை மேற்கு அதிட்டான உபபீடம்‌. 


: கோனேரின்மை கொண்டான்‌. ஆட்சியாண்டு?, பொ.கா.74 


தர. 


: சிதைவுற்ற கல்வெட்டு. வரிவிதிப்பு தொடர்பான செய்தி. 


இ.க.ஆ.௮ : 1980- 81/ எண்‌ : 198, 
தருளின கோமாற பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ 
கோனேரின்மை கொண்டார்‌. ........ 

. பற்றுக்கும்‌ நியமப்பற்றுக்கும்‌ கழனிவாசல்‌ பற்றுக்கும்‌ 
இளையாத்தங்குடி ஊரா... 
லே பத்தாவது முதலுக்கு ஒன்று பாதி கழித்து ஒன்று 
பாதியாக இருக்கும்படி ந... . 
பொன்‌ 1518 இதில்‌ கழித்த பொன்‌ 705. 


இளையாத்தங்குடி புதுப்பொன்‌ 320 இ கழித்த பொன்‌ நீ 140 
நீக்கி... 


: சிவகங்கை மாவட்டம்‌, தேவகோட்டை வட்டம்‌, 


உஞ்சேனை. கருவறை ஐகதிப்படையில்‌ உள்ளது. 


: கோனேரின்மை கொண்டான்‌. யா : 2 * 9- 11, பொ.கா. 13 


- 14 நூ. 

உஞ்சேனை ஊர்க்கு நிச்சயிக்கப்பட்ட வரியின்‌ அளவும்‌ அதில்‌ 
400 பொன்‌ கழிக்கப்பட்ட செய்தியும்‌ கூறப்படுகிறது. 
இ.க.ஆ.௮ : 1980- 81/ எண்‌ : 195. 

துல்யம்‌ திரிபுவனச்சக்ரவத்திகள்‌ கோனேரின்மை 
கொண்டான்‌ உஞ்சேனைப்‌ பற்றில்‌ நாட்டார்ச்‌. 

க்குத்‌ தங்கள்‌ நாட்டுக்கு நிச்சயிப்பு புதுப்பொன்‌ 
ஆயிரத்தறுநூறு இதில்‌ இரண்டாவதின்‌ எதிர்‌ 


ரொன்பதாவது முதலுக்குத்‌ தங்களுக்கு இறையிலியாக 
நானூறு பொன்‌ கழித்தோம்‌ 


ஆவணம்‌ 27, 2016 


82 


3: 5 


காலம்‌ 


செய்தி 


காலம்‌ 


செய்தி 


இப்படிக்கு நம்‌ வரியிலார்‌ கணக்கிலும்‌ கழிக்கச்‌ 
சொன்னோம்‌ நீக்கிப்‌ பொன்‌ ஆயிரத்‌ 

திருநூுறு தைமாதம்‌ முதல்‌ ஆனிமாதவரை ஒன்றுக்கு 
முக்காலும்‌ ஆடிமாதம்‌ முதல்‌ மார்ச 

ழி மாதவரை ஒன்று காலுமாக செலவாக்கவும்‌ கழித்துப்‌ 
பொன்‌ நானுற்றுக்கும்‌ சந்திராதி- 

த்தவற்‌ செல்வதாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொள்க 


:சிவகங்கை மாவட்டம்‌, தேவகோட்டை வட்டம்‌, 


உஞ்சேனை. வடபுற அதிட்டான ஐகதிப்படை. 


: சோணாடு கொண்டருளிய மாறன்‌ சுந்தரபாண்டியன்‌. 


ஆட்சியாண்டு த பொ.ஆ. 1220. 


: முற்றுப்பெறாத கல்வெட்டு. அரசன்‌ பெயர்‌, ஆட்சியாண்டு, 


கோயில்பெயர்‌ மட்டுமே உள்ளன. இ.௧.ஆ.அ : 1980 - 47/ 
எண்‌ : 194. 

ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனசக்கரவத்திகள்‌ சோணாடு 
கொண்டருளிய ஸ்ரீசுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு வது 
கேரள சிங்கவளநாட்டு பெரும்பூர்‌ நாட்டு உஞ்சேனை 
உடையார்‌ சக்கரவத்திஸ்வரமுடைய நாயனாற்கு மகர நா- 


யற்று பதினேழாந்தியதியும்‌ புதன்கிழமையும்‌ பெற்ற ௨... ... 


. சிவகங்கை மாவட்டம்‌, தேவகோட்டை வட்டம்‌, 


உஞ்சேனை. கருவறை தென்மேற்கு ஐகதிப்படை. 


2 வீரபாண்டியன்‌. ஆட்சியாண்டு &. 
: ஆண்டொன்றுக்கு அரசனால்‌ நிச்சயிக்கப்பட்ட வரி 2400 


பொன்னில்‌, 800 பொன்‌ இறையிலியாகக்‌ கழித்த செய்தி 
கூறப்படுகிறது. இ.க.ஆ.௮ : 1980- 47/ எண்‌ : 195. 
ஸ்வஸ்திஸ்ரீத்ரிபுவந சக்ரவத்தி கோனேரின்மை கொண்டான்‌ 
வீரபாண்டிய தேவற்கு யா- 


ஆவணம்‌ 27, 2016 83 


2427 


காலம்‌ 


செய்தி 


ஐ. ஐ. ஐ இன்‌ ன த: அன: 


உ உ ES 


ண்டு இரண்டாவதின்‌ எதிர்‌ ஆறாவது பங்குனிமாதம்‌ 

பதினேழாந்‌ தியதி உஞ்சேனைப்‌ டட 

ற்றில்‌ நாட்டாற்குத்‌ தங்கள்‌ நாடு ஆண்டு ஒன்றுக்கு நிச்சயித்த 
புதுப்பொன்‌ இரண்டாயிர 

த்து நாநூறில்‌ இற்றைநாள்‌ தங்களுக்கு இறையிலியாக 

எண்ணூறு பொன்‌ கழித்து நின்ற பொன்‌ 

ஆயிரத்தறுதூறும்‌ தைமாதம்‌ முதல்‌ ஆனிமாதம்‌ வரை ஒன்று 

முக்காலும்‌ ஆடிமாதம்‌ முதல்‌ ம- 

ஈர்கழி மாதம்‌ வரை ஒன்று காலுமாக சிலவாக “நாம்‌ 

கழித்த பொன்‌ எண்ணாற்றுக்கும்‌ சந்திரா இத்தவற்‌ 

கல்லிலும்‌ செம்பிலும்‌ ஸவெட்டிக்‌ கொள்க 2... 


: அதே சோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 
: இராசராசன்‌ சுந்தரபாண்டியன்‌ யா ; 13 பொ.ஆ, 1478, 
: துவராபதி வேளானுக்குக்‌ கோயில்‌ தானத்தார்‌ பிடிபாடு 


பண்ணிக்‌ குடுத்த நிலம்‌ பத்திய செய்தி. ௫.௧.ஆ.அ : 1980- 81 
/ ஏண்‌ : 196. 


ஸ்வஸ்இஸ்ரீ கோச்சடைய பன்ம- 

ரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇரா௫ 
ராசன்‌ சுந்தரபாண்டிய தேவற்கு 

யாண்டு 13வது ஆவணி மீ 18 

தியதி $ள்‌ மேல்‌8ள்‌ கூற்று ப்ரஹ்மதேச 
கூத்து கீழ்பிடாகை வேல்லமங்கல்‌ 

த்து £ீழ்பிடாகை ஆனை முனை தவுத்த 
நில அகப்பரிவாரத்தாரில்‌ பொன்ஸ 

ன்‌ சொக்கநாரான துவராபதி வேளார்‌ 

கு கேரளசிங்க வளநாட்டு பெரும்பூர்‌ 


- நாட்டு உஞ்சேனை உடையார்‌ ஸமா 


ளுவச்சக்கரவத்திச்வர முடைய நாய 
நார்‌ கோயிலில்‌ தாநத்தரரோம்‌ 
பிடிபாடு பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது 


ஆவணம்‌ 27, 2015 


84 


15. 
16. 
17. 
18. 
19. 


இன்னாயனார்‌ தேவதானம்‌ கோ- 

ன்‌ குடிக்காடான கருணாகர நல்லூ 

ர்‌ முன்னாள்‌ சாதன்‌ சிவலிங்கப்‌ பொ 

ருமாளான காங்கேய பிச்சரும்‌ 

திருமேனி அழகியரும்‌ குடிநீங்கா 

காணியாய்‌ அனுபவித்துப்‌ போ- 

துகையில்‌ இந்த தேவதானம்‌ 

சாதன சிவலிங்கர்‌ பெருமாளான ௯௪ 

ஈங்கேயப்‌ பிச்சர்‌ பேரால்‌ தெண்ட- 

முந்தீந்த முதலுக்குப்‌ போக்கில்லாமல்‌ 

இவர்குடி நீங்கா காணியாக வி- 

லை கொண்டு இவ்வூர்‌ முதுநில 

(சிமெண்ட்‌ பூச்சு)... ... 

யலும்‌ திருக்குளமும்‌ வெட்டி கா...வயலு... 

ண்டுகயில்‌ இவர்க்கு (இ...லோ...கு தெந்கண்‌ 

காணியுந்‌ முக்கை பாடி... ... 

காவலும்‌ ஆகி உழவினுக்கு படையும்‌ முறையும்‌ இட்டதுக்கு 
விருத்தி குளப்படி இக்‌ குழி வெட்டியும்‌ பள்ளற்கு 
விடுத்ததேம்‌ ஆறாமிரண்டு மாவும்‌... 

யளந்த மாதம்‌ கல்லணியுமாக வைகஸசிமமாத- 

ம்‌ மூதல்‌ போனமயில்‌ கழித்து நின்ற முத- 

ல்‌ நாயனாற்கு மேல்வாரத்துக்கு மூன்றிலொன்று 
மேல்வாரம்‌ கொள்வோமாகவும்‌ இப்படிக்கும்‌ 
தலைசோமம்‌ மடிக்கடையாக செய்த பயிருக்கு 
மூன்றிலொன்று கொள்வோமாகவும்‌ இப்படி 
சந்திராதித்தவல்‌ செல்வதாக 

க்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொள்வாராகப்‌ பிடிபாடு 
பண்ணிக்‌ குடுத்தோம்‌ துவரா 

பதிவேளாற்கு தாநத்தாரோம்‌ பெரியான்‌ நந்தனான 
பராபரதேவ பட்டன்‌ எழுத்து என்னுடை நாயந்‌ நாயக. 


குச்சமைந்த குலசேகரபட்டர்‌ எழுத்து பெருமான்‌ சுந்தநாத 


ஆவணம்‌ 27, 2016 85 


ட தய 


தேவந்‌ ப்ரஹ்மாதராயன்‌ எழுத்து... வண்பிள்ளை திருவொத்த 
சாமம்‌...த ஆலால சுந்தரபட்டன்‌... 

40. ற்கு சமைந்த... வொத்தசாமம்‌...ன்‌ எழுத்து 
ஸ்ரீகாரியமாராய்வார்‌ எழுத்து செழியதரையன்‌ எழுத்து சேமந்‌ 
ஆதிநாதன்‌ எழுத்து குநிக்கும்பிரான்‌ கரிய 

41. பெருமான்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ ...மு... எழுத்து 
அஞ்சாத கண்டபிரமாதராயன்‌ எழுத்து தத்தப்பெருமாள்‌ 
எழுத்து பல்லவராயன்‌ எழுத்து... தற்குறிக்கு அரசான 
இருதேவ 

48. ர்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ ஆளவந்தான்‌ எழுத்து இவர்கள்‌ 
சொல்ல இந்த பிடிபாடு எழுதினேன்‌ கோயிற்‌ கணக்கு 
பிள்ளார்‌ எழுத்து உ 


இடம்‌ : அதே கோயில்‌ கருவறை வடமேற்குச்‌ சுவர்‌. 


காலம்‌ : இராசராசன்‌ சுந்தரபாண்டியன்‌. ஆட்சியாண்டு- 72, 


பொ.ஆ. 1315. 


செய்‌தி : சிதம்பரம்‌ (பெரும்பற்றப்‌ புலியூர்‌) பிட்சாமடத்து மேலை 


மடத்துக்கு ஊஞ்சேனை நாட்டார்‌ இறையிலியாக 
திருநாராயண மங்கலமான திருத்தோணிபுர நல்லூர்‌ 
என்னும்‌ ஊரைக்‌ கொடுத்த செய்தி. இ.க.ஆ.௮ : 1990 - 81/ 
எண்‌ : 197. 


ஸ்ரீமெக்8ர்த்திக்கு மேல்‌ ஸ்ரீகோ- 
ற்சடைய பன்மரான திரிபுவன சக்க 
வத்திகள்‌ ஸ்ரீராஜராஜன்‌ சுந்தரபா- 
ண்டிய தேவர்க்கு பன்னிரண்டா- 
வதின்‌ எதிராடிமாதம்‌ நாலாந்தியதி 
தனியூர்‌ பெரும்பற்றப்‌ புலியூரில்‌ 
பிகஷா மடத்தில்‌ மேலைமடத்தில்‌ முத- 
லியார்க்கு கேரளசிங்க வளநாட்டு பெகு- 
ம்‌ பேர்‌ நாட்டு உஞ்சேனை நாட்டு 
நாட்டவரோம்‌ இறைஇலிப்ரமா- 
ணம்‌ பண்ணிக்குடுத்த பரிசாவது 


ஆவணம்‌ 27, 2௨016 


86 


12. 
18. 
14. 
15. 
16. 
17. 
18. 


8 


27. 


22. 


31. 


தட்‌ 


இத்நாட்டில்‌ இம்முதலியார்‌ காணிய 
ரன திருநாராயண மங்கலமான 
திருத்தோணிபுர நல்லூர்‌ இன்னா- 

ள்‌ முதல்‌ இறுப்பில்‌ கழித்து இறை- 
யிலி ப்ரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த 
பரிசாவது கரும்புதலை சோமம்‌ 


முதல்‌ 20 வரை (சிமெண்ட்‌ பூச்சு...) 


பான முதலும்‌ இதுக்கு வரும்‌ அ- 
னைத்து உபாதிகளும்‌ இன்னான்‌ 


மூதல்‌......... வது செல்ல மு- 
லடங்க... .... யாகக்‌ கழி 
த்து ... வாள்‌ இறை- 
மிலி... ஃ திற சிலை 
ந்தா... ம்பந்தர்‌ 

ல்னு... ... 4 ய நிச்சயி- 

ப்பார்‌ படவ பத்தெட்ட 

ரும்‌ ள்ள அனை 

த்து பாதம்‌ ... ... இரண்டுரில்‌ 


தேவதானம்‌ நீங்கலாக 

க்கழித்துக்‌ குடுத்த இப்படிக்கு இமு- 
தலிகளுக்கு கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்கொள்வதாக இறையி- 
லிப்ரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 
முதலியார்க்கு உஞ்சேனைப்பற்றில்‌ நா- 
ட்டுக்குச்‌ சமைந்த நாட்டவரோம்‌ 

இவை செழியதரையன்‌ எழுத்து சேதி- 
ராயன்‌ எழுத்து அதிகைமான்‌ எழுத்து வாண 
ராயற்குச்‌ சமைந்த ஆளவந்தார்‌ தற்கு- 


43. றிக்கு அதிகைமான்‌ எழுத்து வீரபாண்‌- 


ஆவணம்‌ 27, 2016 67 


5K 


டிய பல்லவதரையர்‌ தற்குறிக்கு 
அண்டக்குடி ஆதிநாதன்‌ கண்ட தேவ- 


46. ர்‌ எழுத்து அரசு மிகாம பல்லவதரையன்‌ த- 
47. ற்குறிக்கு அதிகைமான்‌ எழுத்து கா- 

48. னப்பேரயன்‌ தற்குறிக்கு அதிகைமான்‌ 

49. எழுத்து வீரசிங்க தேவர்‌ எழுத்து 

50. நாலுதிக்கும்‌ ... ... வன்குடி எழுத்து அ 


Ol: 


பிட 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


ஜ்‌ ஐ உடு ஐ. வ 


உ. ௨௧5 


ப்‌ போயன்‌ எழுத்து சேமந்‌ ஆ 


: அதே கோயில்‌ தென்மேற்கு மூலை கவர்‌. 
: மாறவர்மன்‌ வீரபாண்டியன்‌, யா : 27, பொ.ஆ. 7860, 


: வீரபாண்டியனின்‌ 27 - ஆம்‌ ஆட்சி ஆண்டில்‌ இக்கொயில்‌ 


நிர்வாகிகள்‌ மிழலைக்‌ கூற்றத்து வடபாம்பாற்றுப்‌ 
பொய்யாமொழி நல்லூர்‌ சிறுகரும்பூருடையான்‌ மண்‌ 
சுமந்தான்‌ சோலைமலைப்‌ பெருமாளுக்கு குடிநீங்கா 
பிரமாணமாக குடி நீங்கா காணி நிலம்‌ கொடுத்த செய்தி 
கூறப்பட்டுள்ளது. (இ.க.ஆ.௮ : 1980 - 81 / எண்‌ : 198, 
மெற்கத்திக்கு மேல்‌ ஸ்ரீ 

கோமாறு பன்மரான திரிபுவன 

சக்ரவத்திகள்‌ ஸ்ரீவீரபாண்டிய தேவற்‌- 

க்கு யாண்டு 87 வது ஸிம்ஹனாயற்று 

பூர்வபக்ஷத்து இங்கள்‌ கிழமையும்‌ ஸப்‌- 

தமியும்‌ பெற்ற சோதினாள்‌ மிழலைக்கூற்‌- 

றத்து வடபாம்பாற்றுப்‌ பொய்யா- 

மொழிநல்லூர்‌ சிறுகரும்பூருடை- 

யான்‌ மண்சுமந்தான்‌ சோலை- 


மலைப்‌ பெருமாளுக்கு கேரளசிங்‌- 


: கவளநாட்டு பெரும்பூர்‌ நாட்டு 


உஞ்சேனை உடையார்‌ மாளவச்சக்ரவத்தி ஈ 
ஈரமூடைய நாயனார்‌ கோயில்‌ தே 


வகண்மிகள்‌ ஸ்ரீகாரியஞ்செய்வார்‌ 


ஆவணம்‌ 27, ௨016 


88 


15. 
16. 
17. 
18. 
19. 


21. 


28. 
24, 


26. 
27. 


உ நந ௨8% 9 %8 88 88% 


கள்‌ ஸ்ரீருத்ர ்ரீமாஹேஸ்வர கண்‌ 
காணி செய்வார்களோம்‌ குடினீங்கா- 
ப்‌ ப்ரமாணம்‌ பண்ணிக்குடுத்த ப 
ரிசாவது இந்நாயினார்‌ தேவதானம்‌ 
உஞ்சேனைக்‌ குளத்துப்‌ பல மடையாலும்‌ 
(சிமெண்ட்‌ பூச்சு) ... 
பாஞ்சு விளையும்‌ செய்‌ ... ... 
லான இருமேனியாகவும்‌ நல்லூர்‌ ..ங்க 
ரால்‌ பயிரேற்றி புறவும்‌ நாலை உண்டாக்‌ 
கி ஆக்கிச்‌ செய்யவும்‌ முடி... க்மலாண்டு 
காறும்‌ பாழ்பட்டு வருகையாலும்‌ இத்நாயநா- 
கு இவ்வாண்டு முடிவின்றி அமுதுபடி உள்ளீ” 
ட்ட விஞ்சனங்களும்‌ பூசைக்கு தி போக்கி 
ஸர ழையாலும்‌. இத்திருமேனி அழகிய 
நல்லூரிவற்குடி நீங்கா காணியாக இற்‌- 
றை நாங்கள்‌ ப்‌1ரமாணம்‌ பண்ணிக்குடுத்‌- 
த இவ்வயலுக்கு நாலெல்லைக்கும்‌ நா- 
ட்டின்‌ திருச்சூலஸ்தகாபனதுக்குள்பட்ட 
நிலத்தில்‌ ஸசூக்ரம்பட்டரு...ட்டார்தன்மா- 
ந முனீங்கலாக நன்செய்‌ புன்செய்‌ 
ஊரணி உடைப்பு மனை ம- 
ரம்‌ புளி புலிமரங்களும்‌... ... 
மற்றும்‌ பலா பொ... ... ... ப 
மரங்களும்‌ பன்மர 
ங்களும்‌ 
அற்றை...பம்‌ பதுக்கும்‌ இவன்‌ 

.. குடிநீங்கா காணியாக ப்‌1ரமாணம்‌ பா 
ண்ணிக்குடுத்தோம்‌ சோலைமலைப்‌ 
பெருமாளுக்கு தேவகன்மிகள்‌ ஸ்ரீகா- 
ரியஞ்‌ செய்வார்களும்‌ ஸ்ரீருத்ர ஸ்ரீமாஹேஸ்வரக்‌ 


ஆவணம்‌ 27, 2016 89. 


67. 


& § 


8 


67. 
68. 
69. 
70. 
71. 
72. 
78. 
74. 
75. 


8888888888 898 


கண்காணி செய்வார்களும்‌ இப்படி ப்ரம- 
ரணம்‌ பண்ணிக்குடுத்த இவ்வயலுக்கு இறுப்‌ 
பதாக நாட்டாரும்‌ நாங்களுமறுதியிட்ட நில 
மையாவது ஜீவிதப்படி அளந்துகண்ட 
நிலத்துக்கு முதல்‌ தரத்துக்கு மாத்தால்‌ நெ- 
ல்லு ஐய்ங்கலமும்‌ ரெண்டாந்தரத்துக்கும்‌ 
நெல்லு நாலு கலமும்‌ மூன்றாந்‌ தரத்துக்கு 
மாத்தால்‌ நெல்லு முக்கலமுமாக குடுத்து இ 
தன்படி...க்குக்‌ கொள்ளக்‌ கெடு 

ஸபறபடக்‌ ௪ கொண்டு கண்டு புள்ளி புக்க நில- 
த்துக்கு கா...ல திருமேனி அழிகியா- 

னாலே கற்ப...தற்‌ சேதனம்‌ முறைபடி 

நரவால்‌ வாசி நீக்கித்‌ இருமுத்தின்‌ 
ண்டார்‌...த்திலேம்‌...ஞ்சில்‌ கை... 

வாசலில்‌ அளப்பாராகவும்‌ கோடை குறு- 
வைக்கு தினை விளைந்த நிலத்துக்கு கடமை 
வான்பயிர்‌...தி...டுத்தார்கள்‌ படியிலே கொள்வோமாக 
வும்‌ கரும்பு... இறுங்கு முதலான தின்‌ பயிர்‌... 

- 64 (சிமெண்ட்‌ பூச்சு) 


ல்னுகொள்வோமாகவும்‌: எள்ளுவிளைஞ்ச நிலங்கள்‌ கண்‌... 


னைத்து மூன்றிவொன்று மேல்வாரங்‌ 
கொள்வோமாகவும்‌ 
பெய்‌ மரைப்‌ பயிர்‌ செய்த நிலத்துக்கு ஜீவிதம்‌ (பணம்‌) 


மாத்தால்‌ இரண்டு பணங்கொள்வோமாகவும்‌ புன்செய்‌ 
பமிர்‌ செய்த நிலத்துக்கு மாத்தாலொரு பணம்‌ 
கொள்வோமாகவும்‌ இப்பணம்‌ புதுக்குளிகையாய்‌ 
கொள்வோமாகவும்‌ தேவர்ரிவரி....றணி 

மழ்க்கை ஸவாவையயால்‌ குறுணி நெல்லும்‌ கொள்‌ 
வோமாகவும்‌ பாசனுக்கு ஜீவிதப்படி ஒரு மா- 

செய்‌ ரெண்டாந்தரத்திலே வரையலால முற்‌- 

றியும்‌ குறுணி நெல்லும்‌ பெருவானாகவும்‌ இடை- 


ஆவணம்‌ ௨7, 2016 


90 


87. 


யனுக்கு சீவிதப்படி 'ஒரு மா செய்‌ ரெண்டாந்‌ தர 


. த்திலே பெறுவாராகவும்‌ பாடிகாவல்‌ அகவயல்‌ மே 


தவதானமாக இடுவாராகவும்‌ இவ்வயலில்‌ கூடம்‌ 
குழித்தும்‌ கொள்வாராகவும்‌ திருமதிள்‌ கோ 

றை பாக்கற்றை திருநாள்‌ தேவை (சம) பந்தமான 
(பண)ல்லகவோமல்லவாகவும்‌ கால்‌ தேவை 

குளதேவை இந்நில விழுக்காடு செய்வ... ... 

...கினும்‌ மற்றும்‌ இந்நான்‌ கெல்லைக்குள்பட்டனவும்‌ 
போக்குள வாகாமையும்‌ பயிரேற்றுவாராகவும்‌ இந்தப்படி 
காடு(நடும) தரும்‌ பெறுவாராகவும்‌ இப்படி இந்த 

முத்து இவர்பக்கலிற்றைனாள்‌ அடைப்புமென்‌ புதுக்குளிகை 
...ருய இப்படி சந்திராதித்தவற்‌ செல்வதாக கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டிக்‌ குடுத்தோம்‌ மண்சுமந்தா ' 
...டம்‌... கொண்டு குடுத்தோம்‌ ஸ்ரீகாரியஞ்செய்வார்கள்‌ 
ஸ்ரீருத்ர்ரீமாஹேச்‌3வரக்‌ கண்காணி செய்வார்களோம்‌ 
இ.மண்‌ எ(ய)லது 

பட்டன்‌ எழுத்து...னாயக பிரமராயற்கு சமைந்த திருதாளம்‌ 
பெற்றார்‌ எழுத்து பெருமானாந... ழ்க ...ண்ட பிள்ளை திரு 
போத்‌ 

தரமழகியானெழுத்து ஆலாலசுந்தர பட்டன்‌ எழுத்து 
தோரியமதியமான்‌ எழுத்து சேதிராயன்‌ எழுத்து அண்டக்குடி 
ஆதியாண்டான்‌ எழுத்து மங்கலத்துப்‌ - 

பெருமான்‌ எழுத்து வடவகைனாட்‌...டிக்குவடவகைனாட்டு 
வேளான்‌ எழுத்து மேல்பற்று நாட்டுக்கணக்கு 
இருவிளக்கழகியான்‌ எழுத்து இவர்கள்‌ சொல்ல 
இப்ரமாணம்‌ 


அதே கோயில்‌ கருவறை தென்புறம்‌, தட்சிணாமூர்த்தி 


கோட்டத்திற்குக்‌ 8ழ்‌ உள்ள உபபீடம்‌. 


மாறன்‌ எம்மண்டலமுங்‌ கொண்ட குலசேகரன்‌, 


ஆட்சியாண்டு - 21, பொ.ஆ : 1289. 


ஆவணம்‌ 27; 2016 91 


செய்து 


ல்‌ 11 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


வப்‌: 12 
இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


ஜட ம ஜவ 


கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. அரசன்‌ பெயர்‌, 


ஆட்சியாண்டு மட்டும்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 
மெற்கீர்த்திக்குமேல்‌ ஸ்ரீகோமாறுபன்மரான தீரிபு3 
வனசக்கரவத்திகள்‌ எம்மண்டலமுங்‌ கொண்டருளிய ஸ்ரீகுல 
சேகர தேவற்கு யாண்டு 20 வதின்‌ எதிராமாண்டுகு 


அதே கோயில்‌ கருவறை தென்புறம்‌, தட்சிணாமூர்த்தி 


கோட்டத்திற்குக்‌ ழ்‌ உள்ள உபபீடம்‌. 


: இராசராசன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா : 10, யொ.ஆ : 1318. 
: அரசமணவாள தேவனுக்கு கார்த்திகை பூசையன்று பிரசாதம்‌ 


குடுக்க, பரிவட்டம்‌ கட்டதானத்தார்‌ செய்த ஏற்பாடு. 
இ.க.ஆ.௮ : 1980 - 81 / எண்‌ : 199, 

ஸ்வஸ்திஸ்ரீ இராசராசன்‌ சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு 
30வது பங்குனி மாதம்‌ ஸ்ரீஉடையார்‌ 

மாளவச்‌ சக்ரவத்தி ஸ்வரமுடைய நாயனார்‌ கோயிலில்‌ அரச 
மணவாள தேவநுக்கு திருக்கார்த்தி- 

கைதிருப்‌. . . துக்கு பிரசாதங்குடுக்க இன்னாளில்‌ பரிவட்டம்‌ 
பட்டு குடுக்க இப்படி 

தானத்தார்‌ சொற்படிக்கு கோயில்‌ கணக்கு விள்ளான்‌ 
எழுத்து 


: அதே கோயில்‌ அர்த்தமண்டப துழைவு வாயில்‌ வடபுறச்சுவர்‌. 
: இராசராசன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா - 12, பொ.ஆ : 1375. 
சிதம்பரம்‌ பெரும்‌ பற்றப்‌ புலியூர்‌ பிட்சா மடத்துமேலை 


மடத்துக்கு மடப்புறமாகக்‌ கொடுக்கப்பட்ட நிலக்கொடை 
பற்றியது. இ.க.ஆ.௮ : 1980- 87/ எண்‌ : 905. 

ஸ்வஸ்திஸ்ரீ கோச்சடை 

காங்கேயராயன்‌ ஓலை தனியூர்‌ பெரும்பற்றப்‌ புவியூரி- 
ல்பிக்ஷா மடத்து மேலைமடசத்தில்‌ முதலியரர்க்கு பெரும்பூர்‌ 
நாட்டுஉஞ்சேனை பற்றில்‌ தருநாராயண மங்கல மானதிருத்‌- 


தோணிபுரநல்லூர்‌ ராஜராஜ 


ஸுந்திரபாண்டிய 
தேசவர்குயா- 


ஆவணம்‌ 27, 2016 


92 


10. 
11. 
21. 
13. 
14. 
15. 
16. 
17. 
38. 


29, 


ண்டு பன்னிரண்டாவது எதிராடிமாஸம்‌ நிலத்தடிக்கு 
மடப்புறம்‌ 


(சிமெண்ட்பூச்சு) 
குடுத்தோம்‌ இப்படி தந்த இவ்வூர்க்கு பெரும்பூ மற்றும்க 
ஸருுி 
ம்பு வாழை செங்கழுநீர்‌ கொழுந்து மஞ்சள்‌ 
கிழங்கு எள்ளு இனை கொள்ளு பயறு இறுங்கு 
சாமை புல்லுவரகு பருத்தி ஆமணக்கு . . . 
னபயிர்புன்‌ பயிர்கள்‌ செய்வித்துக்‌ கொண்டு- 
மாபலாஇலவம்‌ உள்ளிட்டமரங்களும்‌ 
வைத்துக்‌ கொண்டு இகாலத்தால்‌ வரும்‌ நெற்கடமை 
காசு கடமை புன்பயிர்‌ கடமை கொற்றிலக்கை கடை 
கூட்டிலக்கை சீகாரியப்பேறு கார்த்திகை பச்சை பொன்காத்‌ 
இகைப்‌ பச்சை எடுத்துக்காட்டு .. . காட்டமும்‌ பச்சை பஞ்சு 
பீலி ஸ்ந்தி4 விக்ரஹம்‌ வாசல்‌ வினியோகம்‌ ஓலை எழுத்து 
விநி- 
யோகம்மேல்‌ எடுப்பு வினியோகம்‌ ஆனைச்சாறல்குதி- 
ரைப்பந்தி சிறை தேவை ஆள்‌ தேவை மதிள்த்தே- 
வை தச்சுத்தேவை பிள்ளையார்‌ நோன்பு திருவாதிரை 
தேவைதறி இறை செக்கிறை தட்டொலி தட்டார்‌ 
பாட்டம்வ- 
ண்ணார்தச்சர்தரிகைஆயம்மகமைஉள்ளிட்டவாசல்வினி- 
யோகம்‌ வாரிச டைகுரவடை ஒழுக்கு மீன்பாட்டம்பாசிபா 
(சிமெண்ட்பூச்சு) 
ன்புவிலைதானா 
க அச்சுவரி பிள்ளைவரி அனைத்து வரிகளும்‌ தேவைகளும்‌ 
உட்பட i 

. பத்துப்‌ பொது முதலிகளும்‌ அனைத்து முட்பட்ட 
முதலிகள்‌ முதலட- 
ங்க இறையிலியாக புரவு விழுக்காடுகளில்‌ 
நிச்சயித்துயிரண்டு பொன்னில்‌ 


ஆவணம்‌ 52, 2016 93 


292 13 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


10. 


11. 


14. 


ஆவணம்‌ 27, 2016 


பல்‌ உபாதிகளால்‌ வரும்‌ விழுக்காடு பொன்னும்‌ 
கழித்துக்குடுத்தோ 

நாமுக நாடுகளிலே அடைக்கும்‌ வாசல்கால்‌ 

. .  குவெட்டு வித்துக்கொள்ள 

னப்பேருடையான்‌ ஏழகப்பெருமாள்‌ 

எழுத்து . ., 


அதே கோயில்‌ அர்த்தமண்டபநுழைவுவாயில்தென்சுவர்‌, 
: பொ.கா : 13- 14 நூற்றாண்டு 
: நிலக்கொடையும்‌, அதற்குப்‌ பெறப்படும்‌ வரி அளவும்‌ 


கூறப்பட்டுள்ளது. (இ.க.ஆ.௮ : 1981- ஐ / எண்‌ : 578. 

ஸ்வஸ்திஸ்ரீ காங்கேயன்‌ ஓலை உஞ்சேனை உடையார்‌ 

ஸ்ரீமாளவச்‌ சக்கரவத்தீஸ்வரமுடைய நாயனார்‌ கோயில்‌ 
தானத்தார்‌ 

இிருமெற்கீர்த்திக்கு மேல்‌ ஸரீகோச்சடையபன்மரான 
திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ 

ஸ்ரீசுந்தரபாண்டிய தேவர்க்குயாண்டு ஆவது புரட்டாதி 

உடையார்மாளுவச்‌ சக்கரவத்தீஸ்வரமுடைய நாயனாற்கு 

அமுதுபடி 

சாத்துப்படி . . . பற்றயார்‌. . . மாகாவும்‌ 

(சிமெண்ட்பூச்சு) 

து உஞ்சேனை பெரியகுளத்து அனைத்து மடையால்‌ 

நீர்பாஞ்சு 

விளையும்‌ ஐநூற்றுவனும்‌ இதுக்குரித்தான ஊருணிகெங்கா- 

வியும்குடுத்தோம்‌ இப்படிக்‌ குடுத்த ஐநூற்றுவனுக்கு 


கடமைகொ- ்‌ 


ள்ளும்படி கோடை குறுவைபி சானம்‌ உட்படக்‌ கரும்புலம்‌ 
கோவை 


மடக்கடையாக வேண்டும்‌ பயிர்‌ செய்து புள்ளிபுக்க 
நிலத்துக்கு ஜீவிதப்‌ 


படிநிலம்‌ ஒரு மாவுக்கு ஆண்டொன்றுக்கு கோயில்காலால்‌ 
அளக்கும்‌ 


94 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


27. 


29. 


3: 14 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


நெல்லுக்கலம்‌ இந்நெல்லு அளக்குமிடத்து பிசான நிலத்தில்‌ 
ஒன்று மு 
க்காலும்‌ கோடையிலே ஒன்றுகாலுமாக அளப்பாராகவும்‌ 
இவ்வ- 
ற்றனுக்கு குளத்திலே வட்டத்துக்கு வட்டம்‌ ஏழுநாழிகை 
நாடாச்சி கொ 
ள்வாராகவும்‌ இந்நிலத்துக்கு வரும்‌ பஞ்சுபீலி 
சந்திவிக்ரெகப்‌ பேறுவெ- 
ட்டிமுட்டாவாள்தறி இறைதட்டார்‌ பாட்டம்‌ எச்சோறு 
கூற்றரிசி எருவரிஇ (றை) 
வரிமனை வரிகோயில்‌ தேவைமற்று எப்பேற்பட்ட 
அனைத்து 
வரியும்‌ தவித்து அண்ணன்‌ அழகிய மணவாளப்‌ பெருமாள்‌ 
நக்காணியு 
(சிமெண்ட்பூச்சு) 
லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொள்க இதுக்குக்‌ 
கண்டன்‌ கண்டனான காங்கியன்‌எழுத்துஇப்படிக்கு 
தாயனூருடையான்‌ தாயிநல்லான்‌ திருவாய்‌ 
குலமுடையானான குருகுலதரையன்‌ எழுத்து 
சிதைவு) 
உடையூருடையான்‌ எழுத்து 
னாதன்‌ சொக்கனாயன்‌ எழுத்து இப்படிக்கு 
அருளாளன்‌ எழுத்து வில்வாதி கண்ட 

(கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை) 


: அதே கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌, உபபீடம்‌. 
: 14 நூ.ஆ. அரசன்பெயர்‌ இல்லை 
; மெய்க்‌ €ீர்த்திபோல உள்ளது. 
ஸ்வஸ்திஸ்ரீ வாழி ஊழி வாழியவென்று பங்கயமுநிவர்‌ 


மங்கலம்‌ ப்பதற்கு fai நிரு மருஉ உறையனாய்‌ 
பெயர்‌... வ... 


ஆவணம்‌ ச, 2016 95 


35: 15 


காலம்‌ 


செய்தி 


கயப்புயத்‌ திருப்பு(யிலி)சைமேருவை கயிலையாக்கி 
அறநெறி தழைப்ப பிறையோர்‌ வளர்குலமொருராக 
முதல்மலிந்தே 

மயமா அம்மையும்மாவும்‌ அமையாக நடக்க காரிசலயூகம்‌ 
கறுகடன்‌ குனிக்கும்‌ இராசகுமாரரோம்மனையும்‌ 
வண்புகும்‌இர 

(முற்றுப்பெறவில்லை) 


; அதே கோயில்‌ கருவறைமேற்குச்சுவர்‌, லிங்கோத்பவர்‌ 


கோட்டம்‌, கீழ்‌அதிட்டானஉபபீடம்‌. 


; பொ. கா. 18-14. நூ. ஆ., 


; ல ஊர்களில்‌ வரியாக நிச்சயிக்கப்பட்ட பொன்‌ பற்றிய 


செய்திகள்‌. பெரிதும்‌ சிதைந்துள்ள கல்வெட்டு. 
. . .துல்யம்‌உஞ்சேனை 

. . பரந்தநிச்செயிப்பு 
பரி . . . குக்குளம்‌ ஓலை விட்டோம்‌ தங்கள்‌ பற்றுக்கு 
முந்புபத . . . கா வியும்கட ஸ்ரீநக நிச்செயிப்பு 
மரியாதியாலே உஞ்சேனை பற்றுப்‌ புதுப்பொன்‌ இதில்‌ 
கழித்த பொன்‌ ஸீ (600) இப்‌ பொன்நியமப்‌ பற்றில்புதுப்‌ 
கழனிவாசல்‌ பற்றும்‌ புதுப்பொன்‌ 60ல்‌... ... பொன்‌ 
(640) ... பொன்‌ 548 இந்தப்‌ பொன்‌....... ... 
ஆக இவ்வகைப்படியே கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்கொள்க இப்படிக்கு வீரங்காவுடையான்‌ 


பெற்றபெருமாள்‌ மாளுவச்‌ சக்கரவத்தி எழுத்து. 


: அதே கோயில்‌ கருவறைதென்‌ மேற்குஉபபீடம்‌. 
: கோனேரின்மை கொண்டான்‌, யொ.கா. : 18-14. நூ. ஆ. 
: மிகவும்‌ சிதைந்த கல்வெட்டு. நிலக்கொடை பற்றியது. 


..ஸ்வஸ்தஇஸ்ரீ த்ரிபுகவன சக்கரவத்திகள்‌ கோனேரின்மை 
கொண்டான்‌ உஞ்சேனைப்‌ பற்றில்‌ மங்கலத்து ராயர்‌ 


கு தங்களால்‌ ஆரியசக்கரவத்திக்கு தே...மாற்கும்‌ காணிக்கு 
உஞ்சேனை நாட்டுக்‌ கணக்‌- 


ஆவணம்‌ 27, 2018 


96 


16. 


இன்படி புரவுள்ள இ திரூடையான்‌ இ இரு உடையான்‌... ... 
சேந்தினைநக...லைக... ... திருவுடை- 


சி அயாள்‌ மீ... ... உசிதேவ அதி... ... பிள்ளையார்‌... ... 
கொற்றன்‌ குழி ... ... ... 2 பய 

முதல்‌ 75 வரை ( சிதைவடைந்துள்ளது) 

வ விளைந்த ... மீக்கல கொடுத்து முதலடங்க 
இறையிலியாக சந்திராதித்தவற்‌ செல்லக்‌ கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ ...... 


(கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை) 


35: 17 


இடம்‌ : 


காலம்‌ 


செய்த : 


அதே கோயில்‌ இருபுவன சக்கரவர்த்தி ஈஸ்வரம்‌ கோயில்‌. 
முன்‌ மண்டபம்‌ இடது வரிசையில்‌ முதல்‌ தூண்‌. 


: பொ.கா. 14ஆம்‌ நூ.ஆ., 


மாத்தூரான வீரபாண்டியபுரத்து உறையூருடையான்‌ 
சாத்தாவுடையார்‌ காத்தான்‌ நகர சேனாதிபதி 
இக்கோயிலுக்குக்‌ குடி நீங்கா தேவதானமாகக்‌ கொடுத்த 
நிலக்கொடையைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 


முதல்‌ பக்கம்‌ 


ர்‌ 


ஓ. 3 இ. ௩ 2 09 


வவ 
2 


ஆவணம்‌ 


தேநாத்து நாயகர்‌ 
திரிபுவநச்‌ சக்க- 
திறவத்தி ௬- 

ர முடை- 

யாற்கு மாத்‌- 
தூரான வீ 

ர பாண்டி- 

ய புரத்து ௨ 
ழையூருடை- 

யாத்‌ சாத்தா- 


வுடையார்‌ 


27, 2016 97 


இரண்டாம்‌ பக்கம்‌ 


18. 
18. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
௮0. 
al. 
22, 
24. 


சாத்தான்‌ 
நகரசேனா- 
பதியேந்‌ கு- 

டி நீங்காத்‌ 
தேய்வதான 
மாக விட்ட 
நிலத்துக்கு எல்‌- 
லையாவது & 
ழ்பால்‌ முடிசூ- 
டுவார்க்‌ குள- 
த்துக்கு மேற்கு 
தென்பால்‌ .... 


மூன்றாம்‌ பக்கம்‌ 


4. 
௮5. 
26. 
27. 
28. 
29. 
30. 
31. 


ணி வடகம்‌- 

ர சேநற்‌ செறு- 

க்கு வடக்கு மே- 
பா இளஞ்னூறணி 
க்கு கிழக்கு வடட- 
க்ல்‌ தொண்டை 
மான்‌ புஞ்சைக்கு 


தெற்கு ... ... ... 


நான்காம்‌ பக்கம்‌ 


32 
க. 
34. 


மே. 
36. 


ர்‌. 
98. 


அடைக்கலங்‌ கா- 
த்தார்‌ நீங்கலாக 
சிவந்த ஸசா-5நிலங்க- 
ழ்‌ நீங்கலாக ம- 
ற்றுண்டா நிலம்‌ 
ஆறிலொன்று வா- 
ரங்‌ குடி நீங்காத்‌- 


ஆவணம்‌ 27, ௨015 


98 


39. தேவதானமாக 

40. சந்திராதித்தவரை 
41, செல்லவும்‌ இ- 

42. ப்படிக்கு சாத்தாவு- 
43. டையார்‌ காத்தா- 


44, ன்‌ எழுத்து 


இடம்‌ : அதே கோயிலின்‌ வெளிப்புறம்‌ உள்ள புளியமரத்தடியின்‌ கழ்‌ 
நடப்பட்டுள்ள தனிக்‌ கல்‌. 

காலம்‌ : சுந்தரபாண்டியன்‌, ஆட்சியாண்டு : 10, பொ. கா. : 13-14. 
தூ. ஆ. 

செய்தி ;நித்தவிநோத வளநாட்டில்‌ கல்பூருடையார்‌ பூமீஸ்வர 

முடையார்‌ கோயிலுக்கு திருவிடை மருதூரைச்‌ சேர்ந்த 

ஒருவர்‌ செய்த தன்மம்‌. 


சுந்தரபாண்டிய 


pd 


தேவற்கு யாண்டு 
10வது நித்த விநோ- 
த வளநாட்டு கல்பூ- 


ருடையார்‌ ப்ரஹ்மீ 


க ஐ உ க மே 19 


ச்வர முடையார்‌ திரு- 


விடை மருதூருடை 


த: 


யான்‌ செய்த தன்‌ 
10. மம்‌ திருவிடைமருதூரு- 
71. ருடையான்‌ ஸ்ரீம்‌ 


12. ஹேச்வர ரக்ஷை 


ஆவணம்‌ 27, 2016 99 


36. வபருநகர்‌ பிரமீசுரமூுடையார்‌ கோயில்‌ கல்வெட்டுக்கள்‌ 
கோ.விசயவேணுகோ பால்‌, புதுச்சேரி 
(காஞ்சி மாவட்டம்‌, பெருநகரில்‌ உள்ள பிரமீசுரமுடையார்‌ 
கோயிலில்‌ 1898, 1923-ஆம்‌ ஆண்டுகளில்‌ 22 கல்வெட்டுக்கள்‌ 
படியெடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள்‌ சில இருமுறை படியெடுக்கப்‌ 
பட்டுள்ளன. (எண்கள்‌ 1, 2, 6, 18, 14, பார்க்க). எனினும்‌ இவை 
இந்நாள்வரை பஇப்பிக்கப்படவில்லை, இவற்றை மீண்டும்‌ 
படியெடுக்கும்போது சில புதிய கல்வெட்டுக்களும்‌ கண்டறியப்‌ 
பட்டன. (எண்கள்‌ 8, 11, 22 பார்க்க) இக்கோயிலில்‌ பல்லவர்‌ - (6), 
பிற்காலப்‌ பல்லவர்‌ (11), சோழர்‌ (2, 10, 20), பாண்டியர்‌ (1, 3), 
சம்புவராயன்‌ (4), விசயகண்ட கோபாலன்‌ (7), விசயநகர மன்னர்‌ (12, 
13, 15, 16, 17, 18, 19, 21, 88) காலக்‌ கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. 
கல்வெட்டுக்கள்‌ குறிப்பிடும்‌ செய்திகள்‌ அவ்வக்‌ கல்வெட்டின்‌ கீழ்த்‌ 
தரப்பட்டுள்ளன.) 
36:1 
இடம்‌ : பிரமீசரமுடையார்‌ கோயில்‌, பெருநகர்‌ 
காலம்‌ : வீரபாண்டியன்‌, 4 * 1, பொ.ஆ. 18ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : பிரமீசுரமுடையார்‌ கோயிலில்‌ பெருநகரைச்‌ சேர்ந்த 
இரும்பைபாக்கிழான்‌ காழி காக்குநாயகன்‌ என்பான்‌ 
ஏறியருளப்‌ பண்ணின முதலியார்‌ காக்கு நாயகன்‌ என்னும்‌ 
மூர்த்தத்திற்கு விசையன்‌ செம்பியதரையன்‌ என்பான்‌ ஆறு 
விளக்குகள்‌ வைத்தான்‌. இக்கோயில்‌ சிவப்பிராமணர்‌ 
முன்னாளில்‌ நாற்பத்தெண்ணாயிரவன்‌ கொடுத்த நாற்பது 
பணத்திற்கு வட்டியோடு சேர்த்து அறுபது பணமாகப்‌ 
பெற்றுக்‌ கொண்டு இவ்விளக்குகளை இட்டமை. ARE 47/ 
1898; ARE 344/1923. 
1. ஸ்வஸ்நிணீகோ இரவிபன்மர்‌ திரிபுவனச்‌ சகக்ரவத்திகள்‌ ஸ்ரீ 
வீரபாண்டிய தேவற்க்கு யாண்டு 4 வதுக்கு 
2. எதிராம்‌ ஆண்டு ஐயங்கொண்ட சோழ மண்டலத்து 
வெண்குன்றக்‌ கோட்டத்து பெருநகர்‌ 
நாட்டுப்‌ பெருநகர்‌ ஆளுடையார்‌ ப்ரஹ்மீச்வரமுடைய 
நாயனார்‌ கோயிலில்‌ இவ்வூர்‌ இரும்பைபாக்கிழான்‌ 
4. காழி காக்கு நாயகன்‌ ஏறி அருளப்‌ பண்ணின முதலியார்‌ 
காக்கு நாயகன்‌ விசைய[ன்‌] 


ஆணம்‌ 27, 2016 100 


36:2 


காலம்‌ 


செய்தி 


. செம்பியதரையன்‌ வைத்த சந்தி விளக்கு ஆறு இவ்விளக்கு 
ஆறுக்கும்‌ இக்கோயில்‌ சிவப்ராஹ்மணரோம்‌ 

முன்னாள்‌ செவரப்பேட்டில்‌ தானுந்தா விளக்குப்‌ பட்டி 
நாற்பத்தெண்ணாயிரவன்‌ ஒற்றயாக வைத்து வா 

ங்னெ பணம்‌ நாற்பதுக்கும்‌ பலிசை யேற்றிப்‌ பணம்‌ அறுபதும்‌ 
உபயம்‌ ஆகக்‌ கைக்கொண்டு இவ்விளக்கு ஆறும்‌ 
சந்த்ராதித்தவரை இடக்கடவோம்‌ இக்கோயில்‌ சிவப்‌ 
ராஹ்மணரோம்‌ இது பன்மாஹேச்வர ரக்ஷை ௨ 


* மகாமண்டபம்‌, வடக்குச்‌ சுவர்‌ 

: இரண்டாம்‌ இராசராசன்‌, 25, பொ.ஆ.1171. 

: இக்கோயில்‌ நாயனார்க்கு எயிற்‌ கோட்டத்து மாகறல்‌ 
நாட்டு மாகறல்‌ பட்டியைச்‌ சேர்ந்த பெருங்கன்‌ தேவப்‌ 
பெருமாள்‌ என்பான்‌ நான்கு சந்தி விளக்குகள்‌ வைக்க நான்கு 
செம்பொன்கள்‌ தர இவற்றைப்‌ பெற்றுக்‌ கொண்டு கோயில்‌ 
சிவப்பிராமணர்‌ இவ்விளக்குகளை இட்டமை. ARE 48/1898; 
ARE 345/1923 
ஸ்வஸ்தி ஸ்ரீ இருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ ராஜராஜ 
தேவற்கு யாண்டு 25 வது ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து 
வெண்குன்றக்‌ கோட்டத்துப்‌ பெருநகர்‌ நா 
ட்டுப்‌ பெருநகர்‌ ஆளுடையார்‌ பிரமீச்வரமுடைய 
நாயனார்க்கு இம்மண்டலத்து எயிற்‌ கோட்டத்து மாகறல்‌ 
நாட்டு மாகறல்‌ பட்டியா பே...ன்‌ பெருங்கன்‌ தே 
ப்‌ பெருமாள்‌ வைத்த சந்தி விளக்கு நாலுக்கு இவர்‌ பக்கல்‌ 
இக்கோயில்‌ சிவப்ராஹ்மணரோம்‌ உபையத்துக்கு 
கைக்கொண்ட செம்பொன்‌ 4 இப்பொன்‌ நா 
ற்‌ கழஞ்சுக்கும்‌ இந்த சந்தி விளக்கு நாலும்‌ சந்திராதித்தவரை 
விளக்கு எரிக்க கடவோமாக உபையம்‌ கைக்கொண்டோம்‌ 
இக்கோயில்‌ சி2வப்‌3ராஹ்மணரோம்‌ இது 
பன்மாஹேச்‌£வர ரக்ஷை உ இப்படிக்கு இவை தேஃவர்கன்மி 
திருவேகம்ப பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
தேஃவர்கன்மி திருச்சிற்றம்பல பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 


இ 


ஆவணம்‌ 27, 2016 101 


36:3 


காலம்‌ 


செய்தி 


க த, இ ஷு ஜே 92 ய 


8. 


9. 


2074 


இடம்‌ 
செய்தி 


ஆவணம்‌ 27, 2016 


வை தேஃவர்கந்மி நாற்பத்தெண்ணாயிர பட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை தேஃவர்கந்மி இகுச்சிற்றம்பல நாட்டுப்‌ 
பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 

வை பிரமீச்‌2வைரமுடையான்‌ எழுத்து. 


: அதே கோயில்‌ கருவறை, தெற்குச்‌ சுவர்‌ 
: பொ.கா.13ஆம்‌ நூற்றாண்டு. 
சுந்தர பாண்டியன்‌ காலத்தே இம்மண்டலத்தைச்‌ சேர்ந்த 


சேகண்டி ஆண்டி ஆன வாணவதரையன்‌ என்பான்‌ பெருநகர்‌ 
கோயிலுக்கு இரண்டு வேலி நிலம்‌ கொடுத்தமை. ARE 354/ 
1923 


ஸ்வஸ்தி ஸ்ரீ த்ரிபுகவன சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ கோநேரின்‌ 

மை கொண்ட சுந்தர பாண்டிய தேவற்கு நன்றாக 

ஏழாவது இ மண்டலத்துச்‌ சேகண்டி ஆண்டி ஆன 
வாணவதரையனேன்‌ ப்ரமீச்வரமுடைய மஹா 

தேவற்கு அமுதுபடிக்கு இணரு மாவிலே தலைவரிசையி 

ல்‌ கண்டஞ்‌ சேர இரண்டு வேலி நிலம்‌ பொன்வரி அனைத்தா 
யங்களும்‌ உட்பட தேவதானமாக விட்டோம்‌ இத்தன்மஞ்‌ 
சந்திர 

தித்தவரை செல்வதாகவும்‌ விலக்குவார்‌ கெங்கை இடைக்‌ 
குமரி 


இடைச்‌ சேதார்‌ சேத பாவங்‌ கொள்வான்‌ உ 


அதே கோயில்‌ கருவறை, தெற்குச்‌ சுவர்‌ 
2?சம்புவராயன்‌ ஒருவன்‌, கோயிற்‌ தானத்தார்‌ 


வேண்டுகோளின்படிக்‌ கோயில்‌ இருமடைவிளாகத்தைக்‌ 
கைக்கொண்டு அங்குத்‌ தறி நெசவு செய்து 
வந்தவரிடமிகுந்து பல வரிகளைப்‌ பெற்றுக்கொண்டு 
பிரமீசுரமுடைய நாயனார்க்கு பங்குனித்‌ இருநாள்‌ 
கொண்டாடுவதற்கும்‌ பரிவட்டம்‌ சாற்றுவதற்கும்‌ 
திருப்பணிகள்‌ மேற்கோள்வதற்கும்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளவும்‌ கல்வெட்டிக்‌ கொள்ளவும்‌ அனுமதித்து 
ஓலைகொடுத்தமை. ARE 352/1923, 


102 


365 


காலம்‌ 


செய்தி : 


ஆவணம்‌ 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சம்புவராயன்‌ ஓலை சளுக்கிப்‌ பற்றுப்‌ பெருநகர்‌ 
உடையார்‌ 

பிரமீசுரம்‌ உடைய நாயனார்‌ கோயிற்‌ தானத்தார்‌ கண்டு 
தங்கள்‌ நாயனார்‌ 

திருமடை விளாகம்‌ ஐஞ்சாவது வைகாசி மாத முதல்‌ 
கைக்கொண்டு பேரால்‌ தறி 

க்கடமை வாசல்‌ வரி மற்றும்‌ புறக்கலனைக்‌ குடிமக்கள்‌ பேற்‌ 
கடமை வாசல்‌ வரி 

இப்பற்றில்‌ கொள்ளும்‌ பல உபாதிகளும்‌ உட்பட 
இன்னாயநார்க்குப்‌ பங்குனித்‌ திருநாளுக்கு 

ம்‌ திருப்பரிவட்டத்துக்கும்‌ இருப்பணிக்கும்‌ ஸர்வ 
மான்னியமாகச்‌ சந்திரா தித்தவரை 

யும்‌ செல்லக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளும்படி 
சொன்னோம்‌ 


இப்படிச்‌ செய்வதே ௨ 


: மகா மண்டபம்‌ , தெற்குப்‌ பக்கம்‌ 


: கி.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டாகலாம்‌ 


உபைய வேதாந்தாசாரியர்‌ ஆன எட்டுர்‌ திருமலை குமார 
தாதாசாரியர்‌,அய்யன்‌ ஸ்ரீகாரியத்துக்குக்‌ கர்த்தரான 
திருமலை நம்பி சக்கிற ராயர்‌ அய்யன்‌, பொருள்‌ பெருமாள்‌ 
கோயில்‌ தானத்தார்‌, தலத்தார்‌ ஆகியோர்‌ ஸ்ரீநிவாச 
அய்யன்‌ பொறுப்பிலே இருக்கும்போது பெருநகர்‌ 
மடைவிளாகத்தில்‌ தொழில்‌ செய்து வந்த கைக்கோளர்‌ 
அவர்கள்‌ இறுத்து வந்த யொறுப்பு எனும்‌ கட்டணத்தில்‌ 
ஐந்தில்‌ ஒரு பாகம்‌ கழித்துத்‌ தந்தமை. (இது இவ்வூரில்‌ உள்ள 
பெருமாள்‌ கோயிலுக்கு பெருநகர்‌ கைக்கோளர்‌ கொடுத்து 
வந்த வரிக்கடமை பற்றியது. கைக்கோளர்‌ பெருநகர்‌ சிவன்‌ 
கோயிலுக்கு மட்டுமின்றிப்‌ பெருமாள்‌ கோவிலுக்கும்‌ 
வரிகள்‌ தந்தமை குறிப்பிடத்தக்கது). ARE 356/1923 

பாற்திப வருஷம்‌ 5 உ ஸ்ரீமதே சேகமாறந்‌ பதி 

ய ஆசார்யர்‌ ஆன உபைய வேதாந்தாசார்யர்‌ ஆன எட்டுர்‌ 
திருமலை 


2, 2016 103 


36:6 


6 


குமார தாதாசாரியர்‌ அய்யன்‌ ஸ்ரீ காரியத்துக்கு கர்த்தார்‌ ஆத 
திருமலை ந 


ம்பி சக்கிற ராயர்‌ அய்யனும்‌ பொருள்‌ பெருமாள்‌ கோயில்‌ 


தானத்தாரும்‌ தலப்பேரும்‌ ஸ்ரீநிவாசகர்‌ அயன்‌ பராபத்தியத்‌ 


» KK 


, இலே பெருநகர்‌ மடைவிளாகம்‌ கைக்கோள முதலியளு 
. க்கு கல்வெட்டும்‌ தாங்கள்‌ யிறுத்து வந்த பொறுப்பு 


7 
8. அஞ்சில்‌ ஒன்றும்‌ கழித்து திருக்கோயிலுக்கு உத்தாரம்‌ ஆகக்‌ 
கழி 


9. த்தோம்‌ பூறுவம்‌ அறாதபடி வருஷம்‌ ஒந்றுக்கு படிஞ்ச 

10. காணிக்கை பனிரண்டு பொன்னும்‌ தறிக்‌ கடமையும்‌ 

11. இறுத்து வரக்‌ கடைவராகவும்‌ இந்தப்படி 

12. க்கு தப....வன்‌ கெங்கைக்‌ கரையிலே காராம்‌ பசு 

18. வை கொன்ற தோஷத்திலே போகக்‌ கடைவர்கள்‌ ஆகவும்‌ 


14. பொருளாப்‌ பெ.....யிப்படி அறிவோம்‌ பெருஸநமிகர்‌ ஊர்‌ 
கணக்கு 


75. பெருமாள்‌ கோயில்‌ இருக்கை வேலன்‌ எழுத்து இ 
16. கோயில்‌ கணக்குப்‌ பி ..சொற்படிக்கு எல்லப்பர்‌ எழுத்து 


இடம்‌ : கருவறை, தெற்கு அதிட்டானம்‌, முப்பட்டைக்‌ குமுதம்‌ 
காலம்‌ : பல்லவன்‌ , நந்திவர்மன்‌, 


செய்தி : பல்லவ மன்னன்‌ நந்திவர்மனின்‌ அதிகாரியான ஸ்ரீ அழகிய 


ஆவணம்‌ 27, 2016 


பல்லவன்‌ என்பான்‌ பெருநகர்த்‌ திருக்கற்றளியும்‌ 
திருமண்டபமுஞ்்‌ செய்வித்தமை. (கோயில்‌ விமானம்‌ 
தூங்கானை மண்டபமாக இருப்பது பல்லவ காலத்தது 
என்பதை உறுதிப்படுத்துகிறது). ARE 355/1923, ARE 46/1898, 

1. ஸ்வஸ்தி ஸ்ரீ அழகிய பல்லவன்‌ கோ அனந்தி 

2. பன்மர்க்கு நன்றாக இத்திருக்‌ கற்றளியு 

3. ம்‌ இருமண்டபமுஞ்்‌ செய்வித்தான்‌ 

4. இவ்வூர்‌ வில்லி இருவன்‌ இரிக்கத்தராயன்‌ ௨ 


104 


36:7 


காலம்‌ : 


செய்தி : 


: பிரமீசுரமுடையார்‌ கோயில்‌. 


விசயகண்டகோபாலன்‌, யா : 24, பொ.ஆ.1271. 


விசயகண்ட கோபாலனின்‌ அதிகாரியான சம்புவராயன்‌ 
என்பான்‌ பெருநகர்‌ ஊரவர்‌ கண்டு வேண்ட, அரசனின்‌ 
ஆணையைத்‌ தெரிவித்தமை. முன்பிருந்த கல்வெட்டுப்படித்‌ 
தரப்பட்ட பொன்னைக்‌ கொண்டு கோயிலில்‌ உபயங்களை 
நடத்தாதபடியால்‌ அரசனின்‌ 81 ஆம்‌ ஆட்சியின்போது 
கோயில்‌ தானத்தாரையும்‌ ஊரவரையும்‌ அழைப்பித்து 
விசாரித்து குறிப்பிட்ட பொன்னின்‌ அளவிற்கேற்ப உபையம்‌ 
நடத்தி இறைவனை எழுந்தருளுவியுங்கள்‌ என்று சொல்ல 
அப்போதும்‌ அவ்வாறு செய்யாதபடியால்‌ வட்டிப்‌ 
பொன்னாக ஏழு கழஞ்சு பொன்னை நியாய முதலிகளுக்குத்‌ 
தந்து இதனைக்‌ கொண்டு தானத்தாரும்‌ நியாய முதலிகளும்‌ 
தாங்களும்‌ கொடை தந்து திருநாளைக்‌ கொண்டாடும்படி 
ஆணையிட்டமை. ARE 353/1923 

திருமுகத்துக்குப்‌ படி சம்புவரா யன்‌ ஓலை பெருநகர்‌ ஊரவர்‌ 
கண்டு விடை தங்களூர்‌ ஆளுடையார்‌ பிரமீசுரமுடைய 
நாயனார்க்கு ஸ்ரீ கோராஜகேசரி பந்மற்கு ....ப்புறமாக 
தாங்கள்‌ கைக்கொண் 

ட பொன்‌ பதினேழு கழஞ்சரையும்‌ வைகாசி விசாகந்‌ 
தீத்தமாக இருநாள்‌ எழுந்தருளுவிக்க கைக்கொண்ட பொன்‌ 
முப்பதின்‌ கழஞ்சும்‌ ஆகப்‌ பொன்‌ நாற்பத்தெழு கழஞ்சரை... 
கல்வெட்டுப்‌ படியாலு 

லிசைப்‌ பொன்னுக்கு நேராக உபைய நடத்தாத படியாலே 
தாங்களுந்‌ தானத்தாரும்‌ நாயனார்‌ விசையகண்ட கோபால 
தேவற்கு இருபத்தொன்றாவது வைகாசி மாதம்‌ நி 

நாம்‌ அத்தியேற அழைப்பித்துப்‌ பாத்த இடத்து தூண்‌ 
ஒன்றினால்ப்‌ பொன்‌ முப்பதின்‌ கழஞ்சும்‌ தூண்‌ ஒன்றினால்‌ 
பொன்‌ பதினேழு கழஞ்சரையும்‌ ஆகப்‌ பொன்‌ நாற்பத்தெழு 
வந்த பலிசைப்‌ பொன்‌ எழு கழஞ்சே யிரண்டு மஞ்சாடி ஏ 
நாலு மாவுக்கும்‌ நேராக உபைய நடத்தி 
எழுந்தருளுவியுங்கோ ளென்ன தாங்க ளெழுந்தருளுவியாத 
படியாலே இப்பலிசைப்‌ பொன்‌ எழு கழஞ்சு 


ஆவணம்‌ 27, 2016 105 


86:8 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


ம. ஐ. 3 ஐ இன ன்‌. ௫.12 வ 


தத த! த ற. 
இக உட ல ௩ ய 6 


. கீகாராக நியாய முதலிகளுக்கு நாங்கள்‌ குடுக்க இது கொண்டு 


தானத்தாருந்‌ நியாய முதலிகளும்‌ இருநாள்ப்படிக்கு 
வேண்டுவனவு மீந்து இத்திருநாள்‌ எழுந்தருளுவிக்கக்‌ 
கடவார்களாகவுஞ்‌ சொன்னோம்‌ இப்படிக்கு வீரப்‌ பெருமாள்‌ 


: பிரம்சரமுடையார்‌ கோயில்‌, பெருநகர்‌ 
: கலி 5012, விஷு வருடம்‌ தை மாதம்‌ 9, கி.பி 1942, ஜனவரி 22. 
:பிரமீசுவரர்‌ கோயில்‌ திருச்சுற்றில்‌ உள்ள ஆறுமுகப்‌ 


பெருமானுக்கு கார்த்திகை நாளின்‌ போது அபிஷேக 
ஆராதனைகள்‌ செய்யப்‌ பெருநகரைச்‌ சேர்ந்த பச்சையப்ப 
முதலியார்‌ மகன்‌ தங்கவேலு முதலியார்‌ நிலக்கொடை 
அளித்தமை. ( முலி) என்பது முதலி என்பதன்‌ சுருக்கம்‌ 
புதிதாகக்‌ கண்டறியப்பட்டது 

சிவகுக மயம்‌ 

காஞ்சிபுரம்‌ தாலூக்கா 

பெருநகரில்‌ ஸ்ரீ பிரமீசராலயத்‌ 

இன்‌ பிறாகார ஸ்ரீ ஆறுமுகஸ்‌ 

வாமியாருக்கு பிரதி இருத்தி 

கையில்‌ அபிஷேக வாரா 

தனதை தருமத்துக்காக பெரு 

நகர்‌ வேளாளர்‌ தோட்டனா 


ர்‌ கோத்திரம்‌ வா. பச்சை 


. யப்ப முலி குமாரர்‌ தங்கவே 
லு முலி கலி 5012 விஷு 

- தை மீ 9ள்‌ இங்கிலீஷ்‌ 1942 வரு 
. ஜனவரி மீ 22 னால்‌ 

- மேற்படி பெருநகரில்‌ 

. நன்செய்‌ சர்வே நெம்‌ 

... 3941412.032 செண்டு 

்‌. நிலங்களை தானம்‌ செய்ய 


. ப்பட்டது வா.ப. தங்கவேலு 
20. 


முதலி 


ஆவணம்‌ 27, 2016 


106 


36:9 


காலம்‌ 


செய்தி 


: பிரமீசுரமுடையார்‌ கோயில்‌, பெருநகர்‌ 


? விசயநகர மன்னர்‌, புக்க மகாராயர்‌, சகாப்தம்‌ 1320, 


யொ.ஆ.1898, விய, துலா, பூர்வபட்சம்‌, அட்டமி, 
புதன்கிழமை) திருவோணம்‌ 


ஆலத்தூர்‌, தண்டறை எனும்‌ ஊரார்‌ ஏரிப்‌ பாசனம்‌ 


தொடர்பாக முரண்பட்டு நின்ற நிலையில்‌ மன்னர்‌ திப்பரசர்‌ 
முன்பு நாட்டவர்‌ ஊரவர்‌ முதலானோர்‌ கூடிச்‌ சமரசம்‌ செய்து 
கொண்டமை. ARE 357/1923 

ஸ்வஸ்திஸ்ரீ ராசா...ந்‌ ஸ்ரீ வீர ப்ரதாப புக்க மஹாராயன்‌ 
இராஜ்யம்‌ பண்ணா நின்ற சகாப்தம்‌1320 மேல்‌ செல்லாநின்ற 
வியய ஸம்வத்சரத்து துலா னாயற்று பூர்வ பக்ஷ்த்து 
அட்டமியும்‌ பு.... 

மையும்‌ பெற்ற இருவோணத்து நாள்‌ உத்தரன்‌ மேரூர்‌ பற்று 
ஆலத்தார்க்கும்‌ அத்திப்பற்றுத்‌ தண்ஸட அறைக்கும்‌ ஏரிக்கால்‌ 
சம்வாஸமாய்‌ இரண்ஸடு 9ஊரவரும்‌ விரோதித்து குவளை 
கோட்டு பாளையத்திலே 

பட திப்பரசர்‌ திருமுன்பே ...இங்கு வந்த னாடவர்‌ முன்பும்‌ 
இரண்டு ஊரவஸரும்‌ ௫ தங்களில்‌ பொருந்தி அறுதி 
பண்ணினபடி விசுவூர்க்‌ கழனி வெள்ளம்‌ ஆய்‌ அளத்துறை.... 
யத்தூர்‌ ஏரிக்கும்‌ பாதியாக பூருவத்திலே தக்கை இட்டு 
தண்டுறையில்‌ கழனி ஆலே....க்கு பூர்வ 


இருத்து நிலத்துக்கு ஏரி ..... வை ஆக இரண்டு இடத்திலே 
ஆனைக்கை வைத்து நீர்‌ வேண்டின நாளைக்கு நீர்‌ கட்டி 
ஏர்வை கொள்ளக்‌ கடவர்களாகவும்‌ இது ஒழிந்து இந்தக்‌ 
காலில்‌ வெட்டு 

மடை வெட்டித்‌ இறக்கடவதல்ல ஆகவும்‌ இம்மரியாதியிலே 
இரண்டு ஊரவரும்‌ ஸம்வாஸஸராய்‌ எ நடக்கும்படிக்குப்‌ 
பொருந்திநமைக்குத்‌ தண்டுறைச்‌ சேர்வைக்கு இப்படி 


. க்கு இவை குமராந்தை அருளாளநாதன்‌ பல்லவராயன்‌ 


எழுத்து இப்படிக்கு இவை தோடங்கிழான்‌ சூரி(ய)தேவன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை குமாராந்தை 


ஆவணம்‌ 27, 2016 107 


80:10 


காலம்‌ 


செய்தி 


56:17 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


பொன்னப்‌ பிள்ளை கண்டக நாட்டு வேளான்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை தோடங்கிஸழான்‌ 9 அத்திகிரி நாதன்‌ 
குருகுலராயன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 


. பூலாந்தை பொன்னம்பலக்‌ கூத்தன்‌ தென்னவன்‌ மூவேந்த 


வேளான்‌ 


: பிரமீசுரமுடையார்‌ கோயில்‌, பெருநகர்‌ இரண்டாம்‌ 


நுழைவாயில்‌ 


: மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, 25, பொ.ஆ.1200, 
: பிரமீச்வரமுடைய நாயனார்க்கு பெருநகரைச்‌ சேர்ந்த 


சிற்றாமூருடையான்‌ கெருடவாகனன்‌ ஈசன்‌ என்பான்‌ நந்தா 
விளக்கிற்குப்‌ பொன்‌ கொடுத்தமை. ஹசுநு 3641923 
ஸ்வஸ்தி ஸ்ரீ த்ரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க 
சோழ தேவற்கு யாண்‌ 

டு 25வது ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து வெண்குன்றக்‌ 
கோட்டத்துப்‌ பெருநக 

ர்‌ நாட்டுப்‌ பெருநகரான நித்த வினோத நல்லூர்‌ 
ஆளுடையார்‌ ப்ரஹ்மீச்வரமுடைய மஹாதேவர்க்கு 


. இவ்வூர்ச்‌ சிற்றாமூருடையான்‌ கெருட வாகனன்‌ ஈசன்‌ 


வைத்த திருநந்தா விளக்கொன்றுக்குத்‌ தந்த பொன்‌ 


. பதின்‌ கழஞ்சுங்‌ கைக்கொண்டு சந்த்ராதித்யவற்‌ செலுத்தக்‌ 


கடஸவோசமானோம்‌ இக்கோயில்‌ சிவப்ராஹ்மணரோ 


. ம்‌ இது பன்மாஹேச்2வரர்‌ ரக்ஷை : - 


* மண்டப வடக்குச்‌ சுவர்‌ 
: பிற்காலப்‌ பல்லவர்‌, கோப்பெருஞ்சிங்கன்‌ பொ,ஆ.1250. 
: பெருநகரைச்‌ சேர்ந்த ஏமங்கிழானின்‌ மனைவி 


நங்கையாண்டாள்‌ என்பாள்‌ கோயில்‌ வடபுறத்தில்‌ 
கொடுங்கை செய்வித்தமை. (புதிதாகக்‌ கண்டறியப்பட்டது] 


- ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பெருஞ்சிங்‌ 


2. க தேவற்கு 19 பெருநகர்‌ ஏம 


ங்‌ கிழாநாபன்‌ பாரி நங்கை யாண்‌ 


ஆவணம்‌ 27, 2016 108 


ஷூ ஆ டே. உ” 


36:12 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


. டாள்‌ இக்கோயிலில்‌ வடபுறத்தில்‌ 

. நடுவடையச்‌ செவித்த கொடுங்‌ 

. கை முழம்‌ 2 க்கு குடுத்த 140 

. காசு 140 வனக்குத்‌ தன்மமாக இட்டேன்‌. 


: பிரமீசுரமுடையார்‌ கோயில்‌, பெருநகர்‌ 
: வீர அரியண உடையார்‌, ௧, ருத்ரோத்காரி, துலா, அபர 


பக்ஷம்‌, ஸப்தமி, பூசம்‌, திங்கட்‌ கிழமை, பொ.கா.18ஆம்‌ 
நூற்றாண்டு. 


: ஜயங்கொண்ட சோழமண்டலத்துக்‌ காலியூர்க்‌ கோட்டத்துப்‌ 


பாகூர்‌ நாட்டு உக்கல்‌ நாட்டாரும்‌ பட்டர்கள்‌ நால்வரும்‌ 
கூடியிருந்து தங்களுக்குள்‌ நிலம்‌ பங்கு பிரித்து விலைப்‌ 
பிரமாணம்‌ செய்து கொண்டமை. ARE 360/1923 


. ஸ்வஸ்திஸரீ மஹாமண்டலேச்‌2வரந்‌ ஹரிராய விபாடன்‌ 


பாஷைக்கு தப்புவ ராயர கண்டந்‌ மூவராயர கண்டந்‌ பூர்வ 
தக்ஷிண ...ன பச்சிம சமுத்திராதிபதி ஸ்ரீ வீர அரியண உடையார்‌ 
ப்ருதிவிராச்சியம்‌ பண்ணி அருளா நின்ற காலத்‌... 


. அஞ்சின்‌ மேல்‌ செல்லா நின்ற ருதுரோற்காரி ஸம்வற்ஸரத்து 


துலா நாயற்று அபர பக்ஷத்து ஸப்தமியும்‌ பூசமும்‌ பெற்ற 
இங்கட்கிழமை னாள்‌ ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து 
காலியூர்‌ கோட்டத்து பாகூர்‌ நாட்டு உக்கல்‌ நா 


. ட்டாரும்‌ ப்ரயாகை இளைய வரதராச பட்டரும்‌ ஒதுமுக்கில்‌ 


னாராயண பட்டரும்‌ முடும்பைத்‌ திருவரங்க நாராயண 
பட்டரும்‌ இன்னால்வரோம்‌ இம்மண்டலத்து தாமல்‌ 
கோட்டத்து பனைமிசையில்‌ மங்கலங்‌ கிழார்‌ பிராட்டி 
ஆழ்வார்‌ சேதராயற 


. னதும்‌ இவ்வூர்‌ மங்கலங்‌ கிழா னாரணப்‌ பிள்ளைக்கும்‌ இவர்‌ 


தம்பி ஒற்றி ஊரற்க்கும்‌ பங்கரையும்‌ நடுவு மண்டலத்து 
புல்லாலி நற்புல்லங்‌ இழான்‌ பெத்தம்‌ பெரும்மாள்‌ 
இருவகத்தீசுரமுடையாக்கும்‌ செல்லப்‌ பிள்ளை தஇிருவகத்‌ 
தீகவரமுடையாரற்க்கும்‌ பங்கு ... 


. கை காவனூரில்‌ காரி உடையார்‌ உலக உள்ளிட்டார்க்கு 


பங்கு முக்காலும்‌ மணவிற்‌ கோட்டத்து கூபத்து இருங்களன்‌ 
சேரியில்‌ வெசா மலைகுனிய நின்றார்‌ கோவின்தப்‌ 


குதவணாம்‌ 27, 2016 109 


பெருமாளுக்கு பங்கு காலும்‌ ஆக பங்கொன்றும்‌ தாமந்‌ 
கோட்டத்து பனைமிசையில்‌ மங்க 

6. க்கு பங்கு மூன்றில்‌ ஒன்றும்‌ வெண்குன்றக்‌ கோட்டத்து 
மங்கைநல்லூர்‌ மாம்பாக்‌ கிழார்‌ பெருமாப்‌ பிள்ளைக்கு 
மூன்றில்‌ ஒன்றும்‌ ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து ஆற்றூரில்‌ 
ஆற்றுழார்‌ ஆரியர்‌ உள்ளிட்டார்க்கு பங்கு மூன்றில்‌ ஒன்று 
ஆகப்‌ பங்கொன்றும்‌ வெண்‌.... 

7. லப்பிள்ளை உள்ளிட்டார்க்கு பங்கு காலும்‌ பொழியூர்‌ 
நாட்டு மாளிகைக்‌ காவனூரில்‌ கஇவிநல்லூர்‌ இழவர்‌ பெரிய 
முதலிக்கு பங்கு காலும்‌ புழற்‌ கோட்டத்து புழலில்‌ புழல்‌ 
உடையான்‌ எழும்போதழகியானுக்கு பங்கு காலும்‌ ஓய்மா 
நாட்டு கந்தாட்ட நல.... 

8. ஆக பங்கொன்றும்‌ வில்லிலை நாட்டு பெறும்பில்‌ 
பொலும்புழார்‌ நா.9னானுக்கு பங்கு அரையும்‌ காலியூர்‌ 
கோட்டத்து இளந்‌ க்க கூத்தர்‌ மாணிக்கத்‌ வில்லவராயற்கும்‌ 

வ்வூர்‌....குடையார்‌ பெரியவனுக்கு பங்கரையும்‌ ஆக 

9. லை கிழவர்‌ மன்றுளாடுவார்‌ சே(இ)யதரையாற்கு பங்கு 
காலும்‌ எமில்‌ கோட்டத்து வயலை ஆற்றூர்‌ கொற்ற 
மங்கலமுடையான்‌ மண்டல புருஷர்க்கு பங்கு காலும்‌ 
ஒளய்மா நாட்டு ஆட்சி பாக்கத்தில்‌ துறையூர்‌ கிழான்‌ 
அறமளத்தன்‌ பழந்திபராய... 

10. ட்டு மாளிகை காவனூரில்‌ சேக்கிழார்காமாண்டைக்கு பங்கு 
காலும்‌ தாமல்‌ கோட்டத்து தாமலில்‌ எநகிழான்‌ 
பெருமாப்பிள்ளைக்கு பங்கு காலும்‌ இவர்‌ தம்பிமார்‌ 
கொழுன்தர்‌ வடுகப்‌ பிள்ளைக்கு பங்கு காலும்‌ களத்தூர்‌ 
கோட்டத்து தனியூர்‌ ஸ்ரீ மதுராந்‌.... 

11. யன்‌ வரந்தருவார்‌ பொன்னப்‌ பிள்ளைக்கும்‌ இவர்‌ தம்பி 
கொண்டைக்கரைப்‌ பிள்ளைக்கும்‌ பங்கு காலும்‌ ஆகப்‌ பங்கு 
ஒன்றும்‌ ஆக இவ்வகைப்பட பங்கனைவருக்கும்‌ உள்ள 
விலை ப்ரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த பரிசாவது நாங்கள்‌ 
இவர்களுக்கு விற்கன்‌.... 

129.ல்‌ நாங்கள்‌ கொண்டுடையோமான கீழ்பிடாகை 
சிறுநல்லூர்‌ சோழந்வஸயல்‌ ௫ என்று பேருடைய ஊர்‌ 
இரண்டுக்கும்‌ எல்லையாவது கீழ்பாற்கெல்லை ..... கோயில்‌ 
தென்கழை மூலைச்‌ செறுவில்‌ மேலை வரம்பும்‌..... னை 
விளாகத்து எல்லையில்‌ வடமே... 


ஆவணம்‌ 27, 2016 110 


73. யில்‌ மேலை பள்ளம்‌ உள்பட மேற்கும்‌ மதகன்‌ மேட்டில்‌ 
கணகோட்டம்‌ என்ற புலத்தில்‌ வடமேலை மூலையில்‌ நின்று 
மேற்கு நோக்கி கிடந்த திமிருவுக்கு வடக்கும்‌ இவ்வூர்‌ 
தவ....தஇருந்து வடமேலை மூலையில்‌ நின்று தெற்கு 
நோக்கிச்‌ சென்று சக்கரப்பாறை உள்‌.... 

14. ங்கைகொண்டான்‌ என்ற செறுவில்‌ வடக்கு வரம்பில்‌ நின்று 
மேற்கு தெளதி பிணம்‌ போந வழியை மூவக்‌ கிடந்த எல்லை 
வரம்புக்கு. வடக்கும்‌ இன்த வதி வடக்கு நேர்‌ திரிந்து 
கண்ணாறு கூடிய பறியந்தேரி எல்லைக்கு வடக்கு கிழக்கு 
நோக்கின மருதங்‌ கண்ணாறு புகுன்து கெ.... 

15. பாற்கெல்லை இவ்வூர்‌ சாவுத்திரி வட்டம்‌ என்கிற புலத்தில்‌ 
தெந்தழை மூலையில்‌ நின்றும்‌ வடக்கு நோக்கி குன்றை 
ஊடறுத்து செவ்வை வய வடக்கு நோக்கி ஆலங்குழிக்கு 
உட்பட இழக்கும்‌ வடக்குச்‌ செவ்வையை நோக்கிந எல்லைத்‌ 
தருசுக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்‌.... 

16. வ்வையை இழைக்கு நோக்கின எல்லைத்‌ தறிசுக்கும்‌ அகரம்‌ 
பாகூர்‌ அத்திப்‌ புலத்தில்‌ வடமேலை மூலை புற்று நின்றும்‌ 
தெற்கே தானதுடுப்‌ புலத்தில்‌ தென்மேலை மூலையில்‌ 
இணற்றின்றும்‌ கிழக்கு நோக்கிக்‌ ழை உதியை முட்டின 
எல்லை வரம்புக்கு தெற்கும்‌ இந்த உதி.... 

17. ன்ற செறுவில்‌ தென்மேலை மலையில்‌ உற்ற வதி உள்பட 
மேற்கும்‌ இங்கு நின்றும்‌ கிழக்கு நோக்கின எல்லை 
வரம்புக்கு தெற்கும்‌ இந்‌ னாந்கெல்லைக்குள்பட்ட நத்தமு 
நத்தக்‌ குறையும்‌ நஞ்சை நிலமும்‌ புன்சை நிலமும்‌ கிணறும்‌ 
மரமும்‌ இவ்வூரில்‌ நின்றும்‌ மேற்கு நோக்கி.... 

78. வ்வூர்களுக்குச்‌ செல்லும்‌..... நிலமும்‌ உட்பட விற்றுக்‌ குடுத்து 
கொள்வதாக எண்ணில்‌ இசைந்த அன்றாடு வழங்கும்‌ 
வாசபட பணம்‌ 00 இப்பணம்‌ எண்ணூறும்‌ அகத்தி? கத்திலே 
உக்கல்‌ ஆயிரத்திருனூற்றுத்‌ தட்டாந்‌ வடுக னாதந்‌ காழச 


79. விற்று பொருள்ளுற கைய்கொண்டு விற்று விலை ப்ரமாணம்‌ 
பஸண்மணிக்‌ குடுத்தோம்‌ இப்படி விற்றுக்‌ குடுத்த இவ்வூர்‌ 
இரண்டுக்கும்‌ எப்பேற்பட்ட கலனும்‌ இல்லை கலந்‌ 
உளவாய்த்‌ தோற்றுநால்‌ னாங்களே தீற்து குடுக்ஸக5 எ 
கடவோமாகவும்‌ இப்படி விற்றுக்‌ குடுத்த இவ்‌... 


ஆவணம்‌ 27, 2016 111 


20. 


21. 


கிம்‌. 


36:13 


காலம்‌ 


செய்தி : 


26:14 


இடம்‌ 


கவணம்‌ 27, 2016 


துக்கு இதுவல்லது பொருள்மாவிறுதி பொருள்‌ 
சிலவோலை காட்டென்ந பெறாதாகவும்‌ இப்படி விற்றுக்‌ 
குடுத்த இவ்வூர்‌ இரண்டுக்கும்‌ பாகுரணி நீர்‌ விழுக்காடும்‌ 
நெல்மலி மதகில்‌ கூள்‌ விழுக்காடும்‌ உக்கல்‌ ஏரி நீர்‌ 
விழுக்காடும்‌ ஆணுக்கால்‌ நீர்‌ விழுக்காடும்‌... 

ப்‌ பெறாதாகவும்‌ இரு காலாவது முக்காலாவது இப்பணம்‌ 
எண்ணூறுக்கும்‌ இந்த சிறுநல்லூர்‌ சோமந்‌ வாயி 
இவர்களுக்கு இந்த எட்டு பங்கு ஆக விலைக்கு விற்று 
பொருளறக்‌ கைய்கொண்டு விற்று விலை ப்ரமாணம்‌ 
பண்ணிக்‌ குடுத்தோம்‌ இவ..... 

டைப்‌ புறத்து சீராம பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
ப்ரயாகை இளைய வரதராச பக்ட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை ஒதுமுக்கல்‌ நாராயண ப£4ட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை முடும்பை திருவரங்க நாரா.... 


: பிரமீசுரமுடையார்‌ கோயில்‌, பெருநகர்‌ 


: விசய நகர மன்னர்‌, அச்சுதய தேவ மகாராயர்‌, சகாப்தம்‌ 1456. 


செய, இஷப, பூர்வபக்ஷம்‌, துவாதசி.சோம வாரம்‌, 
பொ.ஆ.7534 

கல்வெட்டில்‌ செய்திப்பகுதி காணப்படவில்லை. ஹகநு 369/ 
870/ 1023 


. ஸுப்சீமஸ்து ஸ்ரீமகா மண்டலேசுர அரியராய விபாடன்‌ 


பாஷைக்கு த....ராயர கண்டன்‌ மூவராயர கண்டன்‌ கண்ட 
நாடு கொண்டு கொண்ட 


- நாடு கொடாதான்‌ ஸ்ரீ அச்சுதய தேவ மஹாராயர்‌ பிரிதிவி 


ராஜ்யம்‌ பண்ணி அருளா நின்ற ஸஹாப்8தம்‌ 1456 ன்‌ மேல்‌ 
செல்லா நின்ற செய ஸம்‌ 


- வத்ஸரத்து இஷப நாயற்று பூறுவ பக்ஷத்து 


துஸவா ூதெசியும்‌ சோம வாரம்‌ 


* பிரமீசுரமுடையார்‌ கோயில்‌, பெருநகர்‌ 
காலம்‌ : 


செய்தி : 


துந்துபி வருஷம்‌ தை மீ5௨ யொ.கா.16ஆம்‌ நூற்றாண்டு. 


பெருநகர்க்‌ சைக்கோளரில்‌ காலிங்கராயர்‌ என்பார்‌ 


112 


ஜெ மே 


36:15 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


எழுந்தருளச்‌ செய்த தீராவினை தீர்த்த பிள்ளையார்‌ ஏகாம்பர 
தோவர்க்கு விளக்கு இட்டமை. ஹசுநு 347/366/ 1923 


துந்துபி வருஷம்‌ தை மீ 5 க்கு பெருநகர்‌ நயிநார்‌ ஆளுடைய 


பிரமீசுர 

. முடைய நமிநார்‌ கோயில்‌ கோபுர வாசலில்‌ திருமடை 
விளாகத்தில்‌ 

. கைக்கோளரில்‌ காலிங்கரா பவ எழுந்தருள 

. பண்ணிவித்த தீராவினை தீத்த பிள்ளையார்‌ 

. ஏகாம்பர தேவக்கும்‌ யிரண்டு கோயி... 

. யிரு விளக்கு இருநந்தா விளக்கு 


: பிரமீசுரமுடையார்‌ கோயில்‌, பெருநகர்‌ 


: விசயநகர மன்னர்‌, அச்சுதைய தேவ மகாராயர்‌, சகாப்தம்‌ 


7402, சாருவரி, தை மீ 5, பொ.ஆ. 1580 


: பிச்ச நயினார்‌ கோயில்‌ தானத்தார்‌ பெருநகரைச்‌ சேர்ந்த 


இலரிடம்‌ ௧80 பணம்‌ பெற்றுக்‌ கொண்டு நயினார்‌ சந்நிதி, 
வயிரவன்‌ சன்னிதிகளில்‌ பகல்‌ விளக்கு இட்டமை. ஹசுநு 
348/1923 


. ஸ்வஸ்தி ஸ்ரிமழ்‌ மகாமண்டலேச்வர அச்சுதைய தேவ 


மகாராயர்‌ பிறிதிராச்சியம்‌ பண்ணி அருளா நின்ற சகாத்தம்‌ 
1469 ன்‌ மேல்‌ செல்லா நின்ற சாறுவரி வருஷம்‌ தை மீ 


. பெருநகர்‌ வளவந்த வேளார்‌ பகவர்‌ நயினார்‌ பிம நயினார்‌ 


உள்ளிட்டாறகு பிச்ச நயினார்‌ கோயில்‌ தானத்தாரோம்‌ 
கல்வெட்டி குடுத்தபடி இற்றை நா ளிவர்‌ கையில்‌ நாங்கள்‌ 
வாங்கின 50 இப்பணம்‌ 


. அன்பதுக்கும்‌ பலிசைக்குச்‌ சிலவாக நயினார்‌ சன்னிதியில்‌ 


பகல்‌ வி.க வயிரவன்‌ சன்னதி பகல்‌ வி க ஆக பகல்‌ 
விளக்கிரண்டும்‌ ஸந்த்‌3ராதிசத்த வரையும்‌ திருவிளக்கிட்டு 
வரக்‌ கடைவோமாகவும்‌ இப்படி ஸம்மதித்து கல்லு... 


. டி குடுத்தோம்‌ பிரம நயினார்‌ உள்ளிட்டாற்கு தானத்தாரோம்‌ 


இவை தில்லை கூத்த பட்டர்‌ எழுத்து இவை பன்‌ மாயேச்வர 
பட்டர்‌ எழுத்து இவை காக்குநாயக பச்சர்‌ எழுத்து 


ஆவணம்‌ 27, 2016 113 


26:16 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


: பிரமீசரமுடையார்‌ கோயில்‌, பெருநகர்‌ 

: விசயநகர மன்னர்‌, வீர (அரிய)ண்ணன்‌.- (இரண்டாம்‌ 
ஹரிஹரன்‌.;............... விருச்சிகம்‌, அபர பக்ஷம்‌, த்ரிதியை, 
திங்கட்கிழமை, புனர்பூசம்‌, 

: ஐயங்கொண்ட சோழமண்டலத்துக்‌ காலியூர்க்‌ கோட்டத்துப்‌ 
பாகூர்‌ நாட்டு உக்கலான விக்ரமாபரணச்‌ 
சதுர்வேதிமங்கலத்து மகாசபையார்‌ நடுவில்‌ மண்டலத்துப்‌ 
பெண்ணைக்கரை நாட்டுக்‌ கருமுப்பற்றைச்‌ சேர்ந்த 
தேவப்பெருமாளுக்கும்‌ இக்‌ குடியைச்‌ சேர்ந்த வேறு 
சிலருக்கும்‌ நில விலைப்‌ பிரமாணம்‌ பண்ணியமை. 
ARE 358/1923 

ஸ்வஸ்தி ஸ்ரீமந்‌ மஹாமண்டலீச்‌2வரந்‌ வீர இராய விபாடந்‌ 
பாஷைக்குத்‌ தப்புவ ராயர கண்‌.....கண்டன்‌ பூர்வ தகிண 
பச்சிம ஸமுத்ராதிபதி ஸ்ரீ வீர ண்ண உடையர்‌ ப்ரிதிவி 
ராஜ்யம்‌ பண்ணி ஸஅ௮௩ருளா நின்ற காலத்தில்‌ 

ஃஃச்சிக.. நாயற்று அபர பக்த்து த்ரிதியையும்‌ 
திங்கட்கிழமையும்‌ பெற்ற புணர்‌ பூசத்து நாள்‌ ஜயங்‌ 
கொண்டசோழ மண்டலத்துக்‌ காலியூர்க்‌ கோட்டத்துப்‌ 
பாகூர்‌ நாட்டு உக்கலான விக்ரமாபரணச்‌ சதுர்வேடித்து 
மங்கலத்து மஹாஸபையோம்‌ நடுவில்‌ மண்டலத்துப்‌ 
பெண்ணைக்கரை நாட்டுக்‌ கருமுப்பற்றுத்‌ 
தேவப்பெருமாள்‌ உள்ளிட்டார்க்கும்‌ இக்குடி ஆதித்த 
தேவற்கும்‌) அரசூருடையார்‌ தனில மாலையழகி யார்க்கும்‌ 
இக்குடி உலகர்‌ களப்பாள ராயற்கும்‌ இக்குடி ஆதித்த 
தேவற்கும்‌ இக்குடி தழுவக்‌ குழைந்தார்க்கும்‌ இக்குடி 
அஸழ கய பாதந்‌ தேவப்‌ பெருமாள்‌ உள்ளிட்டரஸர்க்‌ உகும்‌ 
இக்குடி பிறவி...ள்‌ மகன்‌ தேவப்‌ பெருமாள்‌ 
உள்ளிட்டார்க்கும்‌ இக்குடி பெருங்கப்‌ பிள்ளை அப்பய 
நாயன்‌ புதுக்குடையான்‌ ஸமுதலிப்‌ பிள்ளை 
இவர்களுக்கும்‌ 5 


- பிள்ளை இவர்களுக்கும்‌ உழுந்தல்‌ உடையார்‌ வெண்ணை 


வில்லவராயர்‌ கோபுரமுடையார்‌ பெருமாப்‌ பிள்ளை 
இவர்களுக்கும்‌ ஆலத்துருடையர்‌ இராயப்பர்‌ 
கன்ளையுடையார்‌ செல்லப்‌ பிள்ளை இவர்களுக்கும்‌ 


அவணம்‌ 27, ௨016 114 


36:17 


காலம்‌ 


செய்தி 


அரசூருடையர்‌ தேவப்‌ பெருமாள்‌ மகன்‌ அத்தர்‌ 
உள்ளிட்டார்க்கும்‌ இவ்வனைவர்க்கும்‌ உள்ள விலை 
ப்ரமாணம்‌ பண்ணி குடு 

வக்று தங்களுக்கு நாங்கள்‌ விற்கின்ற ௨... எங்கள்‌ 
வடபிடாகை இ....கப்பட்டு என்று பேருடை ஊருக்கு 
எல்லைஆவது ....க்கெல்லை அகரம்‌ பாகூர்‌ நின்றும்‌ 
ஏழாயிரச்சேரி ஏரிகரைக்கு ப்‌..9கறவதிக்கு மேற்கு 
தென்பார்க்கெல்லை அகரம்‌ பாகூர்‌ எல்லைக்கும்‌ காவ.. 


* பிரமீசுரமுடையார்‌ கோயில்‌, பெருநகர்‌ 


: விசயநகர மன்னர்‌, சதாசிவராயர்‌, சகாப்தம்‌ 1485, பிரபவ, 


சித்திரை மீ 19 


: பெருநகர்‌ இருமடைவிளாகம்‌ தானத்தாரும்‌ முப்பது வட்டத்‌ 


தானத்தாரும்‌ பெருநகர்‌ திருமடைவிளாகக்‌ 
கைக்கோளர்க்குத்‌ தங்கள்‌ நிலம்‌ உழுதல்‌ தொடர்பாகக்‌ 
கல்வெட்டிக்‌ கொடுத்தமை. ARE 346/1923 

சுபமஸ்து சுபஷ்த ஸ்ரீமன்‌ மகாமண்டலீச்சுர அரியராய 
விபாடன்‌ பாஷைக்குத்‌ தப்புவ ராயர கண்டன்‌ மூவராயர 
கண்டன்‌ கண்ட நாடு கொண்டு 

கொண்ட நாடு கொடாதான்‌ துலுக்க தள விபாடன்‌ துலுக்க 
மோகந்‌ தவித்தான்‌ எண்மண்டலமும்‌ திறைகொண்டருளிய 
ராசாதிராசன்‌ ராசபரமேசுர 

ன்‌ பூறூவ தெஷ்ஷண பச்சிம உத்தர சத்த சமுத்திராதிபதி கெச 
வேட்டை கண்டருளிய ஸ்ரீ வீரப்பிறதாபன்‌ ஸ்ரீ சதாசிவ தேவ 
மகராயர்‌ பிறிதிவி ராச்சிய 


4, ம்‌ பண்ணி அருளாநின்ற சகாற்தம்‌ 1485 ன்‌ மேல்‌ செல்லா நின்ற 


பிறபவ ஞு சித்திரை மீ 19 னால்‌ பெருநகர்‌ திருமடை 
விளாகம்‌ தானத்தார்‌ முப்பது வட்டத்‌ தா 

னத்தாரும்‌ மேற்படியூர்‌ திருமடை விளாகம்‌ கைக்கோள 
முதலிகளுக்கு சிலாசாசனம்‌ பண்ணிக்‌ குடுத்தபடி எங்கள்‌ 
கோயில்‌ கரை எட்டில்‌ ஒன்றும்‌ எங்கள்‌ எங்கள்‌ கழ்‌ பிடா 
உழுது அனுமன்‌ குண்டலம்‌ கவுண்டகள்‌ பற்ற மூன்றத்‌ 
தொன்று நீக்கி மற்ற பங்கு இரண்டு தானத்தார்‌ உழுது 
கொண்டு அமஞ்சி .... 


ஆவணம்‌ 27, 2016 115 


36:18 


காலம்‌ 


30:19 


காலம்‌ 


செய்தி 


ஆவணம்‌ 27, 2016 


: பிரமீசுரமுடையார்‌ கோயில்‌, பெருநகர்‌ 


: விசயநகர மன்னர்‌, கிருஷ்ண தேவ மகாராயர்‌, சகாப்தம்‌ 1446, 


யொ.ஆ.1524, தாரண வருஷம்‌, பூறுவ பக்ஷம்‌, திரயோதசி, 
சோம வாரம்‌, அனுஷம்‌ 


கல்வெட்டில்‌ செய்திப்‌ பகுதி காணப்படவில்லை. 


ARE 349/1923 


ஸ்வஸ்தி ஸ்ரீ மன்‌ மண்டலேசுர மீசுர கண்ட கட்டாரி சாளுவ 


அரியராய விபாடந்‌ பாஷைக்கு தப்புவ ராயர கண்டன்‌ 
துலுக்க தள விபாடன்‌ துலுக்க மோகந்‌ தவித்தான்‌ சத்த 
சமுத்திராதிபதி எம்மண்டலமு(ங்‌ கொ)ண்டருளிய 


. சிறி வீரப்‌ பிறதாபன்‌ கஷ்ணய தெய்வ மஹாராயர்‌ பிறிதிவி 


ரச்சியம்‌ பண்ணி அருளா நின்ற சகாற்த்தம்‌ 1446 ன்‌ மேல்‌ 
செல்லா நின்ற தாரண வருஷத்து பூறுவ பக்ஷத்து 
திறியோதசியும்‌ சோம வாரமும்‌ பெற்ற அனுஷத்து நாள்‌ 
செயங்‌. 


? பிரமீகரமுடையார்‌ கோயில்‌, பெருநகர்‌ 


: விசயநகர மன்னர்‌, அரியண உடையார்‌, சகாப்தம்‌ 1204, 


யொ.ஆ.1882, துன்மதி, கும்ப ஞாயிறு, அபர பக்ஷம்‌,சனிக்‌ 
கதிழமை,திரயோத௫, உத்தராடம்‌ 


:உக்கலான விக்ரமாபரணச்‌ சதுர்வேதிமங்கலத்துச்‌ 


சபையாரில்‌ சிலர்‌ குமரன்‌ சாத்தன்‌ சேனாபதிப்‌ பிள்ளை... 
பல்லவராயனுக்கு நிலம்‌ விட்டுத்‌ திருவிட்டுக்‌ 
கொடுத்தமையும்‌ பிராமணர்‌ சிலருக்குச்‌ சல ஊர்கள்‌ 
விற்றமையும்‌. ARE 350/1923 


ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மஹாமண்டலீச்வரந்‌ அரிராய விபாடன்‌ 


பாஷைக்குத்‌ தப்புவ ராயர கண்டன்‌ மூவராயர கண்டன்‌ 
பூர்வ தக்ஷிண பச்சிம ஸமுத்திராதிபதி ஸ்ரீ வீர அரியண 
உடையார்‌....சியம்‌ பண்ணி யருளா நின்ற காலத்தில்‌ செல்லா 
நின்ற சகாத்தம்‌ ஆயிரத்து முன்னூற்றுல்‌ நாலின்மேல்‌ 
உத்தமான தும்மதி ஸம்வத்ஸரத்து கும்ப நாயற்று அபர 
பக்ஷத்து சனிக்கிழமையும்‌ த்ரயோதசியும்‌ பெற்ற உத்தராத்து 
நாள்‌ ஜயங்கொண்ட (சோழமண்ட)லத்து ஊற்றுக்‌ காட்டுக்‌ 


116 


கோட்டத்து தமனூர்‌ நாட்டு வேலூர்‌..... சோழநல்லூர்‌ 
குமரன்‌ சாத்தன்‌ 

2. சேனாபதிப்‌ பிள்ளை நாக ...ன்‌ பல்லவராயனுக்கு காலியூர்க்‌ 
கோட்டத்து பாகூர்‌ நாட்டு உக்கலான விக்ரமாபரணச்‌ 
சதுர்வேதி4மங்கலத்து ஸபைசீயாரில்‌ முட்டைப்புறத்து.... 
பிடாகை ஏழாயிரச்‌ சேரி திருப்புலித்‌ தாங்கலும்‌ உக்கலில்‌ 
சபையார்‌ பக்கலிலே மூன்றில்‌ இரண்டு இப்பிறமாணப்படி 
நான்‌ றமாணம்‌ பண்ணிக்‌ கொண்டு மூன்றில்‌ இரண்டு 
விற்றுத்‌ திருவிட்டுக்‌ குடுக்கையில்‌ இந்தப்‌ பிறமாணத்துக்கும்‌ 
இந்தத்‌ திருவீட்டுக்கும்‌ கல்லு வெட்டிக்‌ குடுத்த பரிசாவது 
இந்த அரியண உடையார்க்கு செல்லா நின்ற சகாப்தம்‌ 
ஆயிரத்து முன்னூற்‌.....ன்‌ மேல்‌ துன்மதி வருஷத்து கன்னி 

3. நாயற்று பூர்வ பக்ஷத்து.... வெள்ளிக்‌ கிழமை இ....தி நாள்‌ 
ஜயங்கொண்டசோழ மண்டலத்துக்‌ காலியூர்க்‌ கோட்டத்து 
(பா)கூர்‌ நாட்டு உக்கலான விக்ரமாபரணச்‌ சதுர்வேதி 
மங்கலத்து ஸபைசயோம்‌ காணி விலைப்ரமாணக்‌ கச்சாத்து 
இவ்வூர்‌ முட்டைப்புறத்து சீராம பட்டனுக்கு நாங்கள்‌ 
விற்கின்ற ஊர்கள்‌ ஆவது எங்கள்‌ வட பிடாகையில்‌ ஏழாயிரச்‌ 
சேரி திருப்புலித்‌ தாங்கல்‌ என்று பெயருடைய ஊர்களுக்கு 
ஈழ்பாற்கெல்லை சிற்றிலைப்‌ பாக்கம்‌ அரசாணி பா....?லக்கு 
மேற்கும்‌ தென்பாற்கெல்லை புன்னை எலக்கும்‌ அகரம்‌ 
பாகூர்‌ எல்லை மேல்பாற்கெல்லை பாகூர்‌ எல்லைக்கும்‌ 

4. இச்சிகைப்‌ பட்டு எல்லைக்கும்‌ ...... ம்‌ பாக்கத்து எல்லைக்கும்‌ 
பாதிரித்‌ தாங்கல்‌எல்லைக்கும்‌ கிழக்கும்‌ வடபாற்கெல்லை 
எங்கள்‌ செ...பட்டுப்படியே தெற்க்கும்‌ இந்த 
நான்கெல்லைக்கும்‌ உட்பட்ட ஊர்‌ இரண்டும்‌ நத்தமும்‌ 
நத்தக்‌ குறையும்‌ நஞ்சை நிலமும்‌ புஞ்சை நிலமும்‌ ஏரியும்‌ ஏரி 
வாய்‌ புறவடையும்‌ மற்றும்‌ உள்ள சகல ஸாமுதாயங்களும்‌ 
உடும்பு ஓடி ஆமை நகந்த இடம்‌ உட்பட மூன்றில்‌ ஒன்று 
நீக்கு மூன்றில்‌ இரண்டும்‌ இவனுக்கு விற்றுக்‌ குடுத்துக்‌ 
கொள்வதான எம்மில்‌ இசைந்த விலைப்‌ பொருள்‌ அன்றாடு 
வழங்கும்‌ வஸாசி படாத வராகன்‌ குளிகை 400 இப்பணம்‌ 
நானூறும்‌ விலைப்‌ பொருளறக்‌ கைக்கொண்டு 

ச. விற்று விலைப்பிறமாணம்‌ பண்ணிஸக்‌ குடுத்தோம்‌ 
முட்டைப்புறத்து சீராம பட்டனுக்கு உக்கல்‌ ஆன 
விக்ரமாபரணச்‌ சதுறுவேதி மங்கலத்து மஹாஸபைகீஓம்‌ 


ஆவணம்‌ 27, 2016 117 


இப்படி விற்றுக்‌ குடுத்த இந்த ஊர்களில்‌ பங்கு மூன்றில்‌ 
இரண்டுக்கும்‌ எப்பேற்ப்பட்ட கலனும்‌ இல்லை 
கலனுளவாய்த்‌ தோற்றுப்படில்‌ நாங்களே தீர்ந்து குடுக்க 
கடவோம்‌ ஆகவும்‌ இப்படி விற்றுக்‌ குடுத்த இந்த ஊர்‌ 8 ல்‌ 
பங்கு 8 ல்‌ 8 க்கும்‌ இதுவே ப்ரமாணம்‌ ஆவது 
ப்ரமாணத்துக்கு இது வல்லது வேறு பொருள்மாவறுதிப்‌ 
பொருட்‌ செல ஓலை காட்டு எனப்‌ பெறாதாகவும்‌. இப்படி 
விற்றுக்‌ குடுத்த இவன்‌ பங்கு 3ல்‌ 2 க்கு நீரும்‌ நீர்‌ போக்கும்‌ 
வழியும்‌ 
6. வழி போக்கும்‌ மரமும்‌ கணறும்‌ நான்‌ உடைய பரிசே 
உரித்தாவது ஸஆ-கவும்‌ இப்படி விற்றுக்‌ குடுத்த இவ்வூர்‌ 
இழடங்க மூன்றில்‌ இரண்டும்‌ இவனுக்கு விற்று ஒற்றி விக்ரய 
தாய தானங்களுக்கும்‌ உரித்தாவது ஆகவும்‌ இப்படி விற்றுக்‌ 
குடுத்த இந்த ப்ரமாணத்துக்கு ஓலைக்‌ குற்றம்‌ எழுத்துப்‌ பிழை 
வாசகப்‌ பழுது வாட்டேறு (ஒன்று சொல்லப்‌ பெறாது 
ஆகவும்‌ இருகால்‌ ஆவது முக்கால்‌ ஆவது இப்பணம்‌ 
நானூற்றுக்கும்‌ இந்த எழாயிர...ப்புலித்‌ தாங்கல்‌ ஊர்‌ 
இரண்டினால்‌ பங்கு மூன்றில்‌ இரண்டும்‌ விலைக்குற 
விற்றுப்‌ பொருளுறக்‌ கைக்கொண்டு விற்று விலைப்‌ 
ப்ரமா..... ண்ணிக்‌ குடுத்தோம்‌ மூட்டைப்புறத்து சீராம 
பட்டனுக்கு 
7. உக்கலான விக்கிரமாபரண சதுர்வேதி மங்கலத்து 
மஹாஸபைசஓம்‌ பணிக்க இந்த ப்ரமாணம்‌ எழுதினமைக்கு 
உக்கஸல்‌-9 உடையான்‌ கம்பாண்டை ஆனைமேலழகியான்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை ஓதுமுக்கில்‌ நாராயண பகீட்டன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை கண்டேற்று யக்‌8ஞ்நாராயண 
பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை முட்டைப்புறத்து மாதவ 
பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை முடும்பைத்‌ திருவரங்க 
நாராயண ப£ட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவைப்ரயாகை 
வீரநாராயண பகீட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
முட்டைப்புறத்து இளைய பிரான்‌ பகீட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை வரதராச பஃட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை ப்ரயாகை ஆண்ட பிரான்‌ 
. பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை வங்கிப்புறத்து 
இராமபிரான்‌ பசீட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
கோட்டுர்‌ அத்தாழ பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 


ஆவணம்‌ 27, ௨01௧ 118 


இவை வரதராச பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
கண்டேற்று கேசுவ பட்டன்‌ எழுத்து இந்த அரியண 
உடையார்க்கு துந்துமி வருஷம்‌ தை மாதம்‌ இருபத்து 
ஐஞ்சாந்‌ தியதி ஊற்றுக்‌ காட்டுக்‌ கோட்டத்துத்‌ தமனூர்‌ 
நாட்டு வேலூரான இராசேந்த்ர நல்லூர்க்கு மாஞ்சாத்தன்‌ 
சேனாபதிப்‌ பிள்ளை நாகதேவன்‌ பல்லவராயனுக்கு 
காலியூர்க்‌ கோட்டத்துப்‌ பாகூர்‌ நாட்டு உக்கலான 
விக்ரமா ப4ரணச்‌ சதுர்வேதி4 மங்கலத்து முட்டைப்புறத்துச்‌ 
சீராம பகட்டனேன்‌ காணி விலைப்ரமாண்‌ திரிவிட்டுக்‌ 
குடுத்த பரிசாவது நான்‌ உக்கல்‌ 

9. ஸபைசீயார்‌ பக்கல்‌ சமுகாயத்தில்‌ கொண்டுடையேனான 
வடபிடாகை ஏழாயிரச்‌ சேரியும்‌ திருப்புலித்‌ தாங்கலும்‌ ஆக 
இரண்டு இவவூரிரண்டிலும்‌ ஒதுமுக்கில்‌ நாராயணன்‌ 
பஃட்டன்‌ இந்தச்‌ சபையார்‌ பக்கல்‌ இதின்படி மூன்றில்‌ ஒன்று 
நீக்கு என்னுது ஆன பங்கு மூன்றில்‌ இரண்டுக்கும்‌ நான்‌ 
கொண்ட சாதனப்படி ப 400 இப்பணம்‌ நானூற்றுக்கும்‌ 
இற்றை நாள்‌ இவர்க்கு இவ்வூர்களில்‌ என்‌ பங்கு இருகூறும்‌ 
விலையாக விற்றுப்‌ பற்றின ப 500 இப்பணம்‌ அஞ்ஜூறும்‌ 
உக்கலில்‌ வரந்தருவான்‌ ஆயிரத்து இருநூற்றுத்‌ தட்டான்‌ 
மகன்‌ வடுகநாதன்‌ பார்வையாகப்‌ பற்றிக்கொண்டு காணி 
விலை ப்ரமாணம்‌ திருவிட்டுக்‌ குடுத்தேன்‌ நான்‌ திருவிட்டுக்‌ 
குடுத்த 

10. இதற்கு எப்பேஸற்‌ பெட்ட கலனும்‌ இல்லை 
கலனுள்ளதாகத்‌ தோற்றுப்படில்‌ யானே தீர்ந்து குடுக்கக்‌ 
கடவேன்‌ ஆகவும்‌ இச்சாதனப்படியே இவற்கும்‌ விற்று 
ஒற்றி பிரதிக்கிறைய தாய தானங்களுக்கும்‌ மற்றும்‌ 
எப்பேற்பட்ட ஸங்கரமங்களுக்கும்‌ உரித்து ஆவது ஆகவும்‌ 
இப்படி சம்மதித்து இ ப்ரமாணம்‌ திரிவிட்டுக்‌ குடுத்தேன்‌ 
ஊற்றுக்‌ காட்டுக்‌ கோட்டத்துத்‌ தனூர்‌ நாட்‌ ஸடும உக்கலான 
இராசேந்திர சோழ நல்லூர்க்கு மாஞ்சாத்தன்‌ சேனாவதிப்‌ 
பிள்ளை நாகதேவன்‌ பல்லவராயரறநுக்கு காலியூர்க்‌ 
கோட்டத்து பாகூர்‌ நாட்டு உக்கலான விக்ரமா ப4ரணச்‌ 
சதுர்வேதி3 மங்கலத்து முட்டைப்புறத்துச்‌ சீராம 
பஃட்டனேன்‌ இப்படிக்கு இவை முட்டைப்புறத்துச்‌ சீராம 
பகீட்டன்‌ எழுத்து 


ஆவணம்‌ 27, 2016 119 


11. இப்படி அஸறி-5வேன்‌ ஒதுமுக்கில்‌ நாராயண பகஃட்டனேன்‌ 
இப்படி இவை முட்டைப்புறத்து இராமபிரான்‌ பட்டன்‌ 
எழுத்து நாகதேவன்‌ பல்லவநராயர்க்கு இ ப்ரமாணஞ்‌ 
சம்மதித்து அருவிச்‌ செயற்படிக்கு திரிவிட்டுக்‌ குடுத்தமைக்கு 
உக்கலுடையான்‌ மகாசனப்‌ பிரியன்‌ வாழவந்தான்‌ எழுத்து 
இப்படி அறிவேன்‌ செட்டி தொண்டகநானேன்‌ இப்படி 
அறிவே. பெருந்தானத்தாரில்‌ தில்லைக்‌ கூத்த பட்டனேன்‌ 
இப்படி அறிவேன்‌ பெருநகர்‌ காக்குநாயக பட்டனேன்‌ 
மாதவ பகீட்டனேன்‌ இப்படி அறிவேன்‌ ....ண்‌ பட்டனேன்‌ 
இப்படி அறிவேன்‌ பற்பநாத பட்டனேன்‌ இப்படி அறிவேன்‌ 
ப்ரயாகை....வராயர்க்கு காலியூர்க்‌ கோட்டத்து பாகூர்‌ 
நாட்டு உக்கலான விக்ரமா பய்ரணச்‌ சதுர்வேதி மங்கலத்து 
முட்டைப்புறத்துச்‌ சீராம பகீட்டனேன்‌ இப்படிக்கு இவை 
முட்டைப்புறத்துச்‌ சீராம 

12. கண்டேற்றுக்‌ கேசுவ பட்டனேன்‌ இத்திருவிட்டின்படி பணம்‌ 
அஞ்னூறும்‌ பாத்துக்‌ குடுத்தமைக்கு உக்கல்‌ ஆயிரத்து 
இருநூற்றுத்‌ தட்டான்‌ மகன்‌ வடுகநாதன்‌ எழுத்து இப்படி 
அறிவேன்‌ விக்கிரம சோழபுரத்து ..... க்கமுடையான்‌ அக்க 
நரயனேன்‌ இப்படி அறிவேன்‌ மயிபாலனேன்‌ இப்படி 
அறிவேன்‌ செட்டி தொண்டகநானேன்‌ இப்படி அறிவே 
க பெருநகரில்‌ தானத்தாரில்‌ பன்மாஹேச்‌2வர பசீட்டனேன்‌ 
இப்படி அறிவேன்‌ பெருநகரில்‌ ..... இல்லைக்‌ கூத்த 
பட்டனேன்‌ இப்படி அறிவேன்‌ பெருநகர்‌ காக்குநாய 
பட்டனேன்‌ இப்படி அறிவேன்‌ விகீரமசோழபுரத்துப்‌ பானூர்‌ 
கிழவன்‌ ஓதுவித்தானேன்‌ இப்படி அறிவேன்‌ பெருநகர்‌ 
கொஞ்ஞை வாணாதிராயனேன்‌ 

18. இப்படி அறிவேன்‌ பெருநகர்‌ நல்ல . ழகிய நாயன்‌ 
காலிங்கராயனேன்‌ இப்படி அறிவேன்‌ குறைக்கொட்டுழான்‌ 
பிரமண்டை தொண்டைமானேன்‌ இப்பிறமாணமுத்‌ 
திரிவிடும்‌ உக்கலில்‌ முட்டைப்புறத்துச்‌ ரோம பட்டர்‌ அருளிச்‌ 
செயற்படிக்குக்‌ காஞ்சிபுரத்தில்‌ திருப்பணி ஆசாரி 
பெருங்காண்டைப்‌ பல்லவராய ஆசாரி எழுத்து ௨ 
நமஸ்ஸிவாய ௨ 

14. இப்படி அறிவேன்‌ வயலை ஆற்றூர்‌ மங்கலமுடையான்‌ 
தயினானேன்‌ இப்படி அறிவேந்‌ சேற்றூருடையாந்‌.. 


ஆவணம்‌ 27, 2016 120 


36:20 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


ஆவணம்‌ 


: பிரமீசுரமுடையார்‌ கோயில்‌, பெருநகர்‌ கருவறை வடக்கு - 


மேற்கு அதிட்டானம்‌, அர்த்த மண்டபம்‌ 


: இரண்டாம்‌ இராசராசன்‌,25, பொ.ஆ.1777 


உக்கலான விக்ரமா பரணச்‌ சதுர்வேதிமங்கலத்து 
மகாசபையார்‌ மாகறல்‌ போயந்‌ பெருங்கந்‌ தேவப்‌ 
பெருமாளுக்கு நிலம்‌ விற்றுக்‌ கொடுத்தமை. ARE 351/1923 
ஸ்வஸ்தி ஸ்ரீ திருவாய்க்கேழ்வி முன்னாகத்‌ 
திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு 25 
வது கும்ப நாயற்று அபர பக்ஷத்து த்ருதியையும்‌ 
வியாழக்கிழமையும்‌ பெற்ற உத்திரத்து நாள்‌ ஜயங்கொண்ட 
சோழ மண்டலத்து காலியூர்க்‌ கோட்டத்துப்‌ பாகூர்‌ நாட்டு 
உக்கலான விக்கிரமாபரணச்‌ சதுர்வேதிமங்கலத்து 
மஹாஸபைசீயோம்‌ இம்மண்டலத்து எயிற்‌ கோட்டத்து 
மாகறல்‌ நாட்டு மாகறல்‌ பட்டியா போயந்‌ பெருங்கந்‌ 
தேவப்‌ பெருமாளுக்கு நாங்கள்‌ எங்கள்‌ கீழ்‌ பிடாகையில்‌ 
விற்றுக்‌ குடுத்த மதகன்‌ மேட்டுக்கு எங்கள்‌ எழுத்திட்ட 
ப்ரமாணப்படியே கல்லு வெட்டுவித்துக்‌ குடுத்த பரிசாவது 
இத்தேவர்க்கு இவ்வாண்டைக்கு மகர நாயற்று அபர 
பக்ஷத்து த8ச2மியும்‌ வியாழக்‌ கி 

முமையும்‌ பெற்ற மூலத்து நாள்‌ ஜயங்கொண்டசோழ 
மண்டலத்துகாலியூர்க்‌ கோட்டத்துப்‌ பாகூர்‌ நாட்டு 
உக்கலான விக்கிராமபரணச்‌ சதுர்வேதி மங்கலத்து 
மஹாஸபைசீயோம்‌ ஊர்‌ விலை ப்ரமாணக்‌ கை எழுத்து 
இம்மண்டலத்து எயிற்‌ கோட்டத்து மாகறல்‌ நாட்டு மாகறல்‌ 
பட்டியா போயன்‌ பெருங்கந்‌ தேவப்‌ பெருமாளுக்கு நாங்கள்‌ 
விற்கின்ற ஊராவது எங்கள்‌ ஊர்‌ ழ்‌ பிடாகையில்‌ மதகன்‌ 
மேடென்று பேருடைய ஊர்க்கு ழ்பாற்கெல்லை மாத்தூர்‌ 
பூசந்தை உள்ளிட்டார்‌ எங்கள்‌ பக்கல்‌ கொண்டுடைய வீரணக்‌ 
குறிச்சி எல்லைக்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை 
செய்யாறுபாதி உட்பட வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை 
விழால்வாய்‌ எல்லைக்கும்‌ சிறுநல்லூர்‌ எல்னலக்குக்‌ 
இழக்கும்‌ வடபாற்கெல்லை சோமன்‌ வாய்‌ 

எல்லைக்கும்‌ சன்னை விளாகம்‌ ஸஎூல்லைக்கும்‌ பதிடிக்கும்‌ 
தெற்கும்‌ இந்னாற்பாற்கெல்லை ஊரு நடுவுபட்ட 


27, 2016 121 


நீர்நிலமுங்‌ கொல்லை நிலமும்‌ ஊர்‌ நத்தமு மனையு மனைப்‌ 
படப்பையு மேல்‌ நோக்கின மரமுங்‌ கீழ்‌ ணோக்கெ 
கிணறும்‌ நீரும்‌ நீர்‌ பாய்ச்சலுந்‌ நீர்‌ போக்கும்‌ வழியும்‌ வழி 
போக்கும்‌ குளமுங்‌ கஸரைூயும்‌ ஆற்றுக்‌ காலில்‌ அஞ்சிட்டு 
இருகூறும்‌ ....க்கால்‌ ஆடிப்‌ பாயுமிடத்து எங்கள்‌ ஊருக்குப்‌ 
பாயும்‌ தலைப்பேழை வாய்ஸக்‌ கால்‌ ஆற்றில்‌ திறந்த முகம்‌ 
புக்கு கிழக்கு ஆடுகரால்‌ தோண்டி நீர்‌ பாய்ச்சக்‌ கடவதாகவும்‌ 
எங்கள்‌ உள்ளூர்‌ ஏரியில்‌ நீர்‌ பண்டாடு பழநடை 
பாயக்கடவதாகவும்‌. இப்படிக்கு யாங்களுடைய பரிசே 
உரித்தாவதாகவும்‌ நாங்கள்‌ இவ்வூர்‌ விற்றுக்‌ குடுத்துக்‌ 
கொள்வதான எம்மிலிசைந்த விலைப்பொருள்‌ அன்றாடு 
நன்றான கண்டன்‌ கோபால 
4. ன்‌ புதுமாடை 180 இம்மாடை நூற்று எண்பதும்‌ 
ஆஸவணக்களரியே கிழிகைச்‌ செலவறக்‌ காட்டேற்றிக்‌ 
கைக்கொண்டு விற்று விலை ப்ரமாணம்‌ பண்ணிக்‌ 
குடுத்தோ மாகறல்‌ பட்டியா போயன்‌ பெருங்கத்‌ தேவப்‌ 
பெருமாளுக்கு உக்கலான விக்கிரமா பரணச்‌ 
சதுர்வேதிமங்கலத்து மஹாஸபைசயோம்‌ இப்படி இவர்க்கு 
விற்றுக்‌ குடுத்த இவூர்க்கு எப்பே பட்ட கலனு மில்லை 
கலனுளவாய்த்‌ தோற்றில்‌ நாங்களே தீர்ந்து குடுக்கக்‌ 
கடவோமாகவும்‌ இதுக்கு இதுவே விலையாவதாகவும்‌ 
இவ்வூர்‌ இவர்க்கு விற்றொற்றி ப்ரதிக்‌ கரிய தாய 
தானங்களுக்கு உரித்தாவதாகவும்‌ இப்படி சம்மதித்து விற்று 
விலை ப்ரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தோ மாகறல்‌ பட்டியா 
போயந்‌ பெருங்கந்‌ தேவப்‌ யெருமாளுக்கு உக்கலான 
விக்கிரமா 
பரணச்‌ சதுர்வேதி மங்கலத்து மஹாஸபைசீயோம்‌ 
மஹாஸபைசீயார்‌ பணிக்க எழுதினேன்‌ இவ்வூர்‌ 
மத்யேஸ்தன்‌ போற்றிக்குடி உக்கலுடையான்‌ சூரிய தேவன்‌ 
மகன்‌ ...றமுடையானேன்‌ இவை என்‌ எழுத்து இப்படிக்கு 
ப்ரயாகை வெண்ணைக்‌ கூத்த பசட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை கோட்டூர்‌ போக வில்லி பஃட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை ப்ரயாகை வரதராச பாட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை கண்டேற்றுக்‌ கோலவராக பட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை ப்ரயாகைத்‌ திருவேங்கட பகீட்டன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை மொட்டைப்‌ புறத்து 


அஆவணம்‌ 27, 2016 122 


நந்தகோபால பகீட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
மொட்டைப்புறத்து வெண்மைக்‌ கூத்த பசட்டனே எழுத்து 
இப்படிக்கு இவை மொட்டைப்புறத்து இரா 

6. ம பிரான்‌ பக்ட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை ப்ரயாகை 
கேசவ பகீட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை ப்ரயாகை 
இளைய கேசவ பகீட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
கிராஞ்ச இராமபிரான்‌ பஃ£ட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
கோட்டுூர்க்‌ கருமாணிக்க பசட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை ப்ரயாகை நாராயண பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை ப்ரயாகை ....பகீட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
கண்டேற்று இப....ன்‌ பகீட்டன்‌ இப்படிக்கு இவை ப்ரயாகை 
வெண்ணைக்‌ கூத்த பகீட்டன்‌ மகந்‌ திருவாய்க்குல பகீட்டன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை முடும்யை அருளாள பக்ட்டன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை பாடகத்து வரதராஜ பட்டன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை பங்கனூர்‌ ஸ்ரீ க்ருஷ்ண பஃட்டன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை ப்ரயாகை சீராம பகீட்டன்‌ மகன்‌ 
சிங்கப்‌ பிரான்‌ பகீட்டன்‌ எழுத்து 

7. இப்படிக்கு இவை மொட்டைப்புறத்து சிங்கப்‌ பிரான்‌ 
பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை மொட்டைப்புறத்து ஸ்ரீ 
க்ருஷ்ண பஃட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை செருப்பள்ளி 
வெண்ணெய்‌ பகீட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
மொட்டைப்புறத்து சிங்கப்‌ பிரான்‌ பகீட்டன்‌ மகன்‌ அத்தாம 
பதீட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை மொட்டைப்புறத்து 
னந்த கோபன்‌ பகீட்டன்‌ மகன்‌ அத்தாம பகீட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை கண்டேற்று எக்ஞ புருஷ பசீட்டன்‌ 
மகன்‌ ஸ்ரீ க்ருஷ்ண பக்ட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
கண்டேற்று எக்ஞ புருஷ ப£ட்டன்‌ மகன்‌ மாதவ பஃட்டனுக்கு 
மவத்‌ தம்பி வரந்தருவானுக்கும்‌ இவை மாதேவ பசீட்டன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை ப்ரயாகை ஸ்ரீக்ருஷ்ண பட்டன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை கண்டேற்று எஜ்ஞ புருஷ 
பதட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை ஒதிமுத்தி நாராயண 
பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 

8. கொட்டு இராமபிரான்‌ பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
ப்ரயாகை ரோம பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
கண்டேற்று எஜ்ஞ புருஷ பட்டன்‌ மகன்‌ சிங்கப்‌ பிரான்‌ 
(ப)ட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை முடும்பை மதுரை 


ஆவணம்‌ 27, 2016 123 


அலங்கார பட்டனுக்கு இவன்‌ மருமகன்‌ அதிமுக்தி 
நாராயண பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை ப்ரயாகை 
அனந்தநாராயண பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு ....படிக்கு 
இவை மாப கத்து மூத்த உலோக சாக்ஷி பட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை கோட்டுர்‌ தேர்‌ பொலிய நின்றான்‌ 
பட்டனுக்கு இவன்‌ மகன்‌ பின்போன வில்லி பசீட்டன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை அரணைப்புறத்து ஸ்ரீக்ருஷ்ண 
பட்டன்‌ மகன்‌ கேசவ சன்மன்‌ எழுத்து - இப்படிக்கு இவை 
கண்டேற்று வீரநாராயண பாட்டன்‌ ஸயிஞ்ஜைக்கு இவை 
பள்ளி கொண்டான்‌ பட்டன்‌ மகன்‌ வெண்ணைக்‌ கூத்த பசட்‌ 
9. டன்‌ எழுத்துஇப்படிக்கு இவை அரணைப்‌ புறத்து 
வெண்ணைக்‌ கூத்த ஸபட்டன்‌ ஸயிஞ்ஜைக்கு இவை 
ப்ரயாகை நாராயண ப£ட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
ப்ரயாகை ..... நா..... பால பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை முடும்பை கேசவ பட்டன்‌ எழுத்துஇப்படிக்கு இவை 
கண்சேற்று பள்ளி கொண்டான்‌ பட்டனுக்கு மகனுக்கும்‌ 
இவ மகன்‌ வெண்ணைக்‌ கூத்த பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
ட்ட படிக்‌? இவை கண்சேற்று கோலவராக பட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை ப்ரயாகை எஜ்ஞாத்ம பகஃ்ட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை முடும்பை தாமோதர பஃ்ட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை மொட்டைப்புறத்து ஸ்ரீ க்ருஷ்ண 
பகீட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை ப்ரயாகை முத்த 
நாராயண பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
மொட்டைப்புறத்து ஸ்ரீக்ருஷ்ண பட்டன்‌ மகன்‌ அத்தாம 
பகீட்டன்‌ 
10. எழுத்து இப்படிக்கு இவை ப்ரயாகை சீராம பஃட்டன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை ப்ரயாகை வெண்ணைக்‌ கூத்த 
பட்டன்‌ மகன்‌ அருளாள பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
வட ள்ளி நாராயண பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
கேசவ பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை கண்‌....கேசவ 
பட்டன்‌ எழுத்துஇப்படிக்கு இவை பங்கநார்‌ எஜ்ஞமுத்தி 
பட்டனுக்கும்‌ எநக்கும்‌ வெந்தம.....று மாதவ பட்டன்‌ 
எழுத்துஇப்படிக்கு இவை ஐயக்கி கேசவ பட்டன்‌ எழு(த்து 
ப்படிக்கு இவை ப்ரயாகை மதிசூதநப்‌ பஸட்ட ன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை காரம்பிச்‌ செட்டு அருளாள 
பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை பாடகத்து உலோக 
ஸாக்ஷி பசட்டன்‌ எழுத்து இப்படிக்‌ 


ஆவணம்‌ 27, 2016 124 


11. கு இவை பாடகத்து உலோக ஸாக்ஷி பக்ட்டன்‌ மகன்‌ 
அருளாள பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை கண்டேற்று 
ஸ்ரீ வாஸுதேவன்‌ ஸையிஞ்ஜைக்கு இவை ப்ரயாகை 
வரதராஜ பகீட்டன்‌ எழுத்து .... இவை முடும்பை கேச2வ 
பக்ட்டனுக்கும்‌ ....ந்‌ தம்பி அத்தாம ஸத்மனுக்கு....நாராயண 
பக்ச்சன்‌ எழுத்து இப்படிக்கு இவை.....டைப்புறத்து (வாமந) 
பதீட்டன்‌ (எழுத்து இப்படிக்கு இவை திருவாய்க்குல 
பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை சீராம பட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை பரான்தூர்‌ அருளாள ப£ட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை கண்டேற்று வரதராச ஸன்மனும்‌ இவன்‌ 
தம்பி 

12. இப்படிக்கு இவை ப்ரயாகை அத்தாம பட்டனுக்கு இவந்‌ 
தமையன்‌ கேச2வ பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
முடும்பை கேசவ பட்டன்‌ மகன்முத்த நாராயண பட்டன்‌ 
எழுத்து ஸஇப்படி க்கு ..... வரதராஜ பட்டன்‌ இப்படிக்கு 
இவை ப்ரயாகை தாமோ.....க்கு ..... பட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை ஐய்யக்கி .... இளைய கேச2வ பட்டன்‌ 
எழுத்து இப்படிக்கு இவை ப்ரயாகை இராம பிரான்‌ 
பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை ப்ரயாகை மகிழலங்கார 
தா3ஸன்‌ மக்க தெய்வ வடமலை...ன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை மொட்டைப்புறத்து திருவேங்கட பட்ட... 

13. இவை முடும்பைக்‌ கோவிந்த பாட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை ப்ரயாகை கோவிந்த பட்டன்‌ மகன்‌ விஷ்ணுதேவ 
ப4ட்டன்‌ எழுத்துஇப்படிக்கு இவை உக்கலாழ்வார்‌ ஸ்ரீ 
நாரஸிம்ஹ பகீட்டர்‌ மகன்‌ வரதராச பட்டன்‌.....இப்படிக்கு 
இவை ப்ரயாகை அருளாள பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை இராயூர்‌ தாமோதர பஃ£ட்டன்‌ எழுத்து இப்பசிக்கு 
இவை கண்டேற்று ஆளவந்தான்‌ பட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை ப்ரயாகை திருவேங்கட பகீட்டன்‌ மகன்‌ 
கோவிந்த பகீட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை ப்ரயாகை 
திருவேங்கட பக்ட்டன்‌ மகன்‌ சிங்கப்பிரான்‌ பகச்ட்டன்‌ 
ஸயிஞ்ஜைக்கும்‌ எனக்கும்‌ இவை இராயூர்‌ தாமோதர 
பசீட்டன்‌ மகன்‌ கண்ணாள பக்ட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை 

14. வெல்வெட்டி நாராயண பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை ப்ரயாகை தேவராஜ பட்டன்‌ எழுத்து இப்படி 


சூவணாம்‌ 27, 2016 125 


15. 


16. 


நன்றி: 


அறிவேன்‌ உக்கல்‌ ச2வப்‌3ராஹ்மணன்‌ குறிக்கும்‌ பிரான்‌ 
பட்டன்‌ எழுத்து(சுவருக்குள்‌). பட்டன்‌ எழுத்து 
(சதைந்துள்ளது) பட்டன்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ 
உக்கல்‌ சிரவன்‌ கழலாந்‌ விக..... (சுவருக்குள்‌) பெருநகர்‌ 
சி2வப்‌3ராஹ்மணன்‌ நாற்பத்தெண்ணாயிர பகீட்டன்‌ எழுத்து 
இப்படி அறிவேன்‌ பெருநகர்‌ சிற்றாமூருடையான்‌ ஐநநாத 
மூவேந்த வே.... எழுத்து இப்படி அறிவேன்‌ ஆக்கூர்‌ 
ஆரியம்பாக்‌ கிழாந்‌ தேவன்‌ ஆட்கொண்டான்‌ எழுத்து 
இப்படி அறிவேன்‌ மாத்தூர்‌....சந்தை தேவன்‌ 
பிரமீசீவரமுடையான்‌ எழுத்து 

இப்படி அறிவேன்‌ மாத்தூர்‌ ஊருடையாந்‌ இரு 
அகத்தீசவரமுடையான்‌ இருளணிக்‌ கி(ழா)ன்‌ எழுத்து 
இப்படி அறிவேன்‌ மாவண்டுர்‌ வாளுவன்‌ தமிழதரையன்‌ 
எழுத்து இப்படி (சுவருக்குள்‌] லி சோழமூவேந்த வேளான்‌ 
எழுத்து இப்படி அறிவேன்‌ மெ...(சுவருக்குள்‌) ப்படி 
அறிவேன்‌ குண்டியாற்றுத்‌ தண்டலத்து மத்தி அ.முடையான்‌ 
அருளாளன்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ ஆறைப்பாக்கத்து 
ஆறப்பா....ழாந்‌ தீபத்தரையன்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ 
ஆற்பாக்கத்து பாட காழான்‌ விஸ்வன்‌ விழுப்பரையன்‌ 
எழுத்து இப்படி அறிவேன்‌ வயலை ஆற்றூர்‌ 
நிலமங்கலமுடையாந்‌ தருவையாறுடையான்‌ காப்பன்‌ 
எழுத்து இப்படிக்கு உக்கலாந விக்கிராமபரணச்‌ 
சதுர்வேதிமங்க 

லத்து மஹாஸபையயார்‌ பணிக்க இக்கோயிலில்‌ எழுத்து! 
வெட்டிக்‌ குடுத்தேன்‌ குன்றப்‌ பெருமாளான 
பொருளாசாரியநேந்‌ இவை என்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ 
பெருநகர்‌ நியமங்‌ கிழான்‌ பெருநகர்‌ நாட்டு வேளான்‌ எழுத்து 
இக்கல்வெட்டுகள்‌ படியெடுத்துப்‌ பதிப்பிக்கும்‌ பணியில்‌ 
உதவிய திரு.பாபு (௪) இராமசாமி மற்றும்‌ நினைவில்‌ 
வாழும்‌ கோ.இரவீந்திரன்‌ ஆகியோர்‌ நன்றிக்குறியோர்‌. 


ஆவணம்‌ 27, ஐ016 126 


காலம்‌ 


fa 


டே த்‌ 15 


572. அனகமணீஸ்வரர்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 


இர.செயராமன்‌ 


: வட்டம்‌, சிவகங்கை மாவட்டம்‌, அளகாபுரி, மே கோயில்‌ 


மகாமண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌ 


: வீரபாண்டிய தேவர்‌ 


:உலகுடையபெருமாள்‌ வீரபாண்டிய தேவர்‌ பெயரால்‌ 


தானக்கொடை 


ஸ்வஸ்தி ஸ்ரீ உலகுடை 

ய பெருமாள்‌ வீரபா 

ண்டிய தேவர்‌ திருநாம 

த்தாலே முனிவறியாத 

பெருமாள்‌ ஸதிருமடைவிளாகம்‌ 
நே கோயில்‌ நந்தி மண்டபம்‌ பீடம்‌ 

18ஆம்‌ நூற்றாண்டு 

ஈசான மாமுனி அவர்களும்‌ ஆகமச்‌ சிவப்பிரகாச 
பண்டாரம்‌ அவர்களும்‌ நந்தி மண்டபத்தை எடுப்பித்தாகக்‌ 
கூறுகிறது. 


ஈசான மாமுனி 
சதா சேர்வை 

ஆகமச்‌ சிவப்பி 
றகாச பண்டார 


பிறதிஷ்டை 


ஆவணம்‌ 27, 2016 127 


88. சிக்காடு திருவகத்தீசுவரர்‌ கோயில்‌ கல்்‌வவட்டுகள்‌ 


சி. வீரராகவன்‌, மங்கையர்க்கரசி, விழுப்புரம்‌. 

8:1. 
இடம்‌ :விழுப்புரம்‌ மாவட்டம்‌, உளுந்தூர்பேட்டை வட்டம்‌, 

சிக்காடு. திருவகத்தீசுவரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபம்‌ 

கிழக்குச்‌ சுவர்‌. 
காலம்‌ : கிருஷ்ண தேவ மஹாதேவர்‌, பொ.ஆ.1512, சகம்‌ 7434. 
செய்தி : நன்செய்‌, புன்செய்‌, பொட்டைப்புஞ்சை ஆகிய நிலங்களில்‌ 
வரகு, கேழ்வரகு, கொள்ளுபயிறு, தணப்பு போன்ற 
பயிர்கள்‌ செய்தனர்‌ எனக்கூறுகிறது. கடமை, காணிக்கை 
மற்றும்‌ எப்பேற்பட்ட சகல உபாதிகளும்‌ உள்பட்ட வரிகளும்‌ 
வசூலிக்கப்பட்டதைக்‌ கூறுகிறது. 
ஸ்வஸ்தி ஸ்ரீமன்‌ கருஷ்ணராய மஹாதேவற்கு செல்‌- 
லாநின்ற சகாப்தம்‌ 1434 இதன்‌ 
மேல்‌ செல்லாநின்ற ஆங்கிர வருஷம்‌ ஆடி 
ணீ மது கோநேரிவப்பா பிள்ளை காரிய 
துக்கு கடவார்‌ அப்பன்‌ சிக்காட்டு பாடிபிடாகை பாறு 
நாட்டவற்கு அடை மலைக்கு கல்வெட்டிக்குடுத்தபடி 
உங்கள்‌ பாறு குடியில்‌ பாழ்‌ அகையில்‌ கடமை 
காணிக்கை மற்றும்‌ எப்பேற்பட்ட சகல (௨)பாதிகளு- 
ம்‌ உள்பட குளத்து பாசனத்து ... ... நவிரைக்கு பா- 
ய சேர்வைக்கு ... ...... ..... தன்‌ 
செய்‌ நிலம்‌ வரகு கேழ்வரகு பொட்டை 
புன்செய்‌ வரகு கேழ்வரகு 


ஓஉ.ஐ33 ஐ ஐஐ ஜே 02 வ 


ன 
BES 


கி கொள்ளு பயிறு 
தணயுக்கு ... ... ஆக இருக்கிறையத்திலே டெ 
காள்ள கடவோமாகவும்‌ பிறத்‌ ...மதகு 


நவை ம்‌ 
ஈட 


he 
a 


முக்கால்‌ கொள்ளகடவோம்‌ ஆக அவினம்மதியார்க்கு ..யி 
அப்பா பிள்ளை 


hl 
இ 


மாக(த்‌)து அணையே தப்ப...டுவர்‌ அல்ல பயிர்‌ செய்து 
சுகத்திலே இருக்க 


ஆவணம்‌ 27, 2016 128 


28: 2 


காலம்‌ 


செய்தி : 


ஆவணம்‌ 


: மேலது கோயில்‌ கருவறை குமுதம்‌, உபபீடம்‌. 
: விசய நகரர்‌; தேவராய மஹாராயன்‌. பொ.ஆ.1444. 


தேவராய மஹாராயன்‌ காலத்தில்‌ சிக்காடு 
இருஅகத்தீஸ்வரர்க்கு குறுக்கைக்‌ கூற்றம்‌ சிக்காடு பற்றான 
குளத்தூரார்‌ சூல வரி பொன்னும்‌ கொடுத்து வாங்கப்பட்ட 
நிலத்திலிருந்து வரும்‌ வருவாய்களும்‌ பல்வேறு ஆயங்கள்‌, 
கடமை, செல்வரிகள்‌ கொண்டு பூசை திருப்பணிகளைச்‌ 
சந்திராதித்தவரை செய்து வர வேண்டும்‌ என்று கல்வெட்டு 
கூறுகிறது. 

ஸ்வஸ்திஸ்ரீ மன்மஹா மண்டலேசுர அரிய விபாடன்‌ 
பாஷைக்கு தப்புவராய கண்டன்‌ மூவர்‌ இராயர்‌ கண்ட நாடு 
கொண்டு கொண்ட நாடு குடாதான்‌ கெஜவேட்டை 
கண்டருளிய தேவராய மகாராயன்‌ பிறதிவி இராசியம்‌ 
பண்ணி 

அருளா நின்ற இராஷித வருஷம்‌ ஆடி மாஸம்‌ ஸ்ரீமந்‌ 
மகாபிறதான்னி அண்ண(ம) புயங்கன்‌ சிக்காடு நயினார்‌ 
இருவகத்தசுவா முடைய நாயனார்‌ கோயில்‌ தானத்தார்க்கு 
குடுத்த ஸ்தல்‌ வரப்பட்டையம்‌ துங்க... ... ... 

த சூலவரி தை... ... காசு தேவதானம்‌ மாகச்‌... வல 
வ வ ட குறுக்கைக்‌ கூற்றம்‌ சிக்காடு பற்று குளத்தூர்‌ 
ஊர்‌ ஒன்றுக்கு ... ... பொன்‌ பத்து இவ்வூர்‌ 

ஒன்றுக்கு நிலம்‌ மா... ... ... இந்த பொன்‌ பத்துக்கும்‌ இவ்வூர்‌ 
நான்கு எல்லைக்கு உட்பட்ட நன்செய்‌ புன்செய்‌ பயிர்‌... 
விலை... ... வாசல்‌ பணம்‌ வாசல்‌ வரி... ஏரிமீன்‌ வெட்டி 
வரி செக்கு கடமை தறிக்கடமை மாவடை மரவ 

டை ஒழுக்கு நீர்பாட்டம்‌ கபிலாயம்‌ திரிகை ஆயம்‌ கருவிய 
பணம்‌ ஆக மக்கள்‌ பேர்கடமை ஆடி காத்திகைப்பச்சை 
மற்றும்‌ எப்பேற்பட்ட சில்வரிகளும்‌ உட்பட்ட ஆயம்‌ 
இடைத்துறை வழிநடை கூலை ஆரிக்க மருங்கல்‌ ஆக தாம்‌ 
வேண்டும்‌ கு- 

டி ஏற்றி தர வேண்டும்‌ பயிர்‌ செய்து சூலவரி பத்து பொன்னும்‌ 
வருஷம்‌ தோறும்‌ மாஸ விழுக்காட்டில்லே செலுத்தி 
இலாபம்‌ உள்ளது. பூசை திருப்பணி நடத்தி 
சந்திராதித்தவரையும்‌ அனுபவித்து கொள்ளவும்‌ தானம்‌ எம்‌ 


27, 2016 129 


38:3 


இடம்‌ 


காலம்‌ 


செய்த 


உ. ஐ ஐ MR 


36:4 


காலம்‌ 


1 


ஆவணம்‌ 27, 2016 


மானியம்மும்‌ ஆக இந்த பட்டயத்துக்கு யாது ஒருவர்‌ தலி 
ஆக சொன்னோம்‌ 


மேது, அர்த்தமண்டபம்‌ தெற்குச்சுவர்‌. கோட்ட 


கணவதியார்க்கு மேற்புறம்‌. 


வீரபாண்டியன்‌ பொ.கா.12 14ஆம்‌ நூற்றாண்டு. 
*இக்காட்டு அகத்தீசுவரர்க்கு பதினெண்‌ விஷையத்தாரில்‌ 


நெற்குன்றமுடையான்‌ வீரன்‌ கண்ணுடைய பெருமாளான 
வாணியபுரந்தான்‌ ஆலப்பனேந்தலில்‌ ஒரு மா நிலம்‌ 
தன்மமாக அளித்ததை தெரிவிக்கின்றது. 

ஸ்வஸ்திஸ்ரீ கோமாற பன்மரான திருபுவன சக்க- 
ரவத்திகள்‌ ஸ்ரீவீரபாண்டிய தேவர்க்கு யாண்‌- 

டு வது சிக்காட்டு உடையார்‌ திருவகத்தீஸ்வர்‌ 

முடைய நாயனாற்கு பதின்னென்‌ விஷையத்தாரி- 

ல்‌ னெற்குன்ற முடையான்‌ வீரன்‌ கண்ணுடை 
பெருமாளான வாணிய புரந்தரனென்‌ வெ ஆவப்‌- 

ப னேந்தலில்‌ குலோத்துங்க வேளான்‌ காணய 


க்ன்‌ நிலம்‌ ஒரு மாவும்‌ த 


: மேலது கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌.- 


: விக்கிரம பாண்டியன்‌ பொ.கா.18- 14ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : 


சிக்காடு உடைய நாயனார்‌ கோயில்‌ ஏற்படுத்தப்பட்ட 
விக்கிரம பாண்டியன்‌ சந்திக்கும்‌ இங்கள்‌ (மாத) 
திருநாள்களுக்கும்‌ நுந்தாவிளக்குபுறத்துக்கும்‌ பழமன்‌ 
ஏந்தல்‌, நாதன்‌ ஏந்தல்‌ ஆகிய ஏந்தல்களில்‌ மூன்று. மா நிலம்‌ 
இறையிலியாக அளித்ததைக்‌ கூறுகின்றது. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ... ... 

த்தி கோனேரின்மை கொண்- 

டான்‌ சிக்காட்டுடைய நாயனார்‌ 


கோயில்‌ தாநத்தார்கு நம்பேரி- 


130 


உ இ ௬ 


காலம்‌ 


ஐ. ன: அன: அனத ஜே.8 ஐ 


ல்‌ கட்டின விக்கிரம பாண்டியன்‌ சந்திக்கு- 
ம்‌ திங்கள்‌ தருநாஞக்கும்‌ திருந்ததா விளக்‌ 
குப்புறத்துக்கும்‌ சிக்காட்டில்‌ பழமன்‌ ஏந்த 
லிலும்‌ நாதன்‌ ஏந்தலிலும்‌ முன்னாள்‌ இறை- 
யிலி நிக்கி நின்ற நிலம்‌ இரண்டு மாவும்‌ 
திருத்தலாம்‌ நிலம்‌ திருத்தி கொள்ள- 
வும்கடை...... ... காலுக்கு வடகிழக்‌- 

கு திருநாமத்துக்‌ காணி திருநுந்தா விளக்‌- 
குப்‌ புறதிலம்‌ மா காணியும்‌ முதலியாக 
அறு சமையக்‌ கலை வளர்க்கு கா- 
ணப்பற்று மடப்பற்று இறையிலி ஆக கு- 
டுத்த நிலம்‌ மா காணியும்‌ 


:அதே கேரயில்‌, அர்த்தமண்டபச்‌ சுவர்‌. கோட்ட 


கணவதியார்க்கு இடது புரம்‌. 


: இராஜராஜன்‌ 3 பொ.கா.13ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : 


சிக்காடு தருவகத்தீசுவரமுடைய நாயநார்‌ கோயிலுக்கு 
திலைகால்‌ (வாமில்கால்‌)களையும்‌ வாயிலுக்கு மேல்‌ படி 
கீழ்‌ படி ஆகிய இரண்டினையும்‌ செய்வித்தமை 

ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜ- 

ராஜ தேவர்கு யாண்டு 76 ஆவது மிலாடு 

ஜனநாத வளநாட்டுக்‌ குறுக்கைக்‌ கூற்றத்து 

சிக்காட்டு கோயில்‌ உடையார்‌ இருவகதீஸ்வரமுடைய 
நாயனார்‌... ... . பெரிய நாட்டு... 


திருநிலைகால்‌ படி இரண்டும்‌ படற்பலகை 
கக்‌ இரண்டும்‌ செய்வித்தான்‌ பகயன்‌ ஊரான்செ...... 


ஆவணம்‌ 27, 2016 131 


39:1 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


ஆவணம்‌ தர, 2016 


89. திருக்குறுங்குழ கல்வெட்டுகள்‌ 
(ஆவணம்‌ ௨4ன்‌ தொடர்ச்சி) 


பொ. இராசேந்திரன்‌ 
சொ.சாந்தலிங்கம்‌, மதுரை 


நெல்லை மாவட்டம்‌. திருக்குறுங்குடி. பள்ளிகொண்ட 


பெருமாள்‌ சந்நிதி தென்சுவர்‌. மேல்பகுதி. 


: கலியுகம்‌ 4568. பொ.ஆ. 1467. காலம்‌ 1475 தவறாகஉள்ளது. 


திருக்குறுங்குடி நின்றகுளிய பெருமாளுக்கு வீரராம வர்மர்‌ 
காலத்தில்‌ திருவிடையாட்டமாகக்‌ கொடுத்த 
நிலக்கொடை குறித்து. 
கலியுகசம்வத்ஸரம்‌ 4668 (1475)ன்மேல்‌ செல்லா நின்ற 
கொல்லம்‌ 
. அபங்குனிமீ' 16ல்‌ அப0ரப0க்ஷத்து ஏகா தெசசி3யும்‌ 
இங்கள்‌ ழெனமயும்‌ பெற்ற 
திருவோணத்து நரன்‌ திருக்குறுங்குடியில்‌ நின்றருளிய 
பரமஸாமி நயினார்‌ அழகிய நம்பி... 

 ஹநாட்டு இல்லத்தில்‌ ழ்‌ பேரூற்ஸ்ரீ வீரஇராம 
இரா மவன்‌ மரான செய்வீரவ... 

திருவடியிருந்தருவிய இடம்‌ கற்பித்த பூசைக்குத்‌ 

திருவுடையாட்டமாக விட்டுக்‌ குடுத்த 
வகைக்கு அருளிச்‌ செயல்‌ நாட்டாற்றுப்‌ போக்கு வைகுந்த 
வளநாட்டு திருக்குறுங்குடி யில்‌ 
நின்றருளிய பரமசாமி நயினார்‌ அழயெ நம்பி கோயிலில்த்‌ 
திருப்பதி ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு இன்ந 
யினார்‌ அழகிய நம்பிக்கு காலச்சந்தியாக ஸ்ரீராமவன்‌ மன்‌ 
சந்திப்‌ பூசைக்கு நாள்‌ ஒன்றுக்கு அமுதுபடி 
தூணிபதக்காகவும்‌ சாத்துப்படி நெய்யமுதுகறி அமுது 
தேங்காய்‌ அமுதுமிளகமுது தயிரமுது 


192 


10. 


11. 


72. 


18. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


௫4. 


அப்பமுது இலையமுது அடைக்காயமுது 
உட்படவகைக்குப்‌ பணம்‌ ஒன்றாகவும்‌ நடக்ககற்‌ 
பித்தவகைக்கு திருவுடையாட்டமாக விட்டுக்குடுத்த 
நாஞ்சி நாட்டு வடவகையில்‌ மணத்திட்டை [மடை] 
உள்ளிட்ட பற்றில்‌ நிலம்‌ நாற்பதுமாவுக்கு ... பாட்டைக்‌ 
குளத்தின்‌ £ழ்‌ நிலம்‌ முப்பத்து நாலு 

மாகாணி அரைக்காணி முந்திரிகையும்‌ எட்டு [மாகாணி] 
அழகுடன்‌ நாடும்‌ பெருமாள்‌ வகை நிலம்‌ முக்‌ 
காணியும்‌ நீக்கி நிலம்‌ முப்பத்து ஒன்றுமாவரையே 
வரைக்காணி முந்திரிகையில்‌ எட்டுமா முக்காணிக்கும்‌ 
எல்லையாவது கீழெல்லை நீர்த்த குளத்தின்‌ மேற்கு 
தென்னெல்லை மணத்திடல்‌ பொற்றைக்கும்‌ இதன்‌ 
தென்கிழக்கு 

தோப்புக்‌ காலுக்கும்‌ [வற்ற] கொன்றைச்‌ சந்திரப்‌ 
பற்றுக்கும்‌ புதுக்குளத்தில்‌ கழ்‌ புரவுக்கு பெருங்காலுக்கும்‌ 
வடக்கு 

மேலெல்லை மேற்படி குளத்தில்‌ நீர்‌ நக்கலுக்குக்‌ கிழக்கும்‌ 
வடவெல்லை ஊருக்கும்‌ இந்நாட்டாற்றுக்கும்‌ 

தெற்கு ஆக இந்நான்கெல்லைக்குட்பட்ட நிலம்‌ இதன்‌ 
வடமேற்கு பாழாண்டு குழி சந்திரம்‌ நிவம்‌ மூன்றுமா 
காணியின்‌ எட்டுமாமுக்காணிக்கு ... யாவது கழெல்லை 
மணத்திட்டை ஊருக்கு மேற்கு தென்னெல்லை காறு 

க்கு வடக்கு மேல்‌ எல்லை மேற்படி குளத்தில்‌ நீர்‌ 
நக்கலுக்கு கிழக்கு வட வெல்லை தென்கால்‌ பதிக்கும்‌ 
கோயில்‌ புதுக்‌ 

காலுக்கும்‌ தெற்கு ஆக இந்நான்கெல்லைக்குட்பட்ட 
நிலமும்‌ இதன்‌ வடக்கு தென்கால்‌ சந்திரத்தில்‌ நின்றும்‌ 
மூகூட்டின இரண்டாங்‌ கண்ணாற்று இழக்கு நின்றும்‌ 
ஆற்றுக்கும்‌ திரிசரங்கோப்பில்‌ வடக்கும்‌ இடைவிட்டு 
மேற்கு 


ஆவணம்‌ 27, ௨016 133 


கி. 


24. 


ம. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32, 


யமி. 


மணத்திட்டை ஊருக்கும்‌ தடி ஒன்று நிலத்துக்கும்‌ வடக்குத்‌ 
தடி. ஒன்று நிலம்‌ அரைக்காணியின்‌ முக்காலே 


மாகாணியும்‌ இதன்‌ மேற்குத்‌ தடி ஒன்று நிலம்‌ 
அரைக்காணியின்‌ அரையே அரைக்காலும்‌ இதன்‌ மேற்கு 


தடி ஒன்று நிலம்‌ அரைக்காணி முந்திரைகைக்‌ &ழரையும்‌ 
இதன்‌ மேற்கு தடி ஒன்று நிலம்‌ முக்காணி அரைக்காணி 


முந்திரிகையும்‌ இதன்‌ மேற்கு திரிசரங்கோப்பு பற்றுக்கு 
மேற்குதடி ஒன்று நிலம்‌ காணி முந்திரிகையும்‌ இத 

ன்‌ தெற்கு மூன்றாங்‌ கண்ணாற்று திரிசரங்கோப்பு பற்றுக்கு 
கிழக்குதடி ஒன்று நிலம்‌ முந்திரிகையின்‌ மூன்று 
மாமுக்காணியும்‌ 

வடகடைவிட்டு மேற்கு திரிசரங்கோப்பு பற்றுக்கு 
கிழக்குதடி ஒன்றுக்கு நிலம்‌ அரைக்காணி முந்திரிகையின்‌ 
மா 

காணி இதில்‌ வடக்கு அடைய நிலம்‌ அரைக்காணியும்‌ 
இதன்‌ வடக்குதடி ஒன்று நிலம்‌ அரைமாவின்‌ முக்காலும்‌ 


இத 

னுக்கு கிழக்கு தடி ஒன்று நிலம்‌ முந்திரிகையின்‌ 
அரைக்காலும்‌ இதன்‌ கிழக்குத்தடி ஒன்று நிலம்‌ 
முந்திரிகையின்‌ மா 

காணியும்‌ ஆக நிலம்‌ மூன்றுமாவின்‌ அரைக்காலும்‌ 
ஆகநிலம்‌ நாற்பதுமா இடல்‌ முதல்‌ தர நிலம்‌ பதினைஞ்சு 
மாகா 

ணி அரைக்காணியின்‌ எட்டுமா முக்காணியும்‌ இரண்டாந்‌ 
தர நிலம்பத்து மாகாணி முந்திரிகையின்‌ 

அரைக்காலும்‌ மூன்றாந்தர நிலம்‌ பத்துமா அரையே 
அரைக்காணி முந்திரிகையின்‌ அரைகாலும்‌ நாலாழ்‌ தர 
நிலம்‌ 

மூன்றுமா ...யும்‌ ஆகநிலம்‌ நாற்பது மாவும்‌ அறுநூற்று 
நாற்பது இரண்டாமாண்டு 


பசா.... குடுத்த அளவுக்கு இன்னிலத்தில்‌ உள்ள கடமை 
வினியோகமும்‌ 


ஆவணம்‌ 27, 2016 134 


36. 


27. 


39. 


41. 


42. 


46. 


47. 


எப்பேற்பட்ட சமஸ்தபிராப்தியும்‌ உட்பட 
சந்திராதித்தவரை செல்வதாக திருவி 
டையாட்டமாக முன்னாள்‌ அறுநூற்று நாற்பது 
இரண்டாமாண்டு புரட்டாதி மாதம்‌ பதின்‌ ஒன்றாந்‌ தியதி 
முதல்‌ 
நடக்க கற்பித்த அமுது படி குறுணி அறுநாழி பூசையுடன்‌ 
இம்மருசாதியுள்ள பூசையும்‌ நடத்திக்கொண் 
டுகல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளும்படி மேற்படி 
ஆண்டு பங்குனியும்‌ ஆறாந்தியதிக்கு உதிர... 
மான இருஷ்ணற்‌ தாமோதரன்‌ வீட்டில்‌ நாம்‌ 
வீடாயிருக்க கற்பித்த அளவுக்கு இது திரவுக்கும்‌ 
கணக்குக்கும்‌ கொண்டு... என்‌ எழுத்து 

. ஆற்றுக்கு வடக்கு தேவதேவேச வதிக்கு மேற்கு 
நாலாங்கண்ணாற்று வடக்கடைய... நிலம்‌ 
அரைக்காணியில்‌ தெற்கடையகாணி அறுமாகாணியும்‌ 
வதிக்கு கிழக்கு கண்டும்வதிக்கு தென்கிழக்கு 9 ங்க 
ண்ணாற்று நிலம்‌ ஒருமாவரையே அரைக்காணி 
முந்திரிகையின்‌ அரையே மூன்று மாமுக்காணியும்‌ 
இதனிடை விட்டு மோ 
... கைரன்‌ இறையில்‌ தடி ஒன்று நிலம்‌ காணி அரை 
காணிக்கு இழக்கு தடி நாலு நிலம்‌ இரண்டுமாவும்‌ இதன்‌ 
கிழக்கு திருமணிவாச 

வளத்துக்குத்‌ தென்கிழக்கு தடி ஒன்று நிலம்‌ 

முக்காணியின்‌ மாகாணியும்‌ இதன்‌ மேற்குத்தடி ஒன்று 
நிலம்‌ அரைமா அரை 
காணியும்‌ இதன்‌ மேற்குத்‌ தடி ஒன்று நிலம்‌ அரைமா 
முந்திரிகையின்‌ 8ழரையும்‌ இதனிடை விட்ட மேற்கு 
கண்டுழவுக்குதென்‌ 
இழக்குத்தடி ஒன்று நிலம்‌ அரைக்காணி முந்திரிகையின்‌ 
ஆறுமாகாணியும்‌ இதனிடைவிட்டு தென்கிழக்குப்‌ 
பிலாற்றுக்குத்‌ இ 


ஆவணம்‌ 27, ௨016 135 


49. 


1. 


92. 


39:2 


ருவிடையாட்டத்தடி மூன்றுக்கு மேற்குதடி இரண்டு நிலம்‌ 
அரைமா அரைக்காணியின்‌ மாகாணியும்‌ இதன்‌ 
தென்கிழக்கும்‌ இதன்‌ மேற்‌ 
கு இருமா முக்காணி முந்திரிகையின்‌ ழரையும்‌ 
இதன்விட்டு மேற்கு பிலாற்றுக்கு தெற்குமுடைய 
திருவிடையாட்டத்துக்கு... 
மாகாணி முந்திரிகையின்‌ காலுமாக நிலம்‌ பத்துமாவில்‌ 
முதல்‌ தரநிலம்‌ எட்டுமாவும்‌ இரண்டாந்‌ தர நிலம்‌ 
இரண்டு மாவும்‌ 

. மாக வருசம்‌ கார்‌ முதலுக்கு திருவிடையாட்டமாக 
கையாண்டு கொள்ளும்படி மேற்படி ஆண்டு புரட்டாதி 
மாதம்‌ 10 ந்தியதி... 
[நா]ட்டு முத்தலைகுறிச்சியில்‌ கேரள புரத்து நாம்‌ 
வீடாயிருக்க கற்‌ பித்த அளவுக்கு தாங்களும்‌ இந்நாள்‌ 
முதல்‌ இந்த தரவு பிடிபாடாக... 
(கல்வெட்டுமுற்றுப்பெறவில்லை) 


ஸ்ரீகொல்லம்‌ 721 வருசம்‌ தை மீ 14 தி அப்ர பக்ஷத்து 
பிரதிமையும்‌ புத 

வாரமும்‌ பெற்ற இருவோணத்தினாள்‌ திருக்குறுங்குடி 
நின்றருளின பர 

மச்சுவாமிகள்‌ நயினார்‌ அழகிய நம்பி கோயில்‌ 
ஸ்ரீபண்டாரத்துக்‌ 

காரியஞ்‌ செய்வார்களோம்‌ மேற்படி ஊரில்‌ இருக்கும்‌ 
தோந்திரிகள்‌ 

ஸ்ரீவயிஷ்ணவர்களில்‌ (கொத்தும்‌) திருவாழிதாதர்களில்‌ 
பேர்களுக்கு 

பிடிபாடுசாதனம்‌ குடுத்த பரிசாவது வடமண்டலத்து 
குருவிள்ள 


ஆத்திரைய கோத்திரத்து ஆசுவாலயன சூத்திரத்து 


திருவேங்கடய்யன்‌ 


ஆவணம்‌ 27, 2016 136 


10. 


11. 


18. 
13. 
14. 
15. 
16. 


17. 


18. 


39:3 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


உ உ த ப ஐ 


புத்திரன்தெப்பய்யன்‌ ... நயினார்‌அழகியநம்பிக்கும்‌ 
நாச்சி மார்க்கும்‌ திருமாலை மூவணையாக 
நாளதுமுதலுக்குஇவ 

னைக்‌ கொண்டு கட்டிச்சாத்து வித்துக்‌ கொள்ளும்படியும்‌ 
கற்பித்து 

இவனுக்கு நாள்‌ ஒன்றுக்கு சீபண்டாரத்தில்‌ நின்றும்‌ 
குடுத்துப்‌ 

போதும்‌ படியாக கற்பித்த பிரசாதம்‌ நாழிக்கும்‌ 

.. கன்னபிரான்‌ கொண்டு வந்து சீபண்டாரத்தில்‌... 

ஃ. (சிமிண்ட்பூச்சு) 

.. வனைக்‌ கொண்டு திருமாலை மூவணை... சாத்திவித்து 


கொண்டு நாள்‌ ஒன்றுக்கு பி3ரசாதம்‌ நாழியும்‌ இறுத்துப்‌ 
போதும்படியும்க்‌ 


கற்பித்து பிடிபாடு சாதனம்‌ குடுத்தோம்‌ 
சீபண்டாரக்காரியம்‌ செய்வா 


ரோம்‌உள்ளிட்ட 


அதே இடம்‌. ழ்‌ தொடர்ச்சியாக வெட்டப்பட்டுள்ளது. 
:அதேகாலம்‌. 


:முன்னதின்‌ தொடர்ச்சியாக உள்ளது. மாலை கட்ட 


ஏற்பாடு. 

. சனிவாரமும்‌... 

... நின்றருளிய பரமசுவாமிகள்‌ நயினார்‌ அழகிய நம்பி... 
காரியம்‌ செய்வார்களோம்‌ மேற்படி அழகிய நம்பிகோயில்‌ 
... சவைஷ்ணவர்களில்‌..... 

சாதனம்‌ குடுத்த பரிசாவது... 

௨ கோத்திரத்து ஆபஸ்தம்ப சூத்திரத்து 


ஆனணம்‌ 27, 2015 137 


[சி 


10. 


11. 
12. 


13. 
14. 


15. 
16. 


39:4 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


x 9 ஐ. ௯ 2 15 


..ள்ளமு ...னநாமும்‌ அய்யன்‌ வழிபாடாக நயினார்‌ 


அழகிய நம்பிக்கும்‌ 


நாச்சிமார்க்கும்‌ சாத்துவதாக நாளொன்றுக்குத்‌ 
திருமாலை ஓரணையாக நாளது 


முதலுக்கு இவனைக்‌ கொண்டு கட்டிசாத்து 
வித்துக்கொள்ளும்‌ படியும்‌ 

இவனுக்கு நாளொன்றுக்கு சீபண்டாரத்தில்‌... 
குடுத்துப்போதும்‌... 
. த்திபிரவிதம்உரி 
கொண்டு வந்து சபண்டாரத்திலே இறுக்கும்‌ பணம்‌ (50) 
இப்பணம்‌ அம்பது 
... வித்துக்‌ கொண்டு ஆசந்திராதித்தவற்‌ சந்ததி பிரவேசமே 


இவனை கொண்டு திருமாலை ஓரணையும்‌ கட்டிவித்து 
சாத்திக்கொண்டு நாளொன்‌ 


றுக்கு பிரசாதம்‌ உரியும்‌... இந்த பிடிபாடு சா 


தனம்‌ குடுத்தோம்‌ சீபண்டார காரியஞ்செய்வாரோம்‌ 
ஸ்ரீகோணமமற்கு... 


: அதே கோயில்‌ பள்ளிகொண்ட நம்பி சந்நிதி. 
:பொ.கா.18- 15 ஆம்‌ நூற்றாண்டு. 


: தருவிடையாட்டமாக நிலம்‌ விட்ட செய்தி. 


ஸ்வஸ்திஸ்ரீ அருளி 
ச்செயல்‌ நாட்டா 
ற்றுப்‌ போக்கு வை 
குந்த வளநாட்டு 

த்‌ திருக்குறுங்கு 

டி நின்றருளின ப 


ரமஸ்வாமிகள்‌ கோயி 


ஆவணம்‌ 22, 2016 138 


10. 
11. 
12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
21. 
22. 
2. 
24. 
லம்‌. 
26. 
27. 
28. 
29. 
30. 
31. 
32. 


லில்‌ இருப்பதஸ்ரீ 
வைஷ்ணவர்களுக்கு 
அகுஅமு 
துபடிபதின்னாழி 
க்கும்சாத்துப்படி 
நெய்யமுது கறியமு 
து யிலையமுது ௮ 
டைக்காயமுது 
உட்பட்ட வகை 

க்குத்‌ இருவிடை 
யாட்டமாகவிட்ட 
இவ்வூர்புருஷநா 
ராயணப்பேரேரி 

யார்‌ கட்டளை இரா 
சேந்திரசோழ 
காணியின்‌ வீட்டு 
க்குவடக்குதடிக்‌ 

கு கோவிந்தராஜ ஸனி-ஐ 
ல்‌ உடையநயினார்கே 
ணியின்‌ ஆறு மாத்‌ 
த்தடிக்கு தி 
ருப்பனமும்‌ இரு 

கும்‌ தடி ஏழு நில 
த்துத்‌ தடியில்‌ 

நிலம்‌ பத்துமாவும்‌ 
திருவிதானம்க 
(முற்றுப்பெறவில்லை]) 


ஆவணம்‌ 27, 2016 139 


39:5 


காலம்‌ 


செய்தி : 


ப 


இஃ ஐஇ. எ க த 


1. 
12. 
14. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
௮0. 


ஆவணம்‌ 


: இருக்குறுங்குடி. ராயகோபுர நுழைவாயில்‌. தெற்குநிலை. 


இரண்டாவது தூணில்‌. 


: உதயமார்த்தாண்டவர்மன்‌. 


அரசன்‌ வரும்‌ நாளில்‌ சிறப்பு பூசை (ஆராதனை) 
செய்பவனுக்கு வழங்கப்பட்ட ஊதியம்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 
சுபமஸ்து மாநறவது வ 

ஹா ... தேவணமா சா3 
ஸனம்‌ ஸாஸ்வதம்‌ புரம்‌. ஸ்ரீகுருங்கு 
.ஹ்தை மீ9உ 
பூர்வபட்சத்து இரிதியையும்‌ வெ 
ள்ளியாட்சையும்‌ திரிதையோதமும்‌ 
பெற்ற தருவோணத்து நாள்‌ உதையமார்‌ 
த்தாண்ட... கம்‌ விடலேச்சா 
ன பிடித்த நாம்‌ நம்பெண்டுகளோ 
டும்‌ கூடியிருந்து ஆராதனை கொள்ளா 
நிற்க நம்‌ குமாரன்‌ வீட்டிலே சாதன 
கற்பித்துவிட்ட காரியம்‌ நம்வாசல்க்‌ 
காரியம்‌ செய்யும்‌ பேற்கு ஓலை வரு 
கயில்‌ நம்வாசல்‌ காரியஞ்‌ செய்யும்‌ கிட்டிண 
ப்பன்‌ ஆள்வான்‌ சேமசாத்திரியும்‌ தேசாநீ 
இரிகளில்‌ பெரிய திருமலை நம்பியும்‌ நம்வி 
ட்டில்‌ அனைத்துக்‌ கொத்தும்‌ நம்வாசல்‌ கண 
க்கு எழுதிப்‌ போதும்‌ பேரும்‌ கூடி கற்பித்த 
காரியமாக வடமண்டலத்து திருப்பதிஸ்‌ 


தான பாதத்‌ இருமலையெ... குமா 


27, 2016 140 


21. 


20. 
௮4. 
20. 
26. 
27. 
28. 
29. 


31. 
32. 


36. 
87. 


49. 


41. 
42. 


& 


46. 


ரன்‌ வீட்டில்‌ சகலரும்‌... 

கைகுறிச்சியான திருவரங்க [நேரி] 
உள்ளிட்ட பற்று திருவிடையாட்‌ 

ட மாக தந்து நமக்கு ஆராதனை 

கற்பித்து நடத்தி வருகையில்‌ இவனு 

க்கு விட்டவன்‌ விழுக்காடு நாலிலொ 
ன்று தன்செலவுக்கு குடுக்க வேணுமென்‌ 
று நம்வீட்டில்‌ குடவர்‌ கோவணவரி 

ல்‌ நம்பு செய்வான்‌ நம்முடன்‌ வந்து 
சொல்லுகையில்‌ நமக்கு ஆராதனை 
கற்பித்தான்‌ வந்து போதுகிற நாள்‌ ஒ 
ன்றுக்கு நாம்‌ உண்டு... 

ஏழு மரக்காலில்‌ நாலிலொன்றுக்கு கு 
றுணி அறு நாழியும்‌ தாநமாகத்‌ திரு 
மலையய்யனுக்கு நாம்கற்பித்த நாள்‌ஒன்‌ 
றுக்கு இருநாழியும்‌ ஆக நாள்‌ ஒன்றுக்கு 
ம்‌ [நிசதம்‌] ஆக நாளது முதலுக்கு குடுத்‌ 
து இவன்‌ மடத்தில்‌ எடுத்து இராமனுசகூ 
டமாக நடக்கும்படி கற்பித்தோம்‌ இந்த 
நாளில்‌ இறுக்கும்‌ பதக்கும்‌ இந்நாள்‌ முதல்‌ 
எடுத்து இராமாநுசகூடமாக நடக்கும்‌ 
படி ஆசந்திராதித்தவற்‌ சந்ததி பிரவேச 
மே கொள்வதாக தானும்‌ இன்னாள்‌ முதல்‌ 
இதற்கு பிடிபாடாக கல்லிலும்‌ செம்‌ 
பிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளும்படியும்‌ கற்பி 
த்து திருவாய்‌ மொழிந்தருளினபடிக்கு பா 
(கல்வெட்டுமுற்றுபெறவில்லை) 


ஆவணம்‌ 27, 2016 a 141 


39:6 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


10. 
11. 
72. 
73. 


14. 


ஆவணம்‌ 


: இருக்குறுங்குடி பெருமாள்‌ கோயில்‌ இரண்டாம்‌ பிரகாரம்‌ 


நுழைவாயில்‌ தெற்குச்‌ சுவர்‌ 


? விசயநகரர்‌ 


திருமாலை சாத்துவிக்க செய்த ஏற்பாடு. கல்வெட்டு 
யெரிதும்‌ சிதைந்துள்ள. 


 த்திகை மீ அப்ரபக்ஷத்து ஏகாதசியும்‌... கம்பபெ 


நயினார்‌ அழகிய நயினார்கோயில்‌ சீபண்டார காரியஞ்‌ 
செய்வார்களோம்‌ இிருக்குறுங்குடியிலிருக்கும்‌ 


தேசாந்திரி சிஷ்யகிட்டிண.... வாச... சிங்கப்பெருமாள்‌... 
கொப்மை... லுக்கு பிடிபாடுசாதனம்‌ 


எழுதிக்‌ குடுத்த பரிசாவது வடமண்டலத்து நாயன்மார்‌ 
மண்டலேச்‌ சுகாரியம்‌.... .ணிஅத்தழா... 


லில்‌ பிராண விசையவல்லப பாண்‌(டிய) கோநேரி 
தேவமகா ராசாவின்‌ குமாரர்‌ வெங்கன தேவமகா 


ராசாவின்‌ வழிபாடாக நயினார்‌ அழகிய நம்பிக்கும்‌ 
நாச்சிமாற்கும்‌ சாத்துவதாக 


- சாத்தியருள திருமாலை ஓரணையும்‌... 
- கட்டி சாத்துவித்துக்‌ கொள்ளும்படி கற்பித்து... 


க்கு சீபண்டாரத்தில்‌ நாலு.... கற்பித்த பிரசாதம்‌ நாழி 
இவகைக்கு வேங்கடதேவமகாரா 


சாவின்‌ திரு.... கொண்டு வந்து ஒடுக்கும்‌ வகை பணம்‌ 
நூறும்‌ ஒடுக்குவித்து 

நான்‌ ஒன்றுக்கு இருமாலை மூவணையும்‌ கட்டிசாத்து 
வித்து கொண்டு பிரசாதம்‌ நாழிபடி குடுத்து 


போதும்படியும்‌ இவகை ஆசந்தநிராதித்தவற்‌ சந்ததி 
பிரவேசமே செல்வதாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ 


வெட்டிக்‌ கொள்ளும்படி கற்பித்த பிடிபாடு சாதனம்‌ 
எழுதிக்‌ கொடுத்தோம்‌ சபண்டாரக்‌ காரியம்‌ செய்‌ 


வார்களோம்‌... வனுக்கு. 


27, 2016 142 


39:7 
இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


10. 
11. 
18. 


18. 
14. 
15. 
16. 


ஆவணம்‌ 


: இருக்குறுங்குடி. அழகிய நம்பிகோயில்‌ - நாச்சியார்‌ சன்னிதி 


பின்புறம்‌ - முதல்‌ இருச்சுற்று மேற்குச்‌ சுவரில்‌ உள்ளது. 


: முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌. யா: 7, பொ.ஆ.1222 


பிரமதாயமாக நிலங்கொடுக்கப்பட்ட செய்தி. 
ஸ்வஸ்திஸ்ரீ தேர்போலல்குல்‌ ....யரைநாராய .... தற்க... 
கொல்லமும்‌ செங்கோல்‌ நடப்ப வெண்கு 
AEE நிழற்ற ...ங்கருநிலமும்‌ ...பெரும்புகழ்விளங்க . 
செம்பியன்புலி... மீனமு பொன்வரை மீ... 
தேபோற்ற...கவும்முத்தமிழும்வல்லவரானமறை..... 
யினிதுடன்விளங்க... 
நல... கொங்கணர்‌ எங்கள்‌ முந்நிலவேந்தர்‌ திறை 
அறை. முன்னவர்‌ தேவியர்‌ ...னங்கன ... பொன்னணி... 
இடை மருங்கினுமொரு கயலிரட்டி...றை பண்‌ 
குடம்‌ பன்னூர்‌ வாழி தொன்னிலம்‌ பரந்து வாழி நற்கடைமா 
முதுமென்தடி மலர்மகள்‌ செயமகள்‌ வயரபாய... வுழல்‌ 
துருதுன்‌ ... 
யாரொடும்‌ வீற்றிருந்தருளிய கோமறபன்மறான திருபுவனச்‌ 
சக்ரவத்திகள்‌ ஸ்ரீசுந்தரபாண்டிய தேவற்குயாண்டு ஏழாவது 
உ நரயற்று... வெள்ளிக்‌ கிழமையும்‌ பெற்ற அத்தத்து நாள்‌ 
ஸநாட்டா-கற்றுப்‌ போக்கு திரும... பெண்ணு 
லு னு. மார...னன்‌ நாட்டாற்றுப்‌ போக்கு 
திருக்குறுங்குடி... 
த்திநநம்ஜீயரான... நம்பிபட்ட[துக்கு] பிரமதா நான 
இறையிலியாக குடுத்த நிலமாவது என்‌ 
பற்றுக்குமே... நிலத்தில்‌ வெட்டப்பட்ட இதுக்கு 
பெருநான்கெல்லையாவது கீழெல்லை 

. பமயான பூமி... தவதான நிலத்தில்‌ மேலல்லைக்குத்‌ 
தென்னெல்லை மேற்படியாள்‌ ஓரறிவுடையால்‌... 
..வடவெல்லைறிம...கொத்த..த்தான்‌... 
அ கோநம்பி... 
வொழ்நா....நிலத்துக்கு வேம்பன்‌ தொன்னூர்‌... 
(சிதைவு) 


27, 2016 143 


காலம்‌ 


செய்தி 


இ ஜூ ஷூ ஐ.) 


™ 


10. 
11. 
12. 
18. 
14. 
15. 
16. 


40. ோணழைக்குழகல்‌எவட்டூ 
௧. பன்னீர்செல்வம்‌, வஞ்சியூர்‌ 


: இருவாரூர்‌ மாவட்டம்‌, நன்னிலம்‌ வட்டம்‌, போழைக்குடி. 


சமணர்‌ சிலையின்‌ பின்பக்கத்தில்‌ பொறிக்கப்பட்டுள்ளக்‌ 
கல்வெட்டு. 


:சக வருடம்‌ 1580, பொ.ஆ.1659. 


:மல்லாரிராயர்‌ என்பவர்‌ பேழைகுடியில்‌ குளம்‌ 


வெட்டிவித்து, அந்த குளத்தில்‌ எந்த ஒரு நபரும்‌ கூடை 
தண்ணீர்‌ இறைக்கக்‌ கூடாது என்றும்‌, குளக்கரையைச்‌ 
சுற்றிலும்‌ உள்ள மரங்களை வெட்டக்கூடாது என்றும்‌ 
எச்சரித்துள்ளமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாக- 
ன சகாத்தம்‌ 1581 

இதன்‌ மேல்ச்‌ செல்லா நி- 
ன்ற பிரமாதி ...ஆடி... 
முன்‌ ஸ்ரீரிமது ராசமானிய- 
ராசஸ்ரீரி மல்லாரிராயர்‌ 
பேழைகுடி குளம்‌ வெ- 
ட்டி விச்சப்படி யினாலே 
இந்த கொளத்தில்‌ தை- 
மாதம்‌ முதல்‌ யாதாமொ- 
ரவர்‌ கூடை தண்ணி 
எறைச்சாலும்‌ சுற்றி மர 
ங்களை வெட்டினாலும்‌ 
கெங்கை கரையிலெ காரா- 
ம்‌ பசுவைக்‌ கொன்ற தோ- 


ஷத்திலெ போகக்‌ கடவாராகவும்‌ 


ஆவணம்‌ 27, 2016 144 


41. தியாகணூர்‌ பெருமாள்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 
சி. வீரராகவன்‌, விழுப்புரம்‌. 
யொன்‌. வெங்கடேசன்‌, 
ஆரகமூர்‌. 
41: 1 
இடம்‌ சேலம்‌ மாவட்டம்‌, ஆத்தூர்‌ வட்டம்‌, தியாகனுர்‌ 
மலைமண்டல பெருமாள்‌ கோயில்‌ முன்புறம்‌ உள்ள தூண்‌ 
கல்வெட்டு. 
காலம்‌ : பொ.கா.1௪16 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : பெரியேரி என்னும்‌ ஊரில்‌ பெரிய பெருமானையும்‌ மடையும்‌ 
பண்ணுவித்து பூசைக்கு எண்ணெய்‌ மற்றும்‌ இசைக்கருவிகள்‌ 
இசைக்க நிலம்‌ விட்டதை இக்கல்வெட்டு குறிக்கிறது. 
நிலத்தின்‌ எல்லைகளும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 


hd 
. 


மிலாடு நாட்டு ம[கதுதை மண்டல 


2. த்து ஆற்றூர்‌ கூற்றத்து பெரி 

38. ஏரியிலே......... 

4. பெரியபெருமானையும்‌ மடை 

௧. யும்‌ பண்ணுவித்து ... ... ... பொ 

6. ருமானுக்கு திருவாரதனத்துக்கும்‌ இருபா- 

7. ராயநம்‌ பண்ணும்‌ நம்பிமார்‌ திருமலை அப்பாசி 
8. ம்‌ பதரியவர்‌ பெரிய கரியவற்கும்‌ திருவிளக்கு ௪- 
9. ளும்‌ சாத்து எண்ணைக்கு செக்கு எண்ணெயும்‌ 
10. இருப்பணி செய்வதுக்கும்‌ சங்கு சேமக்கல 

11. ம்‌ சேகண்டியும்‌ இருவிட காணிக்கும்‌ ஆக கோ- 
78. மில்‌ மெய்‌ போகதரு திருமடைவளாகம்‌ 

13 ssn மலைகு பரிவந்‌ பாதைக்கு கிழக்கு 

14. தேருக்கு மேர்கும்‌ திருமடை வளாகம்‌ 

1 ட பெரிய ஏரிக்கு முந்‌ நஞ்சை நிலத்துக்கு ௪ 


ஆவணம்‌ 27, 2016 145 


16. 
17. 


41: 2. 


0) 
்‌ 
டு 


காலம்‌ 


உ 8 838௨௦ 


வும்‌ நஞ்சைக்காத்து புஞ்சை ஆறகழூர்‌ சர்வ 
மானியமும்‌ ஆக இந்நிலம்‌ 

அ பெருமானுக்கு திருவிடை ஆட்டம்‌ சர்‌ 
வமானியம்‌ ஆக சந்திராத்திய வரையு- 

ம்‌ சர்வமயம்‌ கட்டளையிட்டு கல்லிலும்‌ செம்‌- 
பிலும்‌ வெட்டி ஸகொள்ளவும்‌ 9 ஒழுகிலும்‌ 
எழுத்து சந்திராதித்த வரையும்‌ நடக்கக்‌ 
கடவதாகவும்‌ இந்த தன்மத்துக்கு அகுதம்‌ 
பண்ணின பாவத்தில்‌ போக கடவ 


ரோம்‌ 


அதே கோயில்‌ கருவறை மேற்கு அதிட்டானம்‌ உபபீடம்‌. 
: பொ.கா.78 ஆம்‌ நூற்றாண்டு. 


ஸ்வஸ்திஸ்ரீ அருளிச்செயல்‌ ஆறகமுர்‌ மலைமண்டல 
பெருமாள்‌ கோயில்‌ திருவடிப்பிடிக்கும்‌ நம்பிமார்கும்‌ 
ஸ்ரீவை- 

ஷ்ணவக்‌ கண்காணிகளுக்கும்‌ இத்‌ நாயனார்கு 
கல்லைக்குறுச்சி ஆளும்‌ பிள்ளை ஏந்தலில்‌ திருநாமத்துக்‌ 
காணியாய்‌ கடமை இ- 

றுத்து வரும்‌ நன்செய்‌ குழி ஆயிரத்துக்கும்‌ 
நாற்பாற்கெல்லையில்‌ திருநாமத்துக்‌ காணியாய்‌ 
வரிசையில்ப்‌ பாக்கடமை இறுக்‌- 

கும்‌ மாவேந்தலுக்கும்‌ இறுக்கும்‌ கடமை பொன்வரி 
காசாயங்‌ கார்த்திகைப்‌ பச்சை ஊசி வாசி மாதிரி சாந்தி 
நல்லெருது ந- 

ற்பசு நாட்டு விநிஓகம்‌ காணிக்கை உட்பட்ட 
அனைத்தாயங்களும்‌ உட்பட்ட பதினைஞ்சாவது பாசன 
முதல்‌ இந்‌ நாய- 

னாற்கு அமுதுபடி சாத்துப்‌ படிக்கும்‌ தருப்பணிக்கும்‌ 
உடலாக இக்கோயில்‌... ... யாகக்‌ கை கொண்டு இப்படிக்கு 
உடலாக கொண்டு சந்திராதித்தவரையில்‌ கல்லிலும்‌ 
செம்பிலும்‌ வெட்டி இறைஇலியாக [குடுத்தோம்‌] 


ஆவணம்‌ 27, 2016 146 


41: 3. 

இடம்‌ :அதே கோயில்‌ வடக்கு அர்த்த மண்டபம்‌, கருவறை 
நாளம்வரை அதிட்டானப்‌ பகுதி. 

காலம்‌ : மூன்றாம்‌ இராசேந்திரன்‌. பொ.கா.138 ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி : வாணகோவரையன்‌ ஓலைப்படி ஆறகமூர்‌ மலைமண்டலப்‌ 
பெருமாளுக்கு தர்மக்‌ காணியாக ஆற்றூர்‌ பழம்பற்றில்‌ 
கல்பூண்டி என்ற ஊர்‌ இருந்துள்ளது. மீண்டும்‌ அவ்வூரில்‌ 
நான்கெல்லைகளையும்‌ நிர்ணயித்து நன்செய்‌, புன்செய்‌, 
பொற்றை புன்செய்‌ நிலங்களை அக்கோயிலுக்கு 
கொடுத்ததை இக்‌ கல்வெட்டு கூறுகிறது. குடிநீங்கா 
திருவிடையாட்டமாக இதை இராமச்சந்திர தேவர்‌ 
மாகாயன்‌ பேராயன்‌ திருவேங்கடன்‌ என்ற அதிகாரிகள்‌ 
எழுதி கொடுத்துள்ளனர்‌. 

1 ஸ்வஸ்திஸ்ரீ ஸகாப்தம்‌ கோனேரின்மை கொண்டான்‌ 
புரவரியூருடையான்‌ மந்திரிப்‌ பெருமாள்‌ வில்லவராயற்கு 
ஆற்றூர்‌ நாட்டு பழம்‌ பற்றில்‌ கற்பூண்டி வாணகோவரையர்‌ 
ஓலைபடிக்கு தர்ம காணிஆக அனுபவித்துப்‌ போந்த இதை 
முன்னாளிலே கரிய... ... ப 

2, ண்டிய தேவர்‌ ஆறகமூர்‌ எம்பெருமாந்‌ மலை மண்டலப்‌ 
பெருமாளுக்குக்‌ குடுத்த ஊராயிருக்கும்‌ என்று இக்கோயில்‌ 
நம்பிமார்‌ சொன்னபடியாலே மாமடிக்கு பத்தொன்பதாவது 
புரட்டாசி மாதம்‌ முதல்‌ திருவிடையாட்டமாகக்‌ கொடுத்த 

3. அளவுக்கு முந்‌ நாளில்‌ இவ்வூரில்‌ கல்‌ நாட்டு கல்‌ 
அனுபோகம்‌ உண்டாக்க...காணாதபடி நமக்கெற்‌ விளங்கி 
இரண்டாவது தை மாத முதல்‌ இவ்வூர்‌ நான்கெல்லைக்குட்‌ 
பட்ட நன்சையும்‌ இறைப்‌ புன்சையும்‌ பொட்டைப்‌ 
புன்சையும்‌ ௧- 

4. ரை புன்செயும்‌ நத்தமும்‌ நந்தப்‌ புன்செயும்‌ தமக்கு 
காணியாகத்‌ தந்தோம்‌ இந்நாள்‌ முதல்‌ கைக்கொண்டு 
நாட்டில்‌ காணிப்‌ பற்றும்‌ . . . கடமை ஸ்ரீபண்டாரத்தே 
செலவாக்கிப்‌ போகவும்‌ இவ்வூர்க்கு கற்பூர விலை- 

ச. க்கு அறையிலே நூற்று ஐம்பது பணம்‌ செலவாக்கி கோயில்‌ 
பண்டாரத்தே திருவாபரணத்து ... ... ணம்‌ செலவாக்கவும்‌ 
இவ்வூர்‌ நமக்கும்‌ கடமை முடையவற்க்கு தறா சதம்‌ 
விலை...யம்‌ செலவுக்காக சந்திராதித்தவரையும்‌ அனுபவித்து 


ஆவணம்‌ 27, 2016 147 


கடவதாகவும்‌ என்று இராமச்‌ சந்திர தேவர்‌ எழுத்து 
என்றும்‌... மாகாயன்‌ பேராயன்‌ எழுத்து என்றும்‌ 
இருவேங்கடன்‌ எழுத்து என்றும்‌ சாத்தின திருமுகப்‌ படிக்கு 
இக்கோயில்‌ ஸ்ரீவைகுண்ட கணக்கர்‌ தேவர்‌ ஸ்ரீபண்டாரி 
கோயில்‌ கணக்கர்‌ ஸ்ரீ செ... ... 

ஸ்ரீபெருவிலையாக குடிநீங்கா திருவிடையாட்டமாக 
விலையும்‌ குடியும்‌ செல்வதாகவும்‌ பெருமாள்‌ திருமுன்பு 
நிச்சயத்தருளின பணம்‌ ஜம்பதும்‌ நீங்கலாக எட்டு மா 
அரைக்கழஞ்சு பொன்னுக்கு எழுபத்திரண்டு பணம்‌ 

க்‌ 88 ஆகிய சண்டேசுவர. ..இிப்‌ பண்டாரத்தில்‌ இருபது 
காணி... ... இருடி நவகண்‌(த்‌) திருவிடையாட்டமாக 
கோயில்‌ இப்படி பண்ணிக்குடுத்த தருமம்‌ 

காணி கடமை சாத்தின ... ... குழி 


: மேலது கோயில்‌, கருவறை மேற்கு விருத்த குமுதம்‌. 
: விஜய நகரர்‌. பொ.ஆ..1508. 


ஆற்றூர்‌ கூற்றத்து தியாகசமுத்திரம்‌ மலைமண்டல பெருமாள்‌ 
கோவிலில்‌ இருந்த மூவருக்கு கல்லைக்‌ குறிச்சி பற்று 
நாரியப்பனூருக்கு மேற்கே 7500 குழி நிலம்‌ சர்வமானிய 
இறையிலியாகக்‌ கொடுத்ததை இக்‌ கல்வெட்டு 
குறிப்பிடுகிறது. 

ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்காப்தம்‌ 1425 இதன்‌ மேற்‌ செல்லா நின்ற 
ருத்ரொதுகாரி ஸங்வற்ஸரத்து ... ... ... மும்‌ பெற்ற அத்தத்து 
நாள்‌ மலாடாகிய ஐநநாத வளநாட்டு மகதை மண்டலம்‌ 
ஆற்றூர்‌ கூற்றத்து தியாக சமுத்திரம்‌ பெருமாள்‌ மலை 
மண்டலப்‌ பெருமாள்‌ கோயிலுக்கு இராய... ...குமாரர்‌ 
திம்மராயர்‌ பிரிதிவிராஜியம்‌ பண்ணி அருளுகையில்‌ 
சுவாமி... ... இங்கு விலையாக 

பண்ண வேணும்‌ என்று சுவாமி அம்மண நாயக்கர்‌ தன்மம்‌ 
ஆக பெருங்‌(க)ரைண்டை திம்மைய நாயக்க இக்‌ கோயில்‌... 
.நாவித பாவ காணியுடையான்‌ ஆகிய... ... ந சாசனத்து 


வென்று மாலையிட்ட பெருமான்‌ பூசநு இருமலை அப்பன்‌ 
உள்ளிட்ட 


ஆவணம்‌ 27, 2016 148 


தீ. வேங்கட்த்துறைவார்‌ பூதன்‌ சறுக்காயர்‌ உள்ளிட்டாற்கும்‌ 
திருவனந்தாள்‌ ஆழ்வார்‌ பூதான கரியவர்‌ உள்ளிட்டார்க்கும்‌ 
மாநியம்‌ பண்ணி கொடுத்தபடி மடை வளாகம்‌ ஏரி &ழ்‌ 
நஞ்சை நிலத்திலே இவ்வெம்பெருமானை திருவாய்‌ நாமம்‌ 
பண்ணுகைக்கு இறைஇலி ஆக சேர்த்த நிலம்‌ இதுவும்‌ 
கல்லைக்குறிச்சி பற்று திருஸவி- டை 

௧. ஆட்டம்‌ நாரியப்ப நல்லூர்‌ மேற்கில்‌ ஏந்தல்‌ இவந்து 
போகையில்‌ தங்கள்‌ மூன்று பேற்கும்‌ அந்த ஏந்தல்‌ 
குடுத்தபடியாலே அந்த ஏந்தலிலும்‌ தாங்களே கட்டிக்‌ 
கொண்டு காடுவெட்டி ஏந்தல்‌ 8ழ்‌ நீரெறு கால்‌ நஞ்சை நிலம்‌ 
1500 குழியும்‌ இருத்திக்‌ கொண்டு சந்இிராஇத்தவரையும்‌ 
சர்வமானிய இறையிலியாக அனுபவித்து வரக்‌ 
கடவர்களாகவும்‌ இப்படிக்கு மடைவிளாகத்து 

6. (கடைசி வரி சிதைந்துள்ளது) 

41: 8. 

இடம்‌ : அதே கோயில்‌, தென்புறம்‌. 

காலம்‌ : பொ.ஆ.1469, சகம்‌. 1391. 

செய்தி : ஆற்றூர்‌ கூற்றம்‌ ஆறகமூர்‌ மலைமண்டல பெருமாள்‌ 
கோயிலைப்‌ புதுப்பித்து தியாக சமுத்திர ஏரியையும்‌ வெட்டி, 
ஆறகமூரிலிருந்த கைக்கோளரையும்‌, தேவரடியார்களையும்‌ 
இக்‌ கோயிலுக்கென குடியமர்த்தி அவர்களுக்கு 
கல்லக்குறிச்சி பற்று ராயப்ப நல்லூரில்‌ நஞ்சை, புஞ்சை நிலம்‌ 
அளித்ததை இக்‌ கல்வெட்டு குறிப்பிடுகிறது. 

1, சுபமஸ்து ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மஹா மண்டலேஸ்வர மேதினி 
மீஸ்வர கண்டன்‌ மீன ஞாயிற்று அபரபக்ஷத்து பிரதமையும்‌ 
கட்டாரி சாளுவன்‌ நரசிங்கராய உடையார்‌ காரியத்துக்குக்‌ 
கடவர்‌ ஈஸ்வர நாயனார்கு மாதைய தண்ட நாயக்கர்‌ 
பிருதிவிராஜ்ஜியம்‌ பண்ணி அருளா நின்ற சகாப்தம்‌ 1391 
இதன்‌ மேல்‌ செல்லா நின்ற 

2. துன்முகி வருச மேஷ வருசத்து மீன ஞாயற்று அமரபட்சத்து 
பிரதமையும்‌ சனிவாரமும்‌ பெற்ற . . . நாள்‌ மலாடாயெ 
ஜனநாத வளநாட்டு மகதை மண்டலம்‌ பற்று இந்த ஆற்றார்‌ 
நாட்டு ஆற்றூர்‌ கூற்றத்து ஆறகழூர்‌ பெருமாள்‌ 
மலைமண்டலத்து பெருமாள்‌ னிட்டு ... ... 


ஆவணம்‌ 27, 2016 149 


1 த புதுக்கி ஈஸ்வர நாயக்கர்‌ இக்கு விஜயம்‌ பண்ண 
வேணுமென்று பிரிதிட்சை பண்ணி ஆறகமூர்‌ 
திருக்காமீசரமூடைய நாயனார்‌ தேவதானத்தில்‌ நான்‌ 
கெல்லையும்‌ தம்ம சாசன விலையாக்கி கொண்டு தியாக 
சமுத்திரத்தையும்‌ வெட்டி திருமடை வளாகம்‌ குடியும்‌ ஏற்றி 
இப்‌ பெருமான்‌ கோயிலில்‌ நம்பியார்‌ வென்று மாலையிட்ட 
பெருமாள்‌ விண்ணப்பிபார்‌ மூன்‌ மூன்று மா நிலமும்‌ 

4 ஆறகழூரிலிருந்த கைக்கோளர்க்கு இக்கோயிலில்‌ 
கரண...தந்திரமும்‌ கற்பித்து இவர்களையும்‌ கொண்டு 
இக்கரத்து எம்பெருமான்னடியரையும்‌ இடுவித்து 
இவ்வெம்பெருமானுக்கு பூசை திருப்பணி நடத்தும்‌ படிக்கு 
கல்லக்குறிச்சி பற்று ராயப்ப நல்லூரும்‌ நஞ்சை புஞ்சையும்‌ 
நத்தமும்‌ மேனோக்னெை மரமும்‌ 8ழ்னோக்கனெ கிணறும்‌ 
உட்பட 

5. இறையிலியாக வட...இம்மதிக்கு காஞ்சிபுரம்‌ 
இருஞ்சிப்புரம்‌ தேவதானபுரம்‌ இருக்கோயிலூர்‌ அந்த 
சாதனங்கள்‌ கைக்கோளர்‌ தேவரடியார்கான சுதந்திரமும்‌ 
கற்பித்து இந்த வந்தேறும்‌ குடிகளுக்கு வருசம்‌ ஒன்றுக்கு சர்வ 
மானியமும்‌ இந்த வருசத்துக்கெ திராமாண்டைக்கு கடமை 
காணிக்கை பலவும்‌ பாத்தியம்‌ உட்பட ஆறகழூர்‌ பற்றும்‌ 
தாயார்க்கும்‌ ஒன்று முக்கால்‌ வரிசை கொள்ளக்‌ கட- 

6. வதறி ஒன்றுக்கு சுரம்‌ ஏற ஒன்றுக்கு ... ... இம்‌ மரியாதைக்கு 
என்னென்றைக்கும்‌ நடக்கும்படி கற்பித்து இயாகன நாயக்க 
ஈஸ்வர நாயக்கர்‌ ஓலை எழுத்துக்‌ காங்கேயரையும்‌ 
கோவில்‌...மல்லரை சறையும்‌ கற்பித்து கல்லும்‌ வெட்டிக்‌ 
கொடுத்தமைக்கு இந்த கைக்கோளரும்‌ இக்கோயிலுக்கு 
தரும்‌ இருமெய்காவலுக்கும்‌ உரித்ததாக கடவர்‌ 

7. களாகவும்‌ இப்படிக்கு சந்திராத்திரவரையும்‌ நடக்கும்படி 
கற்பித்து விட்டோம்‌ இந்த தம்மத்துக்கு அகிதம்‌ 
பண்ணினவர்கள்‌ கங்கையிலே காராம்‌ பசுவை தன்‌ 
கையாலே கொன்ற பாவத்திலே போகக்‌ கடவார்களாகவும்‌ 
தன்‌ மாதா பிதாவை தன்‌ கையாலே கொன்ற... .... 
(முற்றுப்‌ பெறவில்லை) 


ஆவணம்‌ 27, 2016 . 150 


42:1 


42. கீழ்படப்பை திருவீரட்டீஸ்வார்‌ கோயில்‌ கல்வெட்டு 


சி. வீரராகவன்‌, விழுப்புரம்‌. 


இடம்‌ :கீழ்படப்பை. 


காலம்‌ : பொ.கா. 14 ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி : 


42:2 


(இருநாமத்துக்‌ காணி) கொடுத்தமை. 


3. ஸ்ரீதிரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ... ற்கு யாண்டு பதினாங்காவது 


இரண்டாயிரம்‌ 


3. வேலிப்பற்றுப்‌ படப்பையான தழுவக்‌ கொழுந்து நல்லூர்‌ 
திருவேகம்ப உடைய நாயனார்‌ தங்களூர்‌ மேற்படி 
இந்நாயனார்க்கு திருநாமத்துக்‌ காணியாக சித்திரை முதல்‌ 

3. அமுது படிக்கும்‌ வெஞ்சனத்துக்கும்‌ திருமெய்ப்பூச்சுக்கும்‌ 


திருவிளக்கெண்ணெக்கும்‌ 
4. இருப்பலிக்கும்‌ பல நிமிந்தகளும்‌ அயம்‌ புறக்கல பணவிடை 
ச. சறுவமானியமாக குடுத்தோம்‌ சுபமஸ்து 


காலம்‌ : பொ.ஆ.14 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி : வென்று மண்கொண்ட சம்புவராயரின்‌ காலத்தில்‌ 
மேற்குறிப்பிட்ட ஊரில்‌ உறையும்‌ இறையவர்க்கு 
அமுதுபடிக்கும்‌ வெஞ்சனத்திற்கும்‌ திருமேற்பூச்சுக்கும்‌ 
திருவிளக்கெரிக்க எண்ணெய்க்கும்‌ திருப்பணிக்கும்‌ சர்வ 


மானியமாகக்‌ திருநாமத்துக்காணி நிலம்‌ கொடுத்தமை. 


1. ஸ்ரீசகலலோக சக்கரவத்திகள்‌ வென்றுமண்கொண்டான்‌ 


இரண்டாயிரம்‌ வேலி பற்றுப்‌ படப்பையான 


8. தழுவக்‌ கொழுந்தை நல்லூர்‌ திருவேகம்ப உடை 


நாயனார்க்கு ஊரவர்‌ திருநாமத்துக்காணி 


3. இந்நாயனார்க்கு அமுதுபடிக்கும்‌ வெஞ்சனத்துக்கும்‌ 


திருமெய்ப்பூச்சுக்கும்‌ தருவிளக்கெண்ணெக்கும்‌ 


4. பல நிமந்த பேற்கும்‌ திரறாப்பணிக்கும்‌ புறங்கல பணவிடை 
சறுவமானியமாக கொடுத்தோம்‌ இப்படி செய்வதே 


சுபமஸ்து 
8.  திருப்பணிபிள்ளை அதிகாரியார்‌ மல்லுநாயக்கர்‌ 


ஆவணம்‌ 27. 2016 


திருவேகம்பம்‌ உடைய நாயனார்க்கு அமுதுபடிக்கும்‌ 
வெஞ்சனத்திற்கும்‌ திருமேற்பூச்சுக்கும்‌ திருவிளக்கெரிக்க 


எண்ணைய்க்கும்‌ இருப்பணிக்கும்‌ சர்வமானியமாக நிலம்‌ 


இடம்‌ 


காலம்‌ 


9, 


48. மேல்மலையனூர்‌ வேட்டவலம்‌ கல்‌வவட்டு 


சி. வீரராகவன்‌, மங்கையர்க்கரசி, விழுப்புரம்‌ 


: விழுப்புரம்‌ மாவட்டம்‌, செஞ்சி வட்டம்‌, மேல்மலையனூர்‌ 


ஊராட்சி மன்றக்‌ கட்டடத்திற்கருகில்‌ உள்ள மாரியம்மன்‌ 
கோயில்‌. 


: விஜயநகரர்‌. 


: இவ்வூரில்‌ குடிமை, காசாயம்‌, நெசவு சம்மந்தப்பட்ட வரிகள்‌ 


வசூலிக்கப்பட்டு அதில்‌ ஒருபகுதி இவ்வூரில்‌ அமைந்துள்ள 
இளையநாயனார்‌ (முருகப்பெருமான்‌) வழிபாட்டிற்கு 
செலவிடப்பட்டதை இக்‌ கல்வெட்டு கூறுகிறது. 

பத்‌ ஸ்ரீமன்‌ மஹா மண்டலேகர வேங்கட 

பதிமஹாராயர்‌ பிருதிவிராச்சியம்‌ பண்ணி அருளா- 

தின்ற சகாப்தம்‌ .... க்கு மேல்‌ செல்லா நின்ற 

ட்வின்‌ அமரபக்ஷத்து தெசமியும்‌ சனிவாரம்‌ பெற்ற ரோகணி ந 
க்ஷரத்து வாணதராய முதலியார்‌ பண்டாரத்தில்‌ அவர்கள்‌ 
(சம்‌) பிறத்‌ 


எல்லப்பிள்ளை அவர்களை அனுப்பி திருஸவிடை யயாட்டம்‌ 
மலையனூர்‌ 


பலபட்டடை வாணாதராய பாளையமாக இளையநாயனார்‌ 
அவர்கள்‌ 


பணமா எழுதுவிக்க ... க்கு நடக்கும்படி நெல்காடிக்கும்‌ எள்‌ 
கட்டப்படி 


சில்லறை காசாயம்‌ ஏத்த மஞ்சி காணிக்கை வெக்க... வேண்‌ 


70. டாம்‌ என்று இது முதலானது எல்லாம்‌ நடக்கையின்‌ விட்டோம்‌ 


11. 
12. 
13. 
74, 
1. 
16. 
17. 
18. 
19. 


20. 


குடியலுக்கு இறை குடுதாறும்‌ தஸறி- குடிக்கு 
முக்கால்‌ பணமும்‌ நெசவுக்கு ஒரு பணமும்‌ 

க்கு முக்கால்‌ பணம்‌ முத்தறிக்கு ஒரு பண முக்கால்‌ 
..னாத்த... ...அரைபணம்‌ இந்தப்படி 

குடி உள்ளவர்‌ நல்லமுமாடி செட்டிமார்‌ 
சாலிய செட்டியாரும்‌ யிது . . . யிதுக்கு 
யாதொருவர்‌ அகுதம்‌ பண்ணினால்‌ கெங்கை 
கரையிலே காரம்‌ பசுவை கொன்ற 

பாவத்திலே போகவும்‌ இப்படி ஊர்‌ 

கணக்கு எல்லப்பன்‌ எழுத்து 


ஆனணம்‌ 27, 2016 - 152 


44, திருப்பத்தூர்‌ கல்‌வவட்டு 
ப.வேலாயுதராஜா, புதுக்கோட்டை 

இடம்‌ : சிவகங்கை மாவட்டம்‌, திருப்பத்தூர்‌ வட்டம்‌, 

கண்டரமாணிக்கம்‌ சாலையில்‌ அமைந்துள்ள திருமுருகன்‌ 

திருமண மண்டபத்தின்‌ பின்புறம்‌ உள்ள பலகைக்‌ கல்‌. 
காலம்‌ : பொ.கா. 17ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : திருப்பத்தூர்‌ திருத்தளிநாதர்‌ கோயிலில்‌, ஆறுமுக 
முதலியார்‌ மற்றும்‌ நாகத பண்டாரம்‌ இருவரும்‌ தேர்‌ 
வீதியில்‌ எழுந்தருளி இருக்றெ ஆறுமுகப்‌ பிள்ளையாருக்கு 
திருவிளக்கு எரிப்பதற்கு பிறானருணிப்‌ பகுதியில்‌ வெங்கள 
நாயக்கருடைய தர்மமாக ஒரு மா நிலம்‌ சர்வமானியமாக 
கொடுத்ததைத்‌ தெரிவிக்கின்றது. இக்கல்வெட்டின்‌ இடது 
மேல்‌ புறத்தில்‌ சூலமும்‌ அங்குசமும்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. 
கடைசி 8 வரிகள்‌ கல்லின்‌ பக்கவாட்டிலும்‌ மேல்பகுதியிலும்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளன. 
ஆதிசண்டேசுர 
ன்‌ திருவாய்‌ ம 
லரருளினபடி சுப 
[பா]நுஆவனி 18. ௬ 
வாமியார்திருதளி 
நாதர்‌ஆறுமுகதா மூத 
லியா நாகதபண்டா[ர] 


மும்மேலைதேருவீதி 


உ. ON இ உடே& &6 2 வ 


யில்எழு[ந்‌தருளி இருக்கிற ஆறு 

20. முகப்‌ பிள்ளையாருக்‌ 

11. கு திருவிளக்கு பிறா ஊருணி 

72. டவெங்களநரயக்கர்‌ இறய்‌இலிசெய்‌ 
13. க்கு தெற்கு இரா மனாதருவிளகுபிறம்‌ 
14. [நி]லம்‌ஒருமாவு(ம்‌)சறுவமானிபம்‌ஆக 


ஆவணம்‌ ச, 2016 153 


15. 
16. 
17. 
18. 


19. 


21. 


[விட்ட] படியினாலே 
சந்திராத்தவரை 

யும்‌ அனுபவிக்கவும்‌ 
யாதாம்‌ ஒரு 

த்தர்‌ அகுதம்‌ இத்தன்மதுக்கு 


. கங்கைகரையில்‌ 


பசுவைக்கொ 


. ன்ற தோஷதிலே 


. போக கட வாராகவும்‌ 


ஆவணம்‌ 27, 2016 


154 


தீம்‌: 


காலம்‌ : 


செய்தி : 


45:2 


இடம்‌ 


காலம்‌ : 


செய்தி 


1. 
2. 


45. வடசித்தூர்‌ கல்வெட்டுகள்‌ 


அர.பூங்குன்றன்‌, து.சுந்தரம்‌, கோவை 


: கோவை மாவட்டம்‌, கிணத்துக்கடவு வட்டம்‌ - வடசித்தூர்‌ 


வரதராசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


சாலியவாகன ஆண்டு 1790, கலியுக ஆண்டு 4969, பொ.ஆ. 
1868. 


வட.சித்தூர்‌ கரிவரதராசப்‌ பெருமாள்‌ கோயிலுக்குப்‌ 
பல்லத்தை குவத்தைச்‌ சேர்ந்த முத்துக்கவுண்டன்‌ மகன்‌ 
குமாரசாமிக்‌ கவுண்டன்‌ மகாமண்டபம்‌ கட்டித்தந்தமை. 
சாலியவாகன சகாற்தம்‌ 1790 கலியுக சகாற்தம்‌ 4969 இதன்மே. 
ல்‌ செல்லாநின்ற பிரபவ வருசம்‌ சித்திரை மீ ஸ10 தேதி 
செவ்வாய்க்‌ கிழமையும்‌ உத்திர நட்‌ 

செத்திரமுங்கூடிய சுபதினத்தில்‌ பெருமாள்‌ கோவில்‌ . . . 
௫௬ றாமையன்‌ வடசுமையன்‌ மக்கள்‌ சீனிவாச ஐயன்‌ . . . 
வர்கள்‌ ஸ்ரீ 

லி பூறய பல்லந்தை கோத்திரத்தில்‌ முத்துக்குமாரக்‌ 
கவுண்டன்‌ வமிஷத்தில்‌ பழனிக்‌ கவுண்டன்‌ . . . 


ம்பி முத்துக்கவுண்டன்‌ மகன்‌ குமாரசாமிக்‌ கவுண்டன்‌ 
கரிவரதறாசப்‌ பெருமாளுக்கு மகாமண்டபம்‌ 


: அதே கோயில்‌ தாயார்‌ சந்நதி வடக்குச்‌ சுவர்‌. 


சாலியவாகன ஆண்டு 1770, கலியுக ஆண்டு 4949, பொ.ஆ. 
1848. 


: வடசித்தூர்‌ கரிவரதராசப்‌ பெருமாள கோயில்‌ தாயார்‌ 


சந்நதியில்‌ இருக்கும்‌ செங்கல்‌ மண்டபத்தைக்‌ 
கல்மண்ட பமாக முத்துவீர முதலி என்பவர்‌ கட்டித்‌ தந்தமை. 
சாலியவாகன சகார்தம்‌ 1770 கலியுக சகாத்தம்‌ 4949 ... 


செல்லாநின்ற லக ஸ்‌ வையாசிமீ 4 தேதி திங்கள்‌ 


கிழமை... 


ஆவணம்‌ 27, 2016 155 


யோதெசி சித்திரை நட்செத்திரம்‌ இ சித்தியோ) 


கம்‌. . . ல்யாகறணம்‌ . . . பெற்ற சுபதினத்தில்‌ செங்‌ 


ரூ சே 


குந்த ஸகோத்திரம்‌9 பேயான்ட முதலி மகன்‌ முத்து 
வீரமுதலி . . . ம்மன்‌ செங்கல்மண்ட 


. கமாயிருந்ததை றணம்‌ உத்தாரம்‌ கல்மண்டபம்‌ செ 


ஐ 3 ஐ ஐ 


. இரக 


ஆவணம்‌ ஜா, 2016 156 


47. திருக்கோகர்ணம்‌ தூண்‌ கல்‌௮வட்டு 


பெ.மூருகன்‌, சென்னை 


இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருக்கோகர்ணம்‌ 
இருக்கோகர்ணீஸ்வரர்‌ ஆலையப்‌ பிரகதாம்பள்‌ சன்னதி 
முன்புறமுள்ள தூண்‌ 


காலம்‌ : நளவருடம்‌ தை மாதம்‌ (பொ.ஆ) 1796 


செய்தி : பல்லவராய மாணிக்கத்தாள்‌ என்ற (தேவரடியார்‌) 
வெண்மணி மண்டபம்‌ கட்டியமை. 


ச்‌ 


நளன்‌ தைய்மீ 
யிந்த மண்டபம்‌ 
பல்லவராய 
மாணிக்கத்‌ 


தாள்‌ ஏதியார்‌ 


தட அனத. ஜஜ 


புண்ணியம்‌ ௨ 


ஆவணம்‌ 27, 2016 158 


48. எலாக்குறிச்சி மாதாகோயில்‌ கல்‌எவாடு 


வெ.பாண்டுரங்கன்‌ 
கீழ்கல்பூண்டி 
இடம்‌ : இருச்சி மாவட்டம்‌, திருமானூர்‌ வட்டம்‌, ஏலாக்குறிச்சி 
கிராமம்‌, புனித அடைக்கல அன்னை ஆலய வளாகம்‌ 
(திருமண மண்டபம்‌]. 
காலம்‌ : பொ.ஆ: 1785, சகம்‌ 1657. 
செய்தி : அரியலூர்‌ ராசு நிலையிட்ட ரங்கப்ப மழவராயர்‌ சர்வேசுவரர்‌ 
கோயிலுக்கு திருகாவலூரில்‌ நிலக்கொடை தந்தமை. 
ஸ்வஸ்திறு சாலிவாகன சகாத்தம்‌ 
7657 ராஷத ஸ்‌ ஆடி மீ” 27 
ஸ்ரீ ராச மானிய ராச ஸ்ரீ அரிய 
லூர்‌ ராசு நிலையிட்ட ரங்கப்ப 
மழவராயர்‌ எலாக்குறிச்சித்‌ தி 
கு காவலூரில்‌ வீர 
ண தெவன்‌ பொது வழிக்கு 
கிழக்கு பொது வழிக்கு மெற்கு 
குட்டைக்கு தெற்கு, பெரிய ஏரிக்கு 
. வடக்கு உட்பட்ட யா 


ஜு ஐ ஜூ. ஜே உவ 


நம்‌ ஒடு 
ல்லி 


. வுஞ்‌ சறுவெசுரன்‌ கோ 


டி 
[A] 


. விலுக்குச்‌ சிலா சாதனமாகத்‌ தந்‌ 
13. தோம்‌. சந்திராதித்த 

14. வரையும்‌ கல்லுங்‌ கா 

15. வேரியும்‌, புல்லும்‌ பூமியுமுன்ன 
16. வரையுஞ்‌ சுகமேயிருக்கவும்‌. 

17. இந்த தர்மத்துக்கு 

18. விகாதஞ்‌ செய்பவன்‌ கங்‌ 

19. கைக்‌ கரையிற்‌ கரறாம்‌ பசுவை 
20. கொன்ற தோஷத்‌ 

21. துள்ளாகிய 


32. மாபாதகனாகக்‌ கடவன்‌. 


ஆவணம்‌ 27, 2016 ம்‌ 159 


49. கிறித்தவ தேவாயை எழுத்துப்‌ யொறிப்புகள்‌ 


49:1 


இடம்‌ : 


காலம்‌: 


செய்தி : 


49:2 


இடம்‌ 


காலம்‌: 


செய்தி : 


வே.இராஜகுரு, இராமநாதபுரம்‌ 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, இராமநாதபுரம்‌ நகர்‌, 
வடக்குத்‌ தெருவில்‌ உள்ள சி.எஸ்‌.ஐ. கிறிஸ்து நாதர்‌ 
தேவாலயத்தில்‌ உள்ள பலிபீடத்தின்‌ மேல்‌, ஜன்னல்‌ 
கண்ணாடியில்‌ உள்ள இயேசு ஓவியத்தின்‌ 8ழ்‌ 

பொ.ஆ. 1881, ஜூலை 10 

இத்தேவாலய பலிபீடத்தின்‌ மேல்‌ உள்ள ஆறு அடி 
உயரமுள்ள ஜன்னல்‌ கண்ணாடியில்‌ நிற்கும்‌ நிலையில்‌ 
அழகிய இயேசு ஓவியம்‌ உள்ளது. அதன்கீழ்‌ இராம்‌ 
நாட்டில்‌ காலமான கெய்‌ கிளார்க்‌ (போ CLERK) என்பவரின்‌ 
நினைவாக அவருடைய நண்பர்களால்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ளது என ஆங்கிலத்தில்‌ எழுதப்பட்டுள்ளது. 

to y£. Glory of GOD in mem. of .GUY CLERK 

who died in RAMNAD Y?. ர்‌ of JULY AD 1881 

this window is erected by his friends 


வே. இராஜகுரு, இராமநாதபுரம்‌ 


: இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, இராமநாதபுரம்‌ நகர்‌, 


வடக்குத்‌ தெருவில்‌ உள்ள சி.எஸ்‌.ஐ. கிறிஸ்து நாதர்‌ 
தேவாலயத்தில்‌ உள்ள பைபிள்‌ ஸ்டாண்டு. 
பொ.ஆ. 1896, ஏப்ரல்‌ 7. 


07.04.1896 அன்று, இத்தேவாலய போதகர்‌ லிம்பிரிக்‌ 
என்பவருக்கு, திருமணப்‌ பரிசாக வெண்கலத்தாலான 
இந்த பைபிள்‌ ஸ்டாண்டை பாஸ்கர சேதுபதி வழங்கி 
உள்ளார்‌. இத்‌ தகவல்‌ ஆங்கிலத்தில்‌ பொறிக்கப்பட்ள்ளது. 
AWEDDING GIFT TO THE REV.A.D.LIMBRICK. 
FROM H.H.RAJAH M.BHASKARA SETHUPATH! 


3. T- APRIL 1896 


ஆவணம்‌ 27, 2016 160 


50. கீழ்பசார்‌ கல்வெட்டு 


இடம்‌ : திண்டிவனம்‌ வட்டம்‌, 


கீழ்பசார்‌ 


கோ.உத்திராடம்‌, அன்னம்பாக்கம்‌ 


ப.பூபாலன்‌, இராணிப்பேட்டை 


கிராமம்‌ சந்திர 


மெளலிசுவரர்‌ கோயில்‌ அருகில்‌ உள்ள பலகை கல்வெட்டு. 


காலம்‌ : 17ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி : ஆடலம்பாக்கம்‌ கரியமாணிக்க எம்பெருமாளுக்கும்‌ 
நாச்சியார்‌ கமலவல்லி தாயாருக்கும்‌ பகல்‌ விளக்கு 
எரிவதற்காகக்‌ கொடை வழங்கியமை பற்றி தெரிவிக்கிறது. 
ஒழுங்கற்ற கல்லில்‌ கல்வெட்டுள்ளது. மேல்பகுதியில்‌ 
கோட்டுருவமாக திருவாழி பொறிக்கப்பட்டுள்ளது. 


ஆடலம்‌ 


பாக்கம்‌ 


WON. 


பெருமாள்‌ 
கரியமா 
ணிக்க வி 
ண்ணக்கர்‌ 
எம்பெருமா 
ன்‌ நாச்சியார்‌ 


கமலவல்லி 


ட்ட ஜூ ம. ஐ. ஐ டே 


20, யாற்கு விடை 
71, பொறுத்தார்‌ 
72, பிள்ளை பக 
13.ல்‌ விளக்குக்‌ 
14.காக விட்ட 
15. ஸ58ஈக்கு 

76. ஸ53ஐ. 

77. இது சந்தி 

78. ராஇுததவ 


சட 11 


ஆவணம்‌ ஓர, ௨016 


19 
20 
al 
22 


24. 
த்‌, 
26. 


27, 
28. 
29. 


30. 


31. 
பய்‌. 


32 


.ரைக்கும்‌ 
. திருவி 
எக்கு 
.அறம்‌ 
23. 


இந்த தன்‌ 
மத்த 
அகுத 


ம்‌ பண்‌ 
ணினவ 
ர்கள்‌ கெ 


ங்கைக்க 


. ரையிலே 


காரம்‌ 


பசுவைக்‌ 


கொன்ற 
34. 


தோஷத்தி 


25. லேபோ 


46. கவும்‌. 


ப 


161 


21:1 
இடம்‌ ட்‌ 
காலம்‌ 
செய்த : 
1. 
2. 
ல்‌. 
4. 
க 
6. 
7. 
6 
9. 
10. 
11 
12 
13. 
14. 
1. 


51. இராயநல்னூர்‌ கல்‌எவட்டூுகள்‌ 


கோ.உத்திராடம்‌, அன்னம்பாக்கம்‌ 
ப.பூபாலன்‌, இராணிப்பேட்டை 


திண்டிவனம்‌ வட்டம்‌, இராயநல்லூர்‌ கிராமம்‌, 
இராஜாகோயில்‌. 


: 78ஆம்‌ நூற்றாண்டு 


மகம்‌ மேறு முனியம்மாள்‌ நினைவாகக்‌ கோயிலில்‌ 
திருமஞ்சனம்‌ முதலிய நிகழ்த்த தருமம்‌ செய்தமை. 
கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை. 


பிரமாதி வருஷம்‌ வைகாசி. 

மீ2 சனிவாரம்‌ பூர்வ 

பக்ஷ திரிதிகை இரு 

வாதிரை நக்ஷத்திரத்திற்‌ இரா 
யநல்லூர்‌ ஆங்கிரா ரசகோத்திரம்‌ 
பொல்லே பல்லே தேவரிர கோன்‌ 
ராஜா அவர்களிட பாரியாளு கிட்டால்‌ 
வென்‌ தாயார்‌ ஸ்ரீ மஹம்மேறு மூ 


னியம்மாள்‌ வைகுண்டபத 


. வியடைந்து இந்த சிலாசனத்‌ 
. தை இங்கு தாபிக்கப்பட்டது 
- இதுக்கு இறுமஞ்சன முதலாக 


இியதும்‌ இந்த வமிசத்தா 
ர்‌ நடத்திவர கோறுகிறேன்‌ 
பொ.துரைசாமி ராஜா தேச 


16. 


ஆவணம்‌ 27, 2018 162 


51:2 


இடம்‌ 


காலம்‌ : 


செய்தி : 


fo 


கூ ஜே 19 


: திண்டிவனம்‌ வட்டம்‌, இராயநல்லூர்‌ கிராமம்‌, இரகுபதி 


அடிகளார்‌ போர்டான்‌ கொல்லை நிலத்தில்‌ உள்ள 
கல்வெட்டு. 

18ஆம்‌ நூற்றாண்டு 

சதுரமான கல்லில்‌ நான்கு பக்கங்களில்‌ எழுத்து 
பொறிக்கப்பட்டுள்ளது. மேல்‌ பகுதியில்‌ ஓம்‌ என்று 
எழுதப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டு சைவ பற்றுடையவர்‌ 
முக்தி அடைந்து அவர்‌ நினைவாக எடுக்கப்பட்ட 
கல்வெட்டாக இருக்கலாம்‌. திருவாசகத்தில்‌ வரும்‌ (இல்லை 
மூதூர்‌ ஆடிய திருவடி' என்ற வாசகம்‌ காணப்படுகிறது. 
இல்லை 

மூதா 

ராடிய 


திருவடி 


ஆவணம்‌ 27, 2016 163 


5௨. அன்னசமுத்திரம்‌ கண்மாய்‌ மடைத்தூண்‌ கல்‌எவட்டு 


52:17 


சொ. சாந்தலிங்கம்‌, 
மதுரை. 


இடம்‌ : நிலக்கோட்டை வட்டம்‌, அம்மைய நாயக்கனூர்‌ கிராமம்‌, 
அன்னசமுத்திரம்‌ கண்மாய்‌. 


காலம்‌ : பொ. ஆ. 1808, சகம்‌ : 1724, கலி : 4908, 


செய்தி : கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. ஆதலால்‌, செய்தியை 


அறிய முடியவில்லை. 


ஸ்சுவஸ்‌ - 
தி ஸ்ரீசா - 
லியவா- 


கன்‌ சகா - 


1724 
கலியுகம்‌ 
4903 
யிதின் மே- 
10. ல்‌ செல்ல- 
11. நின்ற துந்‌- 
13, துமி ஆ- 
153. னி மாதம்‌ 2 தேதி 
74. பூர்வபட்‌ - 


1 
a 
a 
4 
5. ப்பித்தம்‌ 
6. 
7. 
8 
9. 


16. சம்‌ திரே 

16. யாதசியும்‌ 
17. சோம வார- 
18. மும்‌ அனு- 
19. ஷநட்செ- 
50: த்திரமும்‌ 


24. சிவனாம புண்‌: 


ஆவணும்‌. 27; 2016. 


நஜ 8855888888 %%&%%%£ 


யாகமும்‌ 
தைதுலா 
கரணமு 
கூடிய சுபதி - 
னத்தில்ச்‌ சி - 
ன்னத்தி 

ரி நரசிம்ம 
மூர்த்தி கிரு - 
பையுள்ள 
வறவே .. 
யர்‌ சுப்பா 
சாரியார்‌. 
குருகிறும்‌ - 
ப புள்ள ண்‌- 
பஞ்சைநக - 
ராதிபன்‌ நி- 
களங்க ம- 
ல்லன்‌ நிலை - 
க்கோட்டை 
ராயன்‌ வெ - 


ள்ளைப்‌ பக - 


164 


SNARES 


32:2 


இடம்‌ 


கரை பால 
வீரகண்டா 
மணி வி - 
ருது பலவும்‌ 
பெற்ற காம - 
சதுரோகன்‌ 


8858 


முண்டன்‌ 


ல்ல சற்கு - 


அன்னசமுத்திரம்‌ கண்மாய்‌. 


காலம்‌ 

செய்தி 

1. சாலி 

2. வாகன 

3. ககாப்‌ 

கீ. தம்‌ 

க்‌ 1708 

6. கலியுக 

7. ம்‌ 4887 

& ண்‌ 

9. இதன்‌ 

70. மேல்‌ நள- 
11, வருபுரட்‌- 
12. டாசி மாசம்‌ 
13. விசயத- 
14. சமி முதல - 
15. க்க தடாக - 
16. ப்‌ பிறதி- 
17. ஷ்ட்டை 
18. செய்தது 
19. அன்ன 

20. சமுத்தி- 


ஆவணம்‌ 27, ௨016. 


SEESSSESEESSS 


: பொ. ஆ. 1802, சகம்‌ : 1708, கலி : 487. 
: புதிதாக தடாகம்‌ உருவாக்கியதைக்‌ குறிக்கிறது. 


ரங்கண்‌- 
மாய்‌ நித்‌ - 
திய ண்‌- 
சலசெய்‌ 
ததவர்‌ 


. முப்பூவும்‌ 
27. 


நிறைவி 
ளைவாக 
விளைஞ்சு 
கொண்டு 
நீடுழியாக 
யிருக்க - 
வேண்டி - 
யது வெள்‌- 


ளைமலை- 


யாண்டி 
சகாயம்‌ 
உண்டாக்‌ 
கி ரெட்சிக்‌ 
கவும்‌. 


? நிலக்கோட்டை வட்டம்‌, அம்மைய நாயக்கனூர்‌ ரொமம்‌, 


165 


2921 


இடம்‌ ள்‌ 


காலம்‌ : 


செய்து : 


53. அரியக்குழ கல்‌வட்டுகள்‌ 


சொ.சாந்தலிங்கம்‌ 
சே.கணேசன்‌ 
ரா.உதயகுமார்‌ 


சிவகங்கை மாவட்டம்‌, தேவகோட்டை வட்டம்‌, 
அரியக்குடி இடையர்‌ கண்மாய்‌ திடலில்‌ நடப்பட்டுள்ள 
தனிக்கல்‌. 


சிவகங்கை ஜமீன்தார்‌ பொ.ஆ. 84, சகம்‌ 1725 கலி 4904. 


இலுப்பைக்குடி தான்‌ தோன்றீஸ்வரர்‌ கோயிலுக்கு 
நிலதானம்‌ கொடுத்த செய்தி இடம்‌ பெறுகிறது. 


கல்வெட்டு 


3. 


ஜி.ஐ ஊஊ ஐ எர ௩ சே 19 


RES 


15. 


உ சாலிய வாகன சகாற்தம்‌ 
சதஎயஉயரு கலியுகம்‌ 4904 

நாளது இ மேல்‌ செல்லாநி 

ன்ட ருத்ரோத்காரி ஸ்‌ வையாசி 

மீ 16 ள்‌ பாண்டி தேசத்தில்‌ சிவ 
கெங்கை சீமைக்கு அதிபதியா 

ன முத்து விசைய ரெகுனாதகெள 
ரிவல்லப பெரிய உடை(ய)த்‌ தேவரவர்‌ 


கள்‌ புகளிப்பட்டணம 


டான இலுப்பைக்குடி தா 
ன்ந்தோன்றி சுபர ந 

. யினார்க்கு கேரள சிங்க 
. வளநாட்டு தேனாத்து ே 
14. 


பாக்கில்‌ இடையர்‌ வெட்டியே 


ந்தலுக்கு மேற்கு அரியகுடி இ 


ஆவணம்‌ 2௨7, 2௨016 166 


6. .... தென்‌ கிழக்கு மறவன்‌ வயலுக்கு 


7... இளக்கு தேனாத்துக்‌ குவடக்கு இ 
18. ந்த நான்கு திசைக்கு உட்ப 


19. ட்ட சூள்ந்த பெருநாங்கு எல்லை 


20. திருவிளக்கு திருமாலை அபிசேக 


21. ம்‌ நெய்வேதினத்துக்கு தான சாத 


22. னம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ 


கல்லின்‌ இடது பக்கம்‌ 
இத 

தர்‌ உள்‌ 

தி ஆண்டு 
வித்துக்‌ 


6) ட அனத: 4 


ள்‌ வார 


2 
4 
6. 
8, 


10. 


சந்திராதித்‌ 
ள வரை 
அனுப 
கொ 


ராகவும்‌ * 


ஸ£ழே திரிசூலம்‌ ஒன்று செதுக்கப்பட்டுள்ளது. 


88:2 


இடம்‌ : அரியகுடி பெருமாள்‌ கோயில்‌ தேரடிக்கு அருகில்‌. 


காலம்‌ : பொ.கா. 16 - 17 சூரைக்குடி விசயாலய தேவர்‌. 


செய்தி : ஊர்‌ பெயர்‌ சொல்லும்‌ கல்வெட்டு ழே இரண்டு குத்து 
விளக்குகளும்‌ நடுவில்‌ பூரண கும்பமும்‌ செதுக்கப்‌ 
பட்டுள்ளன. கல்வெட்டின்‌ மேலே மவர்திக்காரணம்‌ 


காட்டப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 
1. ஸ்வஸ்திஸ்ரீ நா 
3. லைய தேவ 
௧ திருநாமமான 
7. ல பெருமாள்‌ 


9. சுப மஸ்து 


ஆவணம்‌ 22, 2016 


ட அன்‌ த்‌ ட. 


யினார்‌ விசையா 
ர்‌ திருமகனார்‌ 
இனக்கு நல்‌ 
நல்லூர்‌ 


167 


காலம்‌ 


செய்தி 


ஜக ஐ நவ 


ஜி 


9. 


10. 
11. 
18. 
13. 
14. 
10. 
16. 
17. 
38. 
19. 
௮0. 


5௧, வல்லம்குளம்‌ கல்வெட்டு 
பா. ஆத்மநாதன்‌, ர உதயகுமார்‌, மதுரை, 

: மதுரை மாவட்டம்‌, வல்லம்‌ குளம்‌, காரக்கேணிக்‌ கிராமம்‌. 
: பொ.ஆ. 1611 
:காரைக்கேணி கிராமத்தில்‌ கம்பள நாயக்கன்‌ குல 
பெரியவர்களால்‌ நந்தவனம்‌ கேணி அமைத்து 
காலங்காலமாக நடத்திவந்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 
1811 மாண்டு 

பராபவ ணா அப்பி- 

3 தேதி காரைக்‌ - 

கேணி கிறாமம்‌ வல்‌ - 

லம்‌ குளத்தில்‌ இரு 

ப்பணித்திட்ட நந்‌ - 

த வனம்‌ சோலை இ- 

ணர்‌ அபிவிரித்தி 

அன்னதான முதலி 


ய தருமத்தில்‌ வந்‌ - 
து யிருக்கும்‌ ம - 
தவ நாயக்கன்‌ 
னூரிலிருக்கும்‌ 
கம்பள குலம்‌ 
சுப்பா நாயக்‌ - 

கன்‌ மகன்‌ முத்‌ - 

தி நாயக்கன்‌ பி - 
னி விடை செய்து 
வருகிற தரும வே - 


ஆவணம்‌ 27, 2௨016 168. 


23. 


1 


20. 
27. 


29. 


31. 


லை கிஷ்ணமூர்த்தி 
கிருபையினாலே 
ஷெதருமம்‌ வே - 
க்ஷமமாய்‌ எந்‌- 
றென்னறக்கும்‌ 

புத்திர பவுத்தி - 

ர பாரம்‌ பறைய - 

ஈக நடந்துவர 
வேண்டியது 

கிணத்தடி 
சுப்பானாயக்கர்‌ மகன்‌ 
முத்துனாயக்கர்‌ 
டையாரால்‌ நடத்திவந்த 
தர்ம வேலைத்‌ திட்டங்கள்‌ 
காரைக்கேனிக்‌ இராம - 
த்திலிருக்கும்‌ 

நா. பெரிய வெங்கி - 
டசாமி நாயுடு ம- 

கன்‌ வெங்டை ச- 


ாமி நாயுடு என்ற 


. துரைராசு நா - 


யுடுவால்‌ என்‌ - 

றும்‌ விடாமல்‌ பற - 
ம்பாறையாய்‌ நடத்‌ - 
திவரும்‌ 


உபயம்‌ 


ஆவணம்‌ 27, 2016 169 


காலம்‌ 2 


செய்தி : 


உ. ஐ. த ஐஐ இ. 


11. 
12. 
13. 
14. 


55. பூராண்டம்பயாளையம்‌ கல்‌னட்டு 


: கோவை மாவட்டம்‌, 


து.சுந்தரம்‌, கோவை 


சுல்தான்பேட்டை வட்டம்‌ - 


பூராண்டம்பாளையம்‌ பரமசிவன்‌ கோயில்‌ மண்ட பத்தூண்‌ 


சாலியவாகன ஆண்டு 1819, கலியுக ஆண்டு 4998, பொ.ஆ. 


1897. 


இலட்சுமி நாயக்கன்‌ பாளையம்‌ குருவப்ப நாயக்கன்‌ மகன்‌ 
வெங்கிடசாமி நாயக்கன்‌ தாண்‌ கொடை அளித்ததைக்‌ 


கூறுகிறது. 


சாலியவாகன 
சகாத்த வரு 1819 
கலியுக சகாத்த 
வரு 4998 இத 

ன்‌ மேல்ச்செ 
ல்யாகிஸவுருகு 
ர 197 மே 
மாசம்‌ 30 


தேதிக்திச்‌ ச 


. ரியான தமி 


ள்‌ ஏவி 
எம்பி ணு 
சித்திரை 

19 தேதி பூரா 


ஆவணம்‌ 27, 2016 


15. 
16. 
17. 
18. 
19. 


‘RE 


26. 
27. 
28. 


ண்டம்பா 
ளையம்‌ ப 
ரம சிவனு 
க்குக்‌ கம்‌ 


பம்‌ உபயம்‌ 


. க இலட்சுமி 
21. 


நாயக்கன்பா 


.ளையம்‌ குருவ 
, ப்ப நாயக்கன்‌ 
. மகன்‌ வெங்‌ 


. கடசாமி நாய 


க்கனால்‌ வெ 
ஊது 


சிவமயம்‌ 


-170 


56. பரமக்குழி அரசு பண்கள்‌ மேல்நிலைப்பள்ளி கல்‌எவட்டு 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி : 


ன தட ௮ ஜு. 2 9. 0 ௯ 


ப து ன ட ரர ர ரர ரர. 
SRK 6 ௨ 65 


19. 


வே.இராஜகுரு, இராமநாதபுரம்‌ 

இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, பரமக்குடி அரசு பெண்கள்‌ 
மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில்‌ உள்ள பலகைக்‌ கல்வெட்டு. 
பொ.கா.]18, செப்டம்பர்‌ 6. 
பரமக்குடியில்‌ உள்ள தாலுகா பள்ளிக்கு இராணி சேதுபதி 
பருவதவர்த்தினி நாச்சியாரம்மாள்‌ கட்டடம்‌ கட்டி 
வழங்கியதைத்‌ தெரிவிக்கும்‌ கல்வெட்டு சில ஆண்டுகளுக்கு 
முன்பு அக்கட்டடம்‌ இடிக்கப்பட்டுவிட்டது. கட்டடம்‌ 
இருந்ததற்கான அடிப்பகுதியை இப்போதும்‌ காணலாம்‌. 
கல்வெட்டு ஆங்கிலத்திலும்‌ தமிழிலும்‌ உள்ளது. 

Paramagody Talook School 

Was erected by the munificent donation 

Of Erania Gurba Yagee Ravecula Vegia 

Regonatha Ranee Sathoopathee Para - 

- vathavurthanee Nauchiar Ammaul Ze - 

- mandaree of Ramnad on the Sep - 

- Tember 1656 Superintended by M 

William Boalth Moonsiff of pramagody 


பரம்பைக்குடித்‌ தாலுகா பள்ளிக்கூடம்‌ 
இராமநாதபுரம்‌ ஜமிந்தாரியாகிய மஹா 
ளள்ஸ்ீ ஹிரண்ணிய கெறபயாஜி ரவிகு 
ல விஜைய ரெகுநாத இராணி சேதுபதி 
பருவதவர்த்தனி நாச்சியாரம்மாள 
வர்கள்‌ பொருளுதவியினாலே 78 

கணு செப்டம்பர்‌ மீ 6 தீயில்‌ பரம்‌ 
பைக்குடி வகையராத்‌ தாலூகா முன்‌ 


சீப்‌ மேஸ்ட்டர்‌ வில்லியம்‌ போவாலது 


. துரையவர்கள்‌ மேல்விசாரணையின்‌ 


பேரிற்‌ கட்டப்பட்டது. 


ஆவணம்‌ 27, 2016 171 


57:1 


இடம்‌ ச 


காலம்‌ : 


செய்தி : 


ப 


மீ ஐ ௬ 8 6 18 


57:2 


காலம்‌ : 


செய்தி : 


57. ந௫வச்சோரி கல்வெட்டுகள்‌ 


து.சுந்தரம்‌, கோவை 


திருப்பூர்‌ மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, நடுவச்சேரி 
சிவளாபுரியம்மன்கோவில்‌ மதில்‌ சுவர்‌. 


கலியுக ஆண்டு 4992, விக்ருதி வருடம்‌ பொ.ஆ. 1691. 


சிவளாபுரி அம்மன்‌ கோவிலுக்குத்‌ திருமதில்‌ மதிலில்‌ தார்சு 
வீடு. தீர்த்தக்கிணறு ஆகிய திருப்பணிகளைக்‌ கோட்டை 
வேலம்பாளையம்‌ நல்லசிவவீரசெட்டி மகன்‌ முருகனாத 
செட்டி செய்து கொடுத்தமை. 


கலியுக சகாப்த்தம்‌ 4992 மே 

ல்‌ செல்லாநின்ற விகிர்தி ணு பங்கினி மீச தேதி 
கோட்டைவேலம்பாளையத்திலிருக்கும்‌ நல்லசிவவீரசெட்டி 
மகன்‌ முருகனாத செட்டி நடுவுச்சேரி சிவழாபுரி அம்மனு 
க்கு தீர்தக்ணெர்‌ திருமதிள்‌ மேல்ப்படி மதிளில்‌ தார்சுவீடுவ 
கையறா திருப்பணி வேலைகள்‌ உபயம்‌ 


சிவழாபுரி அம்மன்‌ லட்சிக்கவும்‌ 


ம : இதே ஊரில்‌ சாலை ஓரம்‌ உள்ள சுமைதாங்கி 


பொ.ஆ. 1986. 


சுமைதாங்கிக்‌ கல்லின்‌ ஒரு தூணில்‌ புடைப்புச்‌ சிற்பமாகக்‌ 
கருவுற்ற ஒரு பெண்ணின்‌ உருவம்‌ காணப்படுகிறது. பிள்ளை 
பெறாமல்‌ கருவுற்ற நிலையில்‌. இறந்த பெண்ணின்‌ 
பொருட்டுத்‌ தண்ணீர்ப்‌ பந்தலும்‌ சுமைதாங்கியும்‌ 
அமைக்கப்படடன. அமைத்தவர்‌ கருக்கங்காட்டுப்‌ புதூரில்‌ 
இருக்கும்‌ கோயமுத்தூர்‌ இருளப்ப நாடார்‌ என்பவர்‌. 
இறந்தவர்‌ உயிர்களின்‌ தாகம்‌ தீர்க்கும்‌ பொருட்டுத்‌ 
தண்ணீர்ப்‌ பந்தல்கள்‌ நிறுவப்படுதல்‌ மரபாக இருந்துள்ளது. 


ஆவணம்‌ 27, 2016 172 


1. கடவுள்‌ துணை 

2. 1936 ஷ்‌ ஏப்ர 

3. ல்‌ மீ 23 தியதி 

74. கருக்கங்காட்‌ 

க. டுப்புதூர்‌ கோ 

6. யழுத்தூர்‌ ரா 

7. யஸப்பன்‌ இருளப்ப நா 
8. டார்‌ செய்துவை 

9. த்த சுமைதா 

10. ங்கி பக்கத்தில்‌ தண்ணீ 
17.ர்‌ பந்தஸலும்‌ ௫ 

13. இணஸறு5 


அஆணணம்‌ ர, 2016 182 


58. வேட்டுவர்‌ கல்வெட்டு 
பி.ஆனந்தகுமார்‌, பெரியார்‌ திருமான்குறிச்சி 


இடம்‌: ஈரோடு மாவட்டம்‌, பவானி வட்டம்‌, ஒடத்துறை 
பட்டையகாளிபாளையம்‌ கிராமம்‌, காளத்தீஸ்வரர்‌ 
கோயில்‌. 


காலம்‌ : பொ.ஆ.1913 


செய்தி : வேட்டுவ குலங்களில்‌ வேட வேட்டுவ குலம்‌, வேட்டுவ 
குலம்‌, மாவலி வேட்டுவ குலம்‌, பூலுவ வேட்டுவ குலம்‌, 
காவல வேட்டுவ குலம்‌ என்ற ஐம்பெரும்‌ பிரிவுகள்‌ உண்டு. 
இவர்கள்‌ கண்ணப்ப நாயனாரின்‌ வம்சா வழியினர்‌ 
ஆவார்கள்‌. தெற்கு சுவர்‌ கல்வெட்டு வேட்டுவ குலத்தின்‌ 
சிறப்பை கூறுகிறது. பழைய கோயில்‌ இருந்த இடத்தில்‌ 
102 ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆங்கில ஆண்டு 
இ.பி.1913-இல்‌ நிர்மாணம்‌ செய்யப்பட்டுள்ளது என்பதை 
வடக்கு சுவர்‌ கல்வெட்டு மூலம்‌ அறியலாம்‌. 

58:1 


தெற்கு சுவர்‌ : '்ரீகணேசாய நம பஞ்சபூத ஸ்தலங்களில்‌ ஒன்றாக ஸ்ரீ 
காளத்திநாதர்‌ ஆதினம்‌ கண்ணப்பகோத்திர வில்வேடுவர்‌ வேட்டுவர்‌ 
மாவுலவர்‌ பூவுலவர்‌ காவுலவர்‌ இதைச்‌ சார்ந்த 32 ராயர்குலம்‌ 
லட்சத்தி எட்டு வீரகுலத்தவர்களும்‌ வெற்றிவாளும்‌ வீரதண்டும்‌ 
புலிக்கொடியும்‌'. 

இக்கல்வெட்டின்‌ தொடர்ச்சி கிழக்கு திசையில்‌ சுவரில்‌ உள்ளது. 
தற்போது அது படிக்க இயலாதவாறு முன்‌ மண்டபச்‌ சுவருக்குள்‌ 
அடைபட்டுவிட்டது. 
58:2 
வடக்குச்‌ சுவர்‌ : 

'கலியுக ஆண்டு 5015 சாலிவாகன சகாப்தம்‌ 1886 கொல்லம்‌ 
ஆண்டு 108 பிரமாதீச வருசம்‌ தை மாதம்‌”. 
08:3 
வடக்குச்‌ சவர்‌ : 

ஆதனம்‌ சர்வல்லவராய சுவாமிகள்‌ பரம்பரை சிதம்பர 
ஸ்மேகல்ப குமாரர்‌ பழனிச்சாமி தேசிகரால்‌ நிர்மானம்‌ செய்யப்பட்ட 
ஆலயம்‌”. 


ஆவணம்‌ 27, 2016 - 174 


59:1 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


99:2 


காலம்‌ 


செய்தி 


NDA 


59. சத்திரம்‌ செவல்பட்ழ கல்வெட்டுகள்‌ 


சொ. சந்திரவாணன்‌, 


இராசபாளையம்‌. 


? விருது நகர்‌ மாவட்டம்‌, இராசபாளையம்வட்டம்‌, சத்திரம்‌ 
செவல்பட்டி. காசிவிசுவநாதர்‌ கோயில்‌ நுழைவுவாயில்‌ 
இடப்புறம்‌ உள்ள தூண்‌. 


துந்துபி ,ஆனி , 29, பொ.கா.19ஆம்‌ நூற்றாண்டு. 

: இக்கோயில்‌ உள்ள சுப்பிரமணியர்‌ சன்னதி முன்மண்டபக்‌ 
கூரை திருப்பணி செய்யப்பட்டமை. 
வெங்கட்டப்பாத 2. அய்யங்கார்‌ தம்‌- 
மம்‌ சேஷாத்திரி 4. அய்யங்கார்‌ மணிய- 
த்தில்‌ சுப்பிரமண்‌- 6. ணிய சுவாமி சன்ன 
தி முன்‌ திருப்பணி ம- 8. ண்டபக்‌ கூரை கட்‌- 
டி முகிந்தது உ 10. துந்துபி ஷு ஆனி மீ” 
29 உசோமவாரம்‌ 

: மேற்படி காசிவிசுவநாதர்‌ கோயில்‌ வடக்குத்‌ திருச்சுற்றுக்‌ 
கூரை. 

: கொல்லம்‌ 1089 (பொ.ஆ. 1974) பிரமாதிச வருடம்‌, 
தைமாதம்‌ 

: இக்கோயில்‌ வடக்குத்‌ திருச்சுற்றுமதில்‌ அஸ்திவாரம்‌ 
தொடங்கி தாழ்வாரப்‌ பகுதி முழுவதும்‌ கல்‌ திருப்பணி 
செய்யப்‌ பட்டமை. 

உசிவமயம்‌ 

சத்திரங்கோவில்‌ வடக்குத்‌ திரு- 

மதில்‌ ஜீர்ணமானதிலநத அஸ்திவார 

மும்‌ டெதிருமதிலு மதையடுத்து வட- 

க்குத்‌ தாழ்வாரம்‌ மேல்‌ கல்வேலை 

இவை புதியதாய்க்‌ கட்டப்பட்டு கொல்‌- 

லம்‌ 7089 ஷு பிரமாதிச ஷ்‌ 

தை மீ முடிந்தது 


ஆவணம்‌ 27, 2016 175 


8௦. கும்பகோணம்‌ வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 
- இர.ஜெயராமன்‌ 
60:1 
இடம்‌ : தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, கும்பகோணம்‌ வட்டம்‌, அணக்குடி, 
பழவாற்றுப்‌ பாலத்தில்‌ பதிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள்‌. 
காலம்‌ : கி.பி.1906 
செய்தி : இப்‌ பழவாற்றுப்‌ பாலத்தைக்‌ கட்டிய ஆங்கியேப்‌ 
பொறியாளரின்‌ பெயர்‌ பொறிக்கப்‌ பட்டுள்ளது. 


1906 
PALAVAR BRIDGE 
G.D.DWYER 


LOCAL FUND ENGINEER 
60:2 
இடம்‌: அணக்குடி. 
காலம்‌: கி.பி.1906 
செய்தி: இப்‌ பழ்வாற்றுப்‌ பாலத்தைக்‌ கட்டியவர்‌ அணக்குடி (ஜமீன்‌) 
ஹ.னை. இராம்சா மிபிள்ளை என்று கூறுகிறது. 
1906 
PALAVAR BRIDGE 
BUILDER 


A.C.RAMASAMY PILLAY 
ANAKKUDY 


60:3 


இடம்‌ : கும்பகோணம்‌ இராகவேந்திரா மடத்தின்‌ உள்ளே 
அமைந்துள்ள குளக்கரையில்‌ உள்ள பலகைக்‌ கல்‌ 


காலம்‌ : 19ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி : விஜயேந்திர சுவாமிகள்‌ இருக்குள்ம்‌ அமைத்துக்‌ 
கொடுத்தது. 


க்ஷவணம்‌ 29, ௧0௧௦ ர்‌ 


82% 8 உ உய & 8192 வ 


10. 


60:4 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


ரு. 8 2 4 


6. 


உ 

பிலவ 

ஆவணி மாதம்‌ உய 
உ 

ம அன்னிய 

ர்‌ ஆம்படயான்‌ 
பா(ர்வ)தி அம்‌ 
மான்‌ ஸ்ரீ 

விஜயீர்‌ 

திர சுவா 


மியாத 


. (ச)ன்னிதான 
- தீதில்‌ இருக்கு 
13. 


ளந்‌ தற்மம்‌ 


: கும்பகோணம்‌ இராகவேந்திரா மடத்தின்‌ 
அமைந்துள்ள குளக்கரையில்‌ உள்ள பலகைக்‌ கல்‌. 


: இ.பி.76ஆம்‌ நூற்றாண்டு 
: கோயில்‌ பணியாளருக்கு தலைமுறை தலைமுறையாக வீடு 


கட்டி குடியிருக்க மனை வழங்கியது. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ 

மகா மண்டலே 

ஸ்வரந்‌ . . . 

குடுத்த மனை 

. மனையும்‌ குடி 


யிருக்க கட்டளை இட்ட *ுஸஅங்காுு 


ஆவணம்‌ தர, 2016 


உள்ளே 


177 


7. ளம்மன்‌ கோயிலுக்கு ஆக 

&. விட்ட மனை ஆவது அங்கா 

9. எம்மன்‌ கோயில்‌ மணிய... 

70. குள்‌ இருந்த மனைக்கு மே 

11. ற்கு அய்யன்‌ ஒழுகின 

72. க உடையார்‌ கோயில்க்கு 

13. கிழக்கு . . . வார்‌ பற்று 

74, பெரியயவிதா. ஓயத்து 

75. க்கு தெற்கு வழிக்கு வடக்கு இன்‌ 
76. னான்‌ கெல்லைக்கு உட்பட்ட பு 
17. ஞ்செய்‌ நன்செய்‌ மனைகட்டி 

78. குடியிருக்கச்‌ சொல்லி கட்டளை 
19. யிட்ட படியினாலே யிந்தமனை ச 
20. ந்திராதித்தவரையும்‌ அம்மன்‌ 

21. கோயிலுக்கு ஆக அனுபவி 

25. த்துக்‌ கொள்ளக்‌ கடவராக 

23. வும்‌ யிந்த மனை பிள்ளை பி 

24. ள்ளை தலைமுறையாக அனு 

25. பவித்துக்‌ கொள்ளவும்‌ யதுக்கு யா 
26. தொருவன்‌ சொன்னவர்கள்‌ காராம்‌ பசு 


97. வைக்‌ கொன்ற பாவத்திலே . . . 


ஆவணம்‌ 27, 2016 178 


காலம்‌ 


செய்தி : 


[து அல ன, அனத. அன 15 ஐ 


RES 


61: 2 


காலம்‌ 


செய்தி 


(2 அ ஜே நவ 


61. திருக்கோகர்ணம்‌ கல்வெட்டுகள்‌ 


முனைவர்‌ மு. காயத்திரி தேவி, 
புதுக்கோட்டை. 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருக்கோகர்ணம்‌ 


கோயில்பட்டி, கருப்பர்கோயிலில்‌ நடப்பட்டுள்ள தூண்‌. 


: பொ.ஆ.1918. 


முத்து கருப்ப நாடார்‌ விளக்குத்‌ தூன்‌ வைத்தமை. 
1918 
நவம்‌ 
பர்மீ 
18 

கா 

ம்‌ 
தோ- 
ப்பு 
ழூ. 
முத்து 
கருப்‌- 
பநா- 


டார்‌ 


: அதே கோயிலில்‌ உள்ள மணி. 
: 20ஆம்‌ நூற்றாண்டு. 
: உபயதார்‌ பெயர்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 


. உபயம்‌ சின்னக்கருப்பருக்கு 


திருக்கோர்ணம்‌ புதுக்கோட்டை 


. சமஸ்தானம்‌ அ.ராமசாமி 
. நாகசுரக்காரர்‌ வலங்கைமான்‌ 


. ராஷஸத வருசம்‌ தைம்‌ 30 தி 


ஆவணம்‌ 27, 2016 179 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி ம 


tm 


த: இன்‌ ந உ 2.09 


6௨. சின்ன ஆலங்குப்பம்‌ கல்வெட்டு 


4. மகேந்திரன்‌, சென்னை 


? வேலூர்‌ மாவட்டம்‌, குடியாத்தம்‌ வட்டம்‌, சின்ன 


ஆலங்குப்பம்‌. 


2 யொ.கா.]8ஆம்‌ நூற்றாண்டு 


முதல்‌ வரியின்‌ இடது புறம்‌ சூரியனும்‌ வலதுபுறம்‌ சந்திரனும்‌ 
செதுக்கப்பட்டிருக்கின்றன. சிங்கண உடையார்‌ தேவதான 
நிலம்‌ கொடுத்தமை. 


சிங்கண உடையார்‌ தன்மந்‌ 
தெவன்‌ மலையிற்‌ 

பிள்ளையார்‌ மாதுய 

ரம்‌ தீத்தார்‌ தேவதா 

அ னம்‌ மலுக்கர்‌ இணற்று 

க்கு மேற்கு சக்கிலி குட்டைவி 
ளைவுக்கு கிழக்கு பாறைக்‌ 

கு வடக்கு குறிச்சிக்கு (தெற்கு) 


ஆணணம்‌ இர, 2016 480 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


1 தட து இ இ & மே 02 வ 


டர ர டர த ந 
ஓக ஒட ட ம. வ 


I7. 


63. ஆச்சனூர்‌ கண்மாய்‌ கல்வெடீ௫ 
சோ. கண்ணதாசன்‌, 
கோ. தில்லை கோவிந்தராசன்‌, 
இர. செயராமன்‌, தஞ்சாவூர்‌ 


: தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, திருவையாறு வட்டம்‌, ஆச்சனூர்‌. 
வடுககுடி. பன்னிரண்டு கண்மாய்‌ கரையில்‌ நடப்பட்டுள்ள 
கல்‌. 


2? யொ.அ. 1831. 


:ஆச்சனூர்‌ வடுககுடி பன்னிரண்டு கண்மாய்‌ மராமத்துப்‌ 
பணிக்கு ரூ. 28,000 வழங்கியமை. 


கற ஸக்குசரியான 

1831 னுத்தில்‌ மி- 
ங்கிலீசு யெளுத்தில்‌ கண- 
டிறுக்கிர துரையவர்க- 

ள்‌ னாளையிலும்‌ எய்ட்டு 
சிறஸத்தர்‌ லெட்சுமி 
நரசய்யர்‌ அதிகார 

தில்‌ இஷ்டுமெண்டுபடி 


க்கும்‌ பிளான்படிக்கும்‌ மறா- 


. மது மத்திஸ்தம்‌ றாமசாமி 

: நாயகர்‌... 

. ற்‌ விறாவுனாயகற்‌ அணைகரை 
. பேஷ்கார்‌ அப்பனய்யங்கார்‌ 

. தாலுக்கா மேஸ்திரி வரதப்பனா- 
. யக்கர்‌ தாலுகா வல்ல மாகா- 


. னம்‌ னாட்டுக்கணக்கு சீனுவா- 


சய்யங்கார்‌ அணை மணீ 


கவணம்‌ 27, 2018 “187 


78. யம்‌ சுப்பிரமணிய அய்யன்‌ 
19. யிவர்களிருந்து வடுககுடி 
20. அணைகாவேரி வடகரையி- 
21. ல்‌ 18 கண்வாயி வச்சு மண 
22. ல்‌ பொக்கு இழமதகு றஸ்த்த 
23. ஈபாலம்‌ வகையறாகட்டி வே 
24. லை தீர்மானம்‌ செயிது 
த, வய்தார்கள்‌ யிதற்கு ௪- 
26. லவான துகை 
27. ரூ. 24,000 யிந்த 
28, யெளுத்து இருமூலநாதன்‌ வெட்டி 
29. ந்து 
ஆஷங்கிலப்பகுதி 
1. THIS CALINGULA 
2. TWELVE UNDER SULICES 
3. ERECTED AD 1831. 
4. N.W.KINDERSLEYE&Q 
5. Prin’c of Tanjore 
6 
7 


. LIEUIC.E. FABER 
. Civil Engr'Sn : DV 


ஆனணணம்‌ 27, 2016 ப்‌ 182 


64. அரியக்குழ சாலைக்‌ கல்வெட்டு 
சே. கணேசன்‌, காரைக்குடி. 


இடம்‌ :காரைக்குடி அருகில்‌ அரியக்குடி ராமம்‌. திருவேங்கட 
முடையான்‌ கோயிலின்‌ அருகில்‌ நடப்பட்டுள்ள தனிக்கல்‌. 


காலம்‌ : பொ. ஆ. 1915, 


செய்தி : புதிய சாலை அமைக்கப்பட்டது பற்றிக்‌ கூறுகிறது. 


= 
ச்‌ 


ஸ்ரீராமஜெயம்‌ 
கானாடு காத்தான்‌ 
மெ.க. வெ.சித. 
சிதம்பரஞ்‌ செட்டியார்‌ 
ஞாபகர்த்தமாக 
போட்டிருக்கிற 
ரோடை தேவகோ- 


ட்டை டிவிஷனலா- 


உ. ஐ. இ. ஜு. உ ௨.0 


பீஸர்‌ மகாராஜராஜஸ்ரீ 


ட 
> 


ஹ. ராமச்சந்திரய்‌ 


b= 
நமை 


யறவர்களால்‌ 


el 
£2 


78.5.1915 ல்‌ 


[ன்‌ 
ட 


இறக்கப்பட்டது 


ஆவணம்‌ 27, 2016 2 188 


65. வந்தவாசி - திகம்பர சமண சத்திரம்‌ கல்‌எவட்டு 


இடம்‌ தி 


காலம்‌ 


செய்து : 


ர்‌ 


op ம ஐ உ உ 8 29 


10. 


13. 
14. 
15. 
16. 
17. 


கோ.உத்திராடம்‌, அன்னம்பாக்கம்‌ 


திருவண்ணாமலை மாவட்டம்‌, வந்தவாசி, 
ஜலகண்டீசுவரர்‌ கோயில்‌ சன்னதி தெருவில்‌ உள்ள திகம்பர 
சமண சத்திரம்‌. 


: சகம்‌ 168, நள- தை - தீ; 16-01-1917. 


சமண மக்கள்‌ யாத்திரையின்போது தங்குவதற்காக 
வெண்குன்றம்‌ தொ.பா.பூரணச சந்திர நயினார்‌ என்பவர்‌ 
முதல்‌ தளத்துடன்‌ கூடிய கட்டடத்தை தானமாக 
வழங்கியதை அறியமுடிகிறது. 


சாலிவாகன சகாப்த 

வருஷம்‌ 1888 இங்கிலீஷ்‌ 1917 
வருஷம்‌ ஜனவரி மீ 16 நள வருஷம்‌ 
தை மீச வெண்குன்றம்‌ 

ஸ்ரீமதார்கத தென்னவராய 

கோத்ர ஜனித பார்சநாத நயி 

னார்‌ குமாரர்‌ பூர்ணசந்திர நயி 
னாரால்‌ கஸ்பா வந்தவாசி 
சுயம்புநாத ஸ்வாமி சன்‌ 


னதி வீதியில்‌ வாகன மண்‌ 


. டபத்துக்கு 8ழ்பக்கத்தில்‌ கி 
72. 


முக்கு மேர்க்கு ஜெம்‌ 17 1/2 வட 
க்கு தெர்கு கிஜம்‌ 34 இந்த ௮ 
ளவுள்ள மெத்தை கட்டட 
மனையை சுயமாய்‌ கிரை 

யம்‌ பெற்று ஜினமத ம 
ஹாஜனங்களுக்கு வாசநி 


ஆவணம்‌ 27, 2௨016 4 184 


18. மித்தம்‌ தானபத்திரம்‌ எழுதிரி 
19. ஜிஸ்டர்‌ செய்து ஜைநாள்‌ 
20. சத்திரம்‌ என்று தர்மஸாஸ 
21. னம்‌ செய்யப்பட்டது இதி 


22. வரபட்ட ஜைந ஓனங்‌ 


8 


. கள்‌ 5 தினத்துக்கு மேல்‌ வ 


1 


, சிக்க கூடாது வெண்கு 
25, ன்றம்‌ தொ. பா. பூரணச 
26. நீதிர நயினார்‌. 


ஆவணம்‌ ௨7, 2016 இட்டு 


66 


ஷு வு ஷே. 02 வவ 


உதிருப்யத்துர்‌ ஆஞ்சநேயர்‌ கோயில்‌ கல்‌ஊட்டு, 


சு.இராசவேலு,பா. அருண்ராஜ்‌, 
தஞ்சாவூர்‌ 


: சிவகங்கை மாவட்டம்‌, திருப்பத்தூர்‌ வட்டம்‌, திருப்பத்தூர்‌ 


வீர ஆஞ்சிநேயர்‌ கோயில்‌ 


: 18- 19ஆம்‌ நூ. 


: வெங்கடாச்சல நாயக்கன்‌ என்பவர்‌ ஆஞ்சிநேயர்‌ 


கோயிலுக்கு உபயம்‌ அளித்தமை. 


. வெங்கடாச்சல நாயக்கன்‌ 

ட நாயக்கன்‌ 

. தென்புரம்‌ வடபுரம்‌ நின்ற 

. நாயக்கன்‌ குன்ற வனமீசுரம்‌ மயவஸன்‌ ஸதா 
யார்‌ உபயம்‌ உத்திரம நா 


. கலிங்கம குறுசாமி 


. ராமநாதபுரம்‌ வெங்கடாச்சல நா 
..யக்கன்‌ - நாகலிங்கம நாயக்கன்‌ 


. சோமநாத நாயக்கன்‌ 


ஆனணம்‌ 27, 2016 சம்‌ 186 


காலம்‌ : 


செய்தி : 


ht 
. 


உ.ஜ 3 இ ஐ. உ ன்‌ 


SES 


18. 
14. 
15. 
16. 
17. 


ஆனணம்‌ 


67. திருநெய்த்தானம்‌ கல்வைட்டு 
பா. அருண்ராஜ்‌, தஞ்சாவூர்‌ 


: தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, திருவையாறு வட்டம்‌, தில்லை 


ஸ்தானம்‌ எனப்படும்‌ திருநெய்த்தானம்‌ ஊரில்‌ உள்ள 
திருநெய்யாடியப்பர்‌ கோயில்‌ நுழைவுவாயில்‌ கோபுரத்தின்‌ 
இடப்பக்கம்‌ உள்ள குத்துக்கல்‌. 

பொ.ஆ.1928- 1931 

இருநெய்தானத்தைச்‌ சேர்ந்த நடேசசாஸ்திரி என்பவர்‌ 
நெய்யாடியப்பர்‌ கோயிலில்‌ உள்ள நடராஜ மூர்த்திக்கு 
அந்தனர்குரிச்சியில்‌ உள்ள நிலத்தை சர்வமாண்ய மாக 
கொடுத்து இருவையாறு படிவு அலுவலகத்தில்‌ பதிவு 
செய்தமை. 


திருநெய்த்தானம்‌ 

ஸ்ரீ நெய்யாடியப்பர்க்கு 
மேற்படியூர்‌ ரிட்டையர்‌ ஜி. 

நடேச சாஸ்திரிகளால்‌ 

5.5.28 ல்‌ ரூ 250 விலையு 

ள்ள நாகா பரணமும்‌ 

2.7.30 ல்‌ ரூ 300 மூலதனமாக 
மேற்படியூர்‌ கோவிலில்‌ பிரதிஷ்டை 
செய்யப்பட்ட நடராஜ மூர்த்தி 
க்கும்‌ 9.7.31 ல்‌ ரூ 248 அந்தன 


ர்‌ குரிச்சி ஸர்வமாணியம்‌ பர 


த்‌ தெரு காணி ஏக்கர்‌ 1 ஸெண்டு 

சீ மேற்படி சுவாமி கால சந்தி நிவே 
தனத்திற்காகவும்‌ இருவையார்‌ 
ரிஜிஸ்டர்‌ ஆபிஸில்‌ ரிஜிஸ்ட 

ர்‌ செய்யப்பட்ட 

ன. 


27, 2016 187 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி : 


mK 


10. 
11. 
12. 
13. 


ரூவணம்‌ 27, 2016 


68. திருவைகுண்டம்‌ செப்பேடுகள்‌ 


ந. சுலைமான்‌, மதுரை 
மு. ராஜேஷ்‌, பெங்களூரு 


தூத்துக்குடி மாவட்டம்‌, திருவைகுண்டம்‌ ஊரில்‌ உள்ள 


இரு.வி.ஜெயராமன்‌ அவர்களிடம்‌ உள்ளது 


: பொ.ஆ. 1769, சகாப்தம்‌ 161, கொல்லம்‌ 94. 


ஸ்ரீவைகுண்டம்‌ கள்ளபிரான்‌ சுவாமி சன்னதியில்‌ ராமானுச 
கூடத்தில்‌ அன்னதானம்‌ செய்வதற்கும்‌, சுவாமிக்குத்‌ துளசி 
அர்ச்சனை செய்வதற்கும்‌ கொடையளிக்கப்பட்டதைக்‌ 
கூறுகிறது. செப்பேட்டின்‌ மேற்பகுதியில்‌ விஷ்ணு, ஸ்ரீதேவி, 
பூதேவியுடன்‌ சங்கு மற்றும்‌ சக்கரம்‌ கோட்டுருவமாகக்‌ 
காட்டப்பட்டுள்ளது. 

யாதீச்ச ஸி மஹாரான ஸாஸ்வதீம்‌ கதிமாக்ஷந: அக்ஷ்ய மந்தா 
நந்தகு ருஷ்ய ஸத்தம்‌ இந்திரானம்‌ ஏதத்‌ சைலநாதஸ்ய சராச 
ற... ரோரிதம்‌ ஸ்ரீமத்‌ ஸோரநாத வைகுண்டஸ்ய ஸாஸா 
ஸநம்‌ ஸ்வஸ்திஸ்ரீ ஸாலிவாஹன ஸகாப்தம்‌ 169] மேல்‌ செ 


ல்லா நின்ற கொல்லம்‌ 945 வருஷம்‌ விரோதி வருஷம்‌ 
தக்ஷிணாயநம்‌ 


ஸ்ரீ ஷ்ம [ருது] ஆனி மீ ம்‌ 25 தேதி புதன்களம்மை 
பூர்வபக்ஷத்தில்‌ ்‌ 


தீவிதியையும்‌ பூச நச்சத்ரமும்‌ சுபயோக கரணங்களும்‌ பெ 


த்த னாள்‌ யிந்த சுபதினத்தின்‌ அகஸ்த்திய [புருத்ச்சையில்‌] 
தக்ஷிணக[ங்‌] 


கையான தாம்ரபரணி தீரத்தில்‌ 'ப்ரஹம்ம கலச இர்த்தத்தில்‌ 
நவதி 


ரூப்பதியில்‌ மூத்த இருப்பதியாக யிருக்குர ்ரீவைகுண்டத்தி 
ல்‌ நித்யவாஸியாக யிருக்குர பெரியதம்பி ஏகாங்கியாற்‌ ௮ 
வற்களுக்கு மதுரை சமுத்தான முதல்‌ நடுமண்டலம்‌ இரு 
னெல்வேலி கன்யாகுமரி வறைக்கு மிருக்கிர கச்சிகுல 


188 


14. 
15. 


16. 


வம்சம்‌ கர்னாடக ப்ரபுக்கள்‌ உபயகுரிகாரற்‌ உப்பயரா 
ணுவத்தாற்‌ னானா கோத்திரத்தில்‌ உள்ள சுத்த வீரருகளும்‌ 
தா 


னி பத்தி கட்டின குறிகாரரும்‌ முனைக்காரரும்‌ மோமசுத்தான்‌ 
தாம்ர 


17. ஸாஸந மெளுதிக்‌ குடுத்தபடி தானசாதனமாவது ஸ்ரீவை 

78. குண்டத்தில்‌ சுவாமி கள்ளபிரான்‌ சன்னதியில்‌ ராமானு 

19. ச கூடம்‌ அன்னதானம்‌ னானொன்னுக்கு ஆறு பேருக்கு 

20. துவாதெசி பனிரெண்டு பேருக்கு ஏகாங்கியாற்கு தளிகை 

21. க்குப்‌ பண்ணுற பேற்‌ ஒருத்தற்‌ மொறைகாரி சுருள்‌ சாது 

22. .. பல வெஞ்சனத்துக்கு துளசி அற்ச்சனை ஆக யிவளவு 

22. பேருக்கும்‌ நித்திய மளுதாநம்‌ நடந்து கொண்டு வருகு 

28. ரதுக்கு னம்‌ மகறாசா உதமுத்தராயற்‌ அவற்க னாளையில்‌ 
வரங்‌ 

25. கள்‌ ஒருசனத்துக்கு [அரைகால்‌ 9] பணம்‌ வீதம்‌ உதகபூருவீக 

26. மாக தானம்‌ பண்ணினபடியினாலே ஆசந்தராக்கம்‌ புத்தி 

27. ர பவுத்திர பார பரியந்தமாகவும்‌ தற்ம புத்தர 
விற்த்தியாகவும்‌ ந 

28. டப்பிவிச்சு வருவோமாகவும்‌ யிந்தபடிக்கு னாங்கள்‌ உபய 

29. ராணுவத்தாரும்‌ யேககாணமாக சம்மதித்து மாதம்‌ ஒரு சன 

20, [அரைகால்‌?] பணம்‌ வீதம்‌ வச்சு தானசாதன மெளுதிக்‌ 
குடுத்தோ 

31. ம்‌ ஸ்ரீவைகுண்ட நித்யவாஸியாக யிருக்குர பெரியதம்பி ஏகா 

௮3. ங்கியாருக்கு உபயராணுவத்தாருமோம்‌ இப்படிக்கு யிந்த சூ 

பின்பக்கம்‌ 
33. டிக்‌ கொடுத்த நாச்சியார்‌ சன்னதிக்கு மேல்‌ 
34, புறம்‌ தோட்டமும்‌ மேல்படாகையில்‌ . . . 


ஆவணம்‌ ச, ௨016 189 


s 8 


பி 


68:2 


ட 


காலம்‌ 


செய்தி 


ஆவணம்‌ 27, ௨016 


SRS 


லும்‌ பெரியநம்பி ஏகாங்கியார்‌ அனுபவித்து 
கொள்ளுகிரது 

இருனெல்வேலி சமதானமத்தில்‌ சம்மடி ரெங்க[சரமி]பிள்ள 
யம்‌ சுப்புராச குன்னூர்‌ முத்துராச உடபூத்து சுவாமி 

ராச தென்காசி வெங்கிடராச தென்காசி ராமசுவாமி 

[யும்‌] நடுமண்டலம்‌ இளவேந்தல்‌ அடுசுபல்லி வெங்கட 
பதியும்‌] சீனிவாசபுரத்து பாப்பாங்குளம்‌ ராமசுவாமி 

[யும்‌] சொக்கப்பனும்‌ இருப்பஇ[யும்‌] இருனெல்வேலி குறி 
காற்‌ [அர்த்தபனாரும்‌] குரிச்சிகள்காரும்‌ வெங்கிட்டனாரும்‌ 
லெட்சிமன்ன சேர்வைகாறன்‌ பொன்னம்பலம்‌ சே 
ர்வைகாற்‌ 


58 (கிரந்த வரிவடிவில்‌ ஸ்லோகம்‌ உள்ளது) யிந்த சாதனம்‌ 
மெளுதினேன்‌ 


சிப்பாச்சாரி தருனெல்வேலி 


தூத்துக்குடி மாவட்டம்‌ திருவைகுண்டம்‌ 


இிரு.வி.ஜெயராமன்‌ அவர்களிடம்‌ உள்ளது 


: பொ.ஆ. 1769, சகாப்தம்‌ 1691, கொல்லம்‌ 945 


வைகுண்டம்‌ கள்ளபிரான்‌ சுவாமி சன்னதியில்‌ திருவாய்‌ 


மொழி பாராயணம்‌ செய்வதற்கும்‌ மந்திரோபதேசத்துக்கும்‌ 
சூடிக்கொடுத்த நாச்சியார்‌ சன்னதியில்‌ துவாதெசிக்‌ 
கட்டளைக்கும்‌ திருவேங்கடமுடையார்‌ சன்னதியில்‌ துளசி 
அர்ச்சனைக்கும்‌ மற்றும்‌ ஆது பேருக்கு அன்னதானம்‌ 
அளிப்பதற்கும்‌ கொடை தரப்பட்டதைக்‌ கூறுகிறது. செப்‌ 
பேட்டின்‌ மேற்பகுதியில்‌ விஷ்ணு, ஸ்ரீதேவி, பூதேவியுடன்‌ 
அனுமன்‌, சங்கு மற்றும்‌ சக்கரம்‌ கோட்டுருவமாக 
காட்டப்பட்டுள்ளது 

யாதீச்ச ஸி மஹாராஜ ஸாஸ்வதீம்‌ கதிமாக்ஷ்ந: அக்ஷ்ய மந்தா 


நந்தகு ருஷ்ய ஸத்தம்‌ இந்திரானம்‌ ஸ்வஸ்திஸ்ரி 
ஸாலிவாஹன ஸகாப்தம்‌ 1691 


190 


10. 


11. 


72. 


13. 


14. 
15. 


16. 


17. 


18. 


மேல்‌ செல்லா நின்ற கொல்லம்‌ 945 விரோதி வருஷம்‌ 
உத்தராயணம்‌ 

ஸ்ரீஷ்ம [ருது] ஆனி மீம்‌ 85 தேதி புதன்கிளம்மை 
பூர்வபக்க்ஷத்தில்‌ த்விதீயையும்‌ 

பூச நச்சத்ரமும்‌ சுபயோக கரணங்களும்‌ பெத்த னாள்‌ மிந்த 


அப்‌ 


தினத்தில்‌ அகஸ்த்திய புருத்ச்சையில்‌ திண க[ஙிகையான 
தாம்‌ 

ரபரணி தீரத்தில்‌ ப்ரஹம்ம கலச தீர்த்தத்தில்‌ முதல்‌ திருப்பதி 
யாக இருக்கும்‌ ஸ்ரீவைகுண்டத்தில்‌ நித்யவாஸியாக 
யிருக்குர பெரியநம்‌ 

பி சுந்தறாச்சாரியார்‌ ஸ்வா மியவர்களுக்கு ஸ்ரீவைகுண்டம்‌ 
திருமலை நாயக்கர்‌ 

[சிவாஜி நாயக்கர்‌ வகையறாக்கள்‌ வேளூர்‌ முத்திருளாச்சி 
நாயக்கர்‌ பாப்பு நா 

யக்கர்‌ வகையறா ஆதாகுளம்‌ அரிசினாபுரம்‌ பிச்சா நாயக்கர்‌ 
முத்துசாமி நாய 

க்கர்‌ வகையறா திருமலாபுரம்‌ நாகப்ப நாயக்கர்‌ சன்னா 
நாயக்கர்‌ வ 

கையறா பரிவில்லிகோட்டை குமாரசாமி நாயக்கர்‌ 
இருஷ்ண நாயக்கர்‌ வ 

கையறா கொத்தாவி சங்கரப்ப நாயக்கர்‌ விறாச்சி நாயக்க 
ர்‌ வகையறா மேற்படி மிந்த ஏழு ரொமவாசிகளான கச்சிகுல 
வ 

ம்ச கர்ணாடக ப்ரபுக்களான தாவி பத்துக்‌ கட்டின நாநா 
கோத்திரதி 

லுள்ள உபயகுரிக்காரரும்‌ ஏகோயித்து சுத்தமான தாம்ப்ர 
ஸாஸத 

மெளுதிக்‌ கொடுத்தபடி தான சாதனமாவது மேற்படி 
ஸ்ரீவைகுண்டத்தில்‌ 


ஆவணம்‌ ௨7, 2016 191 


19. 
20. 


al. 


26. 


27. 


ஆவணம்‌ 27, 2016 


கள்ளபிரான்‌ சுவாமி சன்னதியில்‌ இருவாய்மொழி பாராய 
ணத்துக்கும்‌ ஸிஷ்யர்‌ மந்திரோபதேசத்துக்கும்‌ 
திருமாளிகையில்‌ ஆ 


று பேறுக்கு அன்னதானமும்‌ சூடிக்கொடுத்த நாச்சியார்‌ 
சன்னதியி 


ல்‌ துவாதெசிக்‌ கட்டளையும்‌ திருவேங்கடமுடையார்‌ 
சன்னதியி 


ல்‌ துளசி அர்ச்சனையும்‌ நடந்து கொண்டு வருகுரதுக்கும்‌ 
மகறூாசா ௨ 


தமுத்து னாயற்‌ னாளையில்‌ னாங்கள்‌ மாதம்‌ ஒரு சனத்துக்கு 
பணம்‌ அரைகால்‌ வீதம்‌ 


உதக பூருவீகமாக தானம்‌ பண்ணினப்‌ படியினாலே 
ஆசந்திரா 


க்கம்‌ புத்திர பவுத்திர பார பரியந்தமாக நடப்பிவிச்சு 
வருவோ 


மாகவும்‌ 


திருனெல்வேலி சிப்பாச்சாரி 


192 


69. பழனி வாணியர்‌ செப்யபே௫ 


செ.ராசு, ஈரோடு 
இடம்‌ : பழனி இராமசாமிப்‌ பண்டாரம்‌ இல்லத்தில்‌ திருமதி இசை 
அவர்கள்‌ வசம்‌ இச்செப்பேடு உள்ளது. 
காலம்‌ : கலியுகம்‌ 4416 (பொ.ஆ.1315) சோபஇருச, தை, 85 (பூசம்‌) 
பொருந்தி வரவில்லை. 17ஆம்‌ நூற்றாண்டாகலாம்‌. 
செய்தி : வாணியர்‌ அனைவரும்‌ பழனியில்‌ கூடிப்‌ 
பழனியாண்டவரின்‌ அதிகாலைப்‌ பூசைக்குத்‌ திருமஞ்சனம்‌, 
சந்தனம்‌, வில்வார்ச்சனைக்கு செவந்தி பண்டாரம்‌ மூலம்‌ 
அளிக்க பல்வேறு வகையில்‌ அளித்த பணக்கொடை 
கூறப்படுகிறது. 
செப்பேட்டின்‌ தொடக்கத்தில்‌ நடுநாயமாகத்‌ தண்டாயுதபாணி, 
வலப்புறம்‌ கைலாசநாதர்‌, விநாயகர்‌, இடப்புறம்‌ பெரிய 
நாயகியம்மை சிறு புடைப்புச்‌ சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளனர்‌. 
அவரவர்‌ வாகனமும்‌ பொறிக்கப்‌. பட்டுள்ளது. இடப்புற (இறுதியில்‌ 
எண்ணெய்‌ ஆட்டும்‌ செக்கு உருவம்‌ உள்ளது. 
தண்டாயுதபாணி அருகில்‌ கட்டளையை நிறைவேற்றும்‌ 
செவந்தி பண்டாரம்‌ உருவம்‌ உள்ளது. அவர்களுக்கு ழே மணி, 
துபக்கால்‌ உள்ளதால்‌ அவருடைய பூசை உரிமை காட்டப்பட்டுள்ளது. 
இருமலை நாயக்கர்‌ தளபதி இராமப்பய்யன்‌ காலத்தில்தான்‌ பூசை 
செய்யும்‌ பண்டாரம்‌, பாணிபாத்திர உடையார்‌ நீக்கப்பட்டு 
சிவாச்சாரியர்‌ நியமிக்கப்பட்டனர்‌. எனவே, இக்கொடை அதற்கு 
முன்னர்‌ அளிக்கப்பட்டுள்ளது. 
தொடக்கத்தில்‌ ஐந்து பாடல்கள்‌ உள்ளன. இடையில்‌ உள்ள 
மூன்று பாடல்கள்‌ முருகன்‌ புகழ்‌ பாடுகின்றன. மூருகனது பல புகழ்‌ 
மொழிகள்‌ கூறப்பட்டுள்ளன. வாணியர்‌ தோற்றம்‌, அவர்கள்‌ பெற்ற 
விருதுகள்‌, பெருமை சிறப்புச்‌ கூறப்படுவதுடன்‌ ஆயிரத்‌ தலைவரான 
வாணியரின்‌ ஆயிரம்‌ பட்டப்‌ பெயர்களும்‌ செப்பேட்டில்‌ 
கூறப்பட்டுள்ளன. வரிகள்‌ 747 - 2749இல்‌ கொடுக்கப்பட்டுள்ள பட்டப்‌ 
பெயர்கள்‌ இவர்களை இடைக்‌ காலத்திலிருந்த திசை ஆயிரத்து 
அய்நூற்றுவர்‌ வணிகக்‌ குழு போன்ற வணிகக்‌ குழுக்களோடு 
தொடர்புபடுத்தும்படியாக உள்ளன. 
செப்பேடு 48 செ.மீ. நீளமும்‌ 29 செ.மீ. அகலமும்‌ 3 கிலோ 370 
கிராம்‌ எடையும்‌ உடையது. 


ஆவணம்‌ 27, 2016 193 


சிவமயம்‌ 


10. 


11. 


12 


13. 


14 


வைய நீடுக மாமழை மன்னுக மெய்‌ விரும்பிய அன்பர்‌ 
விளங்குக சைய்வ நன்னெறி தான்தழைத்‌ 

தோங்குக தெய்வ வெண்டிரு நீறு சிறக்கவே கருணைபொழி 
இருமூகங்க ளாறும்‌ வாழி கனக 

மலர்ப்‌ பன்னிருகை வேலும்‌ வாழி இருசரண 
மென்றலைமேல்‌ நாளுமோங்க யிந்துரவிக்‌ கப்பாலும்‌ 
இனிது வாழி அருள்பரவி அமரர்சிறை மீட்டே யாண்ட 
ஆறிரண்டு திருநயனத்‌ தழகும்‌ வாழி மருவணியும்‌ பை 
ங்கடப்பந்‌ தரர்மார்‌ வாழி மயில்பரி சேவல்கொடியும்‌ வாழி 
அடைந்தவர்‌ துணைவா வாழி அடையலர்க்‌ கரியாய்‌ 
வாழி மடந்தைதன்‌ மைந்தாவாழி மாதவன்‌ மருகா வாழி 
திடம்புனை வேலோன்‌ வாழி தேவரா ருயிரே வாழி 
படர்ந்தபேர்ரசுரர்‌ கூற்றாம்‌ பரமனே வாழி வாழி நன்னெறி 
முகமும்‌ வாழி நல்லென முடியும்‌ வாழி பன்னிரு கரமும்‌ 
வாழி பாத 

பங்‌ கயமும்‌ வாழி கன்னிமார்‌ எழுவர்‌ வாழி கதிர்மதிப்‌ 
பழனி வாழி என்னிரு வினையும்‌ தீர்‌;த்த ஏழைபங்‌ காளா 
வாழி 

மலர்தலை உலகம்‌ தாங்கும்‌ மணிமுடிச்‌ சேரர்‌ என்னும்‌ 
நிலைத்தமூ வறுநூற்றின்‌ மேல்‌ நிகழுமைம்பான்‌ த 
லைசெறி பருவந்‌ தன்னில்‌ தனிநெடுங்‌ கதிர்வேல்‌ அண்ணல்‌ 
நலனுறு பழனி மூதுரர்‌ பெருமையை நவில லுற்றேன்‌. 

ஸ்ரீ புவன தகன பரமேசுபரன்‌ அகிலாண்ட கோடி 
விருமரண்ட நாயகன்‌ ஆதியுமையாகன்‌ அத்தநாரீசுபரன்‌ 
பெற்ற முருகேச 

னாம்‌ அமரர்‌ சிறைமீட்ட தேவர்கள்‌ தேவன்‌ தெய்வலோக 
நாயகன்‌ கோகனகனைச்‌ சிரசின்மீதில்‌ குட்டிக்‌ குடுமியை நெ 
ட்டை போக்கிக்‌ கோல விருமபதங்‌ கொடுத்த குமார 
கெம்பீரன்‌ கொக்கராவரையரளி கொற்ற ராகுத்தன்‌ 
வக்கிரமிடும்‌ அசு 

ரேசர்‌ வட்ட நீரொப்ப உக்கிர மயிலேறிவரும்‌ உத்தண்ட தரன்‌ 
பக்கரைப்‌ பகட்டரக்கர்‌ பட்டிடப்‌ படைக்களத்தில்‌ கொ 


ஆவணம்‌ ௨7, ௧016 194 


312. 


16. 


17. 


18. 


19 


20 


21 


26. 


27. 


29. 


க்கரித்‌ துடல்‌ கிழித்த குக்குடக்‌ கொடிக்‌ குமாரன்‌ கூளி 
கொட்டக்‌ கூகைபிசாசுகள்‌ தோக்க நிற்க தாளமொத்த சூர 
ன்‌ மாள்வதற்கு வடவை யனல்‌ போலெழுந்து 
வடிவேலெடுத்த சேவுக தீரன்‌ மாகமுற வோங்கி 
வளர்ந்திட்ட மா 

கொக்கை நாமமுற வெட்டித்‌ தேவர்‌ சிறை மீட்ட தேவ 
சேனாபதி தேவர்கள்‌ தேவன்‌ தெய்வலோக நாயகன்‌ சிறைக 
ளில்‌ எண்வரைப்‌ பரிய வீசிடும்‌ மரகத கலாப மயூர வாகனன்‌ 
நாரதர்‌ வளர்த்த வேள்வியில்‌ பிறந்த திருகு ப 

ரி கொட்டுத்‌ தகரில்‌ வரும்‌ குமரோன்‌ தென்முனி 
அகஸ்தியற்குச்‌ செந்தமிழ்ப்‌ பனுவலும்‌ ஆறெழுத்துண்மை 
யும்‌ ஒதிவைத்தவன்‌ மால்‌ மருகேசன்‌ வாணிக்கு வாக்கு 
வரமும்‌ கொடுத்தவன்‌ மலைமகள்க்‌ கன்பமு 

ம்‌ வாழ்வும்‌ கொடுத்தவன்‌ தேனுவுக்கு இன்பம்‌ சிறப்பாய்‌ 
அளித்தவன்‌ சூரியன்‌ பதவி தோன்ற அளித்‌ 

தவன்‌ நற்கரனைச்‌ சிறை நலம்‌ பெற விடுத்தவன்‌ பாண்டியன்‌ 
சுரனும்‌ பருங்கூனும்‌ தவிள்த்தவன்‌ பேடி 

யைப்‌ பேசி வைத்தவன்‌ பிரபல வேலோன்‌ அசுரர்‌ 
குலைகாரன்‌ அமரா பதி காவலன்‌ தோடு செறி காதின 

ன்‌ தோகை மயில்‌ வாகனன்‌ சீதரன்‌ திருமருகன்‌ 
சிவசுப்பிரமணியன்‌ சண்டப்பிரசண்டன்‌ வண்டர்க்‌ 

கொரு மிண்டன்‌ ஆறாறு நூரூரு அஷ்ட்டமங்கலம்‌ 
ஆவிநன்குடி பழனிக்கு அதிபன்‌ இடும்பன்மலை 

யென மலை யீராறு பள்ளி யிலங்கும்‌ வைகாவூர்‌ நாட்டுக்கு 
அதிபன்‌ பன்றிமலை பூம்பறை பழனிமலை கா 

வலன்‌ பன்றி மலையினும்‌ பல பூதரிடத்தினும்‌ தேன்பொழி 
சோலை சிவகிரியினில்‌ உறைவோன்‌ பத்திப்‌ பிரியன்‌ 

பத்தர்‌ வற்சலன்‌ பார்வதி புத்திரன்‌ மாதிரை ஏரியில்‌ மன்னிய 
குளக்கரைப்‌ பாதிரையில்‌ பிறந்து பலவுயிர்க்‌ 

இரங்கும்‌ தந்தி முகன்தன்‌ தனக்கு நல்விளையோன்‌ சிவசுத 
கணபதி விக்கன விநாயகன்‌ தெய்வ சகோதரன்‌ 

யெல்லாத்‌ தேவருக்கும்‌ வல்லவன்‌ ஸ்ரீவீரபழனிமலை 
வேலாயுத சுவாமியார்‌ திருவுளப்படிக்கு வீ 


ஆவணம்‌ சை, 016 195 


31. 


36. 


பிர. 


39. 


41. 


43 


ஆவணம்‌ 27, ௨016 


ரபாகுதேவர்‌ அருளிப்‌ பாடல்‌ இப்படி உமாமயேசுபரியுடனே 
சூலபாணியாகிய பரமசிவன்‌ தற்க 

மாக நிருத்த தாண்டவஞ்செய்து ஆற்றும்‌ ஆக்கியானமாகய 
பகவானுடைய மூலாதாரண மாகிய சுப்பிரமணியர்‌ விருமா 
சாரிய ரூபமாக சிவகிரியில்‌ மேவியிருக்கின்ற தெண்டாயதக்‌ 
கடவுளார்‌ நிர்ணயமாவது அறியவும்‌ சுபஸ்ரீ பதினெ 
ண்பூமி நவகண்டமும்‌ சூழ்ந்த நாவலம்‌ பெபருந்தீவு 
விசையநகரத்தில்‌ பிரதாப ஈசுவர னாகிய 
வீரசிம்மாசனத்திலே ௭ 

முந்தருளிய மகாராய ராணுவங்கள்‌ சமஸ்தமும்‌ 
பிருத்விராச்சியம்‌ பண்ணிக்‌ கொண்டு அருளாய்நின்ற 
கலியுக சகார்த்தத்தில்‌ 2216க்குண மேல்‌ செல்லாநின்ற 
சோபகிருது வருஷம்‌ தை மாதம்‌ 25 வியாழ 

க்‌ கிழமை பவுர்ணமையும்‌ பூச நட்சத்திரமும்‌ சுபநாம 
யோகமும்‌ பாலவாகரணமும்‌ பெற்ற அமிர்த 

யோக நாளில்‌ ஸ்ரீவீர பழனிமலை வேலாயுத சுவாமியார்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ திருச்சன்னியதானத்‌ தெ 

ட்சண கைலாச சிவகிரிக்குச்‌ சேர்ந்த வைகாவூர்‌ நாட்டில்‌ 
திருப்பழனி மாநகரில்‌ செங்கோல்‌ செய்யு 

ஞ்‌ சின்னோப நாயக்கரவர்கள்‌ பாணிபாத்திர உடையார்‌ 
பழனிக்‌ கவுண்டரவர்கள்‌ முதமையாக பரிகலந்‌ தல 
த்தாரெல்லாரும்‌ கண்டறியத்தக்கதாக சாட்சி வைத்து எழுதிக்‌ 
கொடுத்த தாம்புர சாசனப்‌ பட்டயமாவது பழனி 
மாநகரில்‌ கயிலாசநாத சுவாமி சன்னதியும்‌ 
பெரியநாயதியம்மன்‌ சன்னதி முன்பாக யிருந்து 
சுப்பிரமணிய சுவாமி 

யும்‌ அம்மனும்‌ ஆடம்பரமாக வரியில்‌ இருவுலாவிற்கு 
எழுந்தருளி வருகுற வீதியில்‌ ராசதானிக்‌ கடைக்கு 
தென்சிறகு வீதியிலே யிருக்கும்‌ பண்டாரத்தினிடம்‌ 
கட்டளையாகத்‌ திருமஞ்சனம்‌ மாலை வில்வார்ச்சனை 
சிவகதி 

நியில்‌ மேவியிருக்கும்‌ விழா பூசையில்‌ ஸ்ரீவீர பழனிமலை 
வேலாயுத சுவர மியாருக்கு இனசரி யிந்தத்‌ தருமம்‌ நட 


196 


47. 


40. 


ம. 


52 


௦7. 


49. 


60 


க்கும்‌ படியாக ஐம்பத்தாறு தேசத்திலே யுண்டாயெ நகரம்‌ 
ஆயிரத்‌ தலைவரனைவோருக்கும்‌ கெதி மோட்சம்‌ பெற 
வேண்டி தருமம்‌ பரிபாலனஞ்‌ செய்துவரக்‌ தக்கதாக தாம்பு 
சாசனப்‌ பட்டயம்‌ வைசிய வாணுவர்‌ ஆயிரத்‌ 

தலைவர்‌ திருமஞ்சனமெடுக்கும்‌ சிவந்திப்‌ பண்டாரத்துக்குக்‌ 
கொடுத்தது இந்தப்‌ பண்டாரத்துக்கு நடக்கும்‌ மரியாதியு 
ஞ்‌ செய்து வைத்த விபரம்‌ நகரத்தார்‌ இந்த நகரத்தாருக்கு 
பிறப்பு வளர்ப்பு விபரம்‌ பராபரமாகிய ப 

ரமேசுவரன்‌ தராதலம்‌ படைக்கத்‌ தான்‌ நினைந்தருளி 
மாயாவதாரனாகிய மகாவிஷ்ணுவை யும்‌ தா 

மரைப்‌ பூவிலே யுறைந்திருக்கின்ற விருமதேவனையும்‌ 
படைத்துப்‌ பூமியும்‌ பூலோகத்தையும்‌ படைத்து 

ப்‌ விரும சத்திரிய வைசிய சூத்திரரிந்த நான்கு சாதி 
உண்டாக்கும்‌ போது பிரும தேவனுடைய சிரசிலே 
பிறந்தவன்‌ பிராமண 

ன்‌ தோளிலே பிறந்தவன்‌ இராசாக்கள்‌ துடையிலே 
பிறந்தவன்‌ வைசியன்‌ பாதத்தில்‌ பிறந்தவன்‌ சூத்திராள்‌ இந்த 
ப்படிக்கு நாலு சாதியுண்டாக்கிப்‌ பூலோகத்திலே போய்‌ 
வாழ்ந்துண்டு மகிழ்ச்சியடைந்திருப்பீர்க 

ள்‌என்று திருவுளம்‌ உத்தரவு செய்து அனுப்பும்‌ போது மூன்று 
சாதியும்‌ வந்துவிட்டார்கள்‌ ஒரு சாதி வைசிய 

ர்‌ கோத்திரமான சாதியானது பூலோகத்துக்கு வராமலே 
கிட்கிந்தா பருவதத்திலே போயிருந்தார்‌ அப்படியிருக்‌ 

க ஒருநாள்‌ சுவாமியானவர்‌ வாரீர்‌ நாரதமகாமுனியே நீ 
பூலோகத்திலே போய்‌ பூலோகத்துக்குள்ளே நடக்குகின்ற வ 
ருத்தமானமெல்லாம்‌ விசாரித்து வருவீர்களென்று 
திருவுளம்‌ பற்ற அப்போது நாரதமகாமுனியும்‌ 
பூலோகத்துக்கு வந்து 

பார்த்து வைசியர்‌ கோத்திரர்‌ பூலோகத்திலே 
யில்லையென்று கண்டு வந்து பரமேசுபரனிடத்திலே 
தொழுது பணிந்து வா 

ய்கூப்பிக்‌ கையைக்‌ கட்டிக்‌ கொண்டு மெத்த 
அங்கிகாரத்துடன்‌ சொன்னார்‌ இந்தச்‌ செய்தியை மகா 
ஈசுவரன்‌ கேட்டு 


ஆவணம்‌ 27, 2016 197 


61. 


62. 


63 


64 


65 


66 


67 


69. 


70. 


71. 


72 


44. 


74 


ஆவணம்‌ ௨7, 2018 


வாராய்‌ நாரத மகாமுனியே பூலோகத்திலே வைசிய 
கோத்திரமில்லை என்று சொன்னது கேட்டோம்‌ 
ஆகையாலே அந்த 

வைசிய கோத்திரர்‌ எங்கேயிருந்தாலும்‌ நீயே போய்‌ 
அழைத்துக்‌ கொண்டு வாவென்று திருவுளம்‌ பற்றிய 
மாத்திரத்திலே 

நாரத மகாமுனியானவன்‌ பின்னும்‌ பரமேசுவரன்‌ 
பாதத்திலே வந்தனை வழிபாடாகத்‌ தீர்க்க தெண்டம்‌ பண்‌ 
ணிச்‌ சுவாமி நான்‌ போய்‌ அழைக்கிறதற்கு மெத்தப்‌ பயமாய்‌ 
இருக்குதென்று சொல்லக்‌ கேட்டு சுவாமி யோசினை செ 
ய்து சரசுவதியம்மனை அழைத்துக்‌ கொண்டு வாவென்று 
திருவுளம்‌ பற்றின மாத்திரத்திலே நாரத ரிஷி சரசுவதி 
யம்மனை அழைத்துக்‌ கொண்டு வந்து சுவாமி முன்பதாக 
விட்டான்‌ சரசுவதியம்மனானவள்‌ சுவாமி யிடத்திலே 
அனுப்பி 

வைத்துக்‌ கொண்டு போனான்‌ அந்த அம்மனானவள்‌; 
அங்கே தானே போர வேளையிலே வக்கு மகாரிஷியானவர்‌ 
சிபதபஞ்‌ 

செய்து கொண்டு யோகநிஷ்டயிலே யிருக்கிறதைக்‌ கண்டு 
இந்த வேளையிலே நாம்‌ அவரிடத்திலே வார்த்தை 
சொன்னமேயானால்‌ முற்காலத்திலே மன்மதனைச்‌ சபித்துப்‌ 
போட்டவர்‌ ஆனபடியினாலே யிப்ப நம்மையுங்கூடச்‌ ச 
பித்துப்‌ போடுவாரென்று யோசனை பண்ணிக்‌ கொண்டு 
சும்மா இருந்தார்‌ அந்த அம்‌;மன்‌ கைகளானது சும்மா 
மிருக்காம 

லங்கே பொய்கைக்‌ கரையிலே யிருக்கிற தெற்பைப்புல்லை 
பிடுங்கி முடிந்து கொண்டிருந்தது அந்த தெற்பைப்‌ புல்‌ 

லை மூடிய ஆயிரம்‌ முடிச்சு ஆச்சுது இந்த வக்கு 
மகாமுனியானவர்‌ தன்னுடைய சிபதப மகிமையினாலே 
செபித்துக்‌ கொண் 

டிருந்த மந்திரம்‌ ஆயிரம்‌ உருவேறின மாத்திரத்திலே கண்ணை 
விழித்துக்‌ கொண்டு கமண்டலமும்‌ எடுத்துக்‌ கொண்டு வரு 
கிறபோது அங்கே சரசுவதியம் மனைக்‌ கண்டு இடம்புரி 
வலம்புரியாய்‌ வலம்புரி இடம்புரியாய்‌ சுத்திவந்து கைகூப்பி 


198 


75. 


76. 


77. 


76. 


79. 


81. 


யனேக வந்தனை வழிபாடாகத்‌ தோத்திரம்‌ செய்து பணிந்து 
எந்தாயே எங்கே எழுந்தருள வந்தது சொல்லு 

வீரென்று கேட்க சரசுவதியம்மன்‌ அந்த ரிஷியினிடத்திலே 
திருவுளம்‌ பற்றுகிறாள்‌ கயிலாசத்திலே முப்பத்து 
முக்கோடி தேவர்களும்‌ நாற்பத்‌ தெண்ணாயிரங்‌ கோடி 
ரிமீயீசுபரர்களும்‌ பிரம்மா விஷ்ணு ருத்திரர்‌ சதாசிவன்‌ 
மயேசுபரன்‌ தேவேந்திரன்‌ முதலிய மகாதேவருங்‌ 
கூடியிருந்து தேவரீரவர்களை அழைத்து வரச்சொல்‌ 

லி ஈசுவரன்‌ எனக்குத்‌ திருவுளம்‌ பற்றினா ரென்று சொல்லக்‌ 
கேட்டு நீ வந்த காரியம்‌ சரியே தாயே யிந்த தெற்பை 

ப்‌ புல்லைப்‌ பிடுங்கி முடிந்த முடிச்சு கையிலே கொண்டு 
வந்த காரியம்‌ ஏதென்று கேட்டார்‌ அப்போது அடியாள்‌ 
வரப்படாநின்ற போது தேவரீர்‌ சிவத்தியானத்தில்‌ இருந்த 
போது இந்த வேளையில்‌ நாம்‌ வார்த்தை சொல்லலாகாது 
என்று சும்மா இருந்தேன்‌ என்‌ கைகளானது கம்மா 
யிருக்காமல்‌ தெற்பையை பிடுங்கி முடிந்ததென்றாள்‌ 
நல்லது உம்முடைய கைகளினாலே முடிந்த முடிச்சொன்றும்‌ 
பழுது போகலாகாதே தாயே என்று அந்த ரிஷியா 

னவர்‌ தன்னுடைய கமண்டலத்திலே யிருக்கின்ற 
தீர்த்தத்தைப்‌ பிரும தேவனை நினைந்து முடிச்சு மேலே தெளி 
த்தார்‌ அந்த முடிச்சுக்கு ஒரு பிள்ளையாக ஆயிரம்‌ பிள்ளைகள்‌ 
பிறந்தார்கள்‌ இவர்கள்‌ யாரை அய்யரென்று 
சொல்லுவாரென்று சர 


பின்‌ பக்கம்‌ 


66. 
67. 


88. 


69. 


சுபதியம்மன்‌ கேட்டாள்‌ வக்கும்மகாரிஷியானவர்‌ சொல்கி 
றாரவர்கள்தான்‌ வாணிபர்‌ என்று சொன்னார்‌ 
ஆனாலவர்களுக்குத்‌ தாயு 

ந்தகப்பனும்‌ ஆரையா சொல்லுவீரென்று கேட்டாள்‌ 
அப்போது வக்கு மகாரி 

ஷியரவைர்‌ சொல்கிறார்‌ நான்‌ விரும தேவனை நினைத்துக்‌ 
கமண்டலத்திலே 

யிருக்கும்‌ சலத்தைத்‌ தெளித்தபடியினாலே விரும தேவனே 
பிள்ளைகளுக்‌ 


ஆவணம்‌ ஓர, 2016 199 


91. 


92. 


97. 


99. 


100. 


101. 


108. 


108. 


ஆவணம்‌ 2௨7, 2016 


குத்‌ தகப்பனார்‌ இந்த வங்காளப்‌ யொய்கையிலே 
மூளைத்தெழுந்திருக்கின்ற தெற்பையைப்‌ பிடு 

ங்கித்‌ தாயே உம்முடைய கைகளானது முடிந்தபடியினாலே 
நீரே தாயாராகுமென்று சொன்னார்‌ நல்லது யி 

ந்த ஆயிரம்‌ பேருக்குங்‌ கலியாணஞ்செய்ய வேணுமே 
ஆயிரம்‌ பெண்கள்‌ எங்கே இருக்குறார்களய்யா சொல்‌ 
வீரென்று சரசுபதியம்மன்‌ கேட்டாள்‌ ஆயிரம்‌ பெண்கள்‌ ஒரு 
பெண்ணின்‌ வயிற்றிலே பிறக்கிறது எங்கும்‌ இல்லாத 
படியினாலே யிந்த வங்காளப்‌ பொய்கையில்‌ 
இருக்கப்பட்டதொரு தாமரைப்‌ பூவுக்கு ஆயிரம்‌ இதழ்‌ 
உண்டாயிருக்கிற தாமரை 

ப்பூவை ரிஷியானவர்‌ பிடிங்கித்‌ தம்முடைய 
கமண்டலத்திலே யிருக்கும்‌ சலத்தை தியானித்துத்‌ 
தெளயீத்தார்‌ அப்போதே இதழுக்கொரு பெண்களாக 
ஆயிரம்‌ பெண்கள்‌ பிறந்தார்கள்‌ முன்னிந்த ரிஷியானவர்‌ 
தவசிலே இருந்தபோது அம்மன்‌ கையிலேயிருந்த தெற்பைப்‌ 
புல்லு முடி 

ச்சிலே பிறந்த ஆயிரம்‌ குமாரர்கட்கும்‌ இரண்டாவதொரு 
தாமரைப்‌ பூவிலே பிறந்த ஆயிரம்‌ பெண்களையும்‌ திருக்கலி 
யாணஞ்‌ செய்து வைத்துச்‌ சந்திர சூரியருள்ளவரைக்கும்‌ 
நிலைக்கத்தக்கதாக ஆயிரம்‌ பட்டப்‌ பெயர்களையும்‌ 
பெற்றிருங்கோவென்று க 

ட்டளையிட்டுப்‌ பத்துக்கொரு சங்கீதமாக நூறு சங்தேமும்‌ 
கட்டளையிட்டுப்‌ பின்பு பரமேசுரன்‌ முன்பதாக ஆமிரம்‌ 
வாணுவர்‌ குடியு 

ம்‌ அழைத்துக்‌ கொண்டு இருவரும்‌ வந்தார்கள்‌ பரமேசுரன்‌ 
கண்டு மனமகிட்சியாய்‌ ஒரு வைசியர்‌ குடியையல்லோ பூ 
லோகத்துக்கு அனுப்பிவைக்க நினைத்தோம்‌ இப்ப ஒரு 
குடிக்கு ஆயிரம்குடி கொண்டு வந்தீர்கள்‌ என்று மிகவும்‌ 
சந்தோஷமுற்று 

ஆயிரம்‌ குடியானதே மெத்த தல்லதென்று அந்த 
வாணுவருக்கு மாத்திரைக்‌ கோலும்‌ கடகப்பாளையமும்‌ 
பஞ்சாங்க முரசும்‌ பரமசி 


200 


104. 


105. 


106. 


107. 


108. 


109. 


110. 


111. 


112. 


113. 


114. 


115. 


வனானவர்‌ விருது கொடுத்தார்‌ அப்போது பார்பதாதேவி 
மாணிக்க மடிச்சலை வாழ்த்திக்‌ கொடுத்தார்‌ சுப்ரமணியக்‌ 
கடவுளார்‌ தோன்றிய 

த்தார்‌ மாலையை விருதாகக்‌ கொடுத்தார்‌ தெய்வேந்திரன்‌ 
வெள்ளை யானையை விருது கொடுத்தார்‌ கஇஷ்டணன்‌ 
கெருடக்‌ கொடியும்‌ 

வைய்குந்த வளநாடும்‌ கொடுத்தான்‌ விருமதேவன்‌ 
கமலகண்டிகைத்‌ தேரை விருது கொடுத்தான்‌ கலிமா 
ருதமென்னும்‌ புரவி காத்திலேயும்‌ கடினமான விசையுள்ள 
குதிரையை விருது கொடுத்தான்‌ வருணபகவான்‌ 
காவேரி வல்லவ 

னென்கின்ற பேரு கொடுத்தான்‌ யமதருமராசன்‌ திசை 
முக்கியான்‌ என்னும்‌ விருதைக்‌ கொடுத்தான்‌ சத்தியமான 
நிர்ணயவானென்‌ 

இற சொல்லும்‌ பூலோகத்திலே சத்துருக்களைச்‌ செயித்து 
வெற்றிகொள்ளத்‌ தக்கதாக ஒரு சூலாயுதமும்‌ கொடுத்தான்‌ 
குபேரன்‌ அள 

காபுரிப்‌ பட்டணத்தைக்‌ கொடுத்தான்‌ இந்தப்‌ படிக்கு 
அஷ்ட்ட இசையிலேயுள்ள தேவர்களும்‌ முப்பத்து முக்கோடி 
தேவர்களும்‌ அவரவர்‌ ம 

னமகிழ்ந்து விருதுகளும்‌ கொடுத்து தேவாதிகள்‌ கடாட்சமும்‌ 
பெற்று ஆயிரத்தலைவர்களையும்‌ பூலோகத்தில்‌ 
வாழ்ந்துண்டு சுகத்தை 

அனுபவித்துக்‌ கொண்டிருங்களென்று உத்தரவு பெற்ற 
வாணுவர்‌ ஆனதாலே இவர்கள்‌ பெருமையை எவராகிலும்‌ 
சொல்லுதற்கெளி 

தோ ஆனதால்‌ அந்தமுடன்‌ முப்பத்திரண்டறந்தன்னை 
வளர்த்த உமையாளுக்கு ஆருத்துவமான பெயர்‌ அக்குமணி 
கொக்கிறகு யணிந்திருக்‌ 

கின்ற சிவன்தனக்கு அன்பான சம்பந்திகள்‌ சிந்து வண்ணம்‌ 
கோவை உலா மடல்‌ சரிதைகளுஞ்‌ சொல்லப்‌ பெரிய அம்மா 
னையும்‌ இணைப்‌ பொழுதே உண்டுசெய்ய வல்லவர்கள்‌ 
தவறாமலே திராசு நிறுக்கும்‌ நிர்ணயமுள்ள பெயர்கள்‌ 
கொந்துலவு 


ஆவணம்‌ ரே, 2016 201 


1156. 


117. 


118. 


119. 


120. 


721. 


122. 


123. 


124. 


125. 


126. 


127. 


ஆவணம்‌ ர, 2018 


தோன்றியந்தார்‌ மாலை உள்ளவர்கள்‌ குடிக்குக்‌ 
குற்றமில்லாத பேர்கள்‌ குலவணிகேகரர்‌ 
ஆயிரங்குடிப்பட்டமுள்ள பேர்கள்‌ பின்‌ 

ளைகளைப்‌ பெற்றுப்‌ பின்னொரு தெய்வத்தின்‌ பெயரிடாத 
பேர்கள்‌ பெண்களைப்‌ பெற்று பின்னையொரு சாதியார்‌ 
கண்டு சிரிக்கப்‌ 

புறங்கொடாத பேர்கள்‌ கள்வரைப்‌ போலே பன்றி 
கோழிகள்‌ வளர்க்காமல்‌ காசினியில்‌ மேவி வாழ்ந்திட்ட 
பேர்கள்‌ 

கண்டு வியக்கத்‌ இறமையுண்டான பேர்கள்‌ கொள்ளந்தை 
பண்ணந்தை யென்னுமொரு கோகமா நகரந்தனிலே 
வந்தவர்கள்‌ 

வள்ளலுக்கு உரித்தானவர்கள்‌ வாள்‌ முப்பத்திரண்டுடன்‌ 
வாங்க வாழ்ந்திட்ட வாள்‌ வணிகர்‌ வளஞ்செறிந்த 
பூங்காவினில்‌ வ 

ளமைதன்னில்‌ ஆயிரம்‌ குடிப்பாட்ட முள்ளவர்கள்‌ சந்திராள்‌ 
சூரியாளைப்போலே சத்திய வாசகர்‌ தன்ம தாவளவர்‌ 
அபைய தாவளவர்‌ 


சமைய தாவளவர்‌ சங்கரன்‌ தனக்கு வங்கணச்‌ சேர்க்கையை 
மாற்றும்‌ வள்ளல்‌ அவ்வையார்‌ மகிழ ஒரு பொற்படாகம்‌ 
ஈந்தவர்கள்‌ ஆயிரங்‌ 

குடித்‌ தலைவர்‌ எதிரிட்ட பீடத்துக்கு எதிர்ப்பீடம்‌ 
இட்டவர்கள்‌ இட்டுந்தா மலையுடனே வைகுந்த வளநாடும்‌ 
பெற்றவர்கள்‌ சுந்தரஞ்‌ 

சேர்கின்ற மணப்பந்தலிலே நாயைக்‌ கட்டிவைத்துச்‌ 
சோழனைச்‌ செயித்திட்ட பேர்கள்‌ துய்யதோர்‌ செண்டு 
கொண்டு பாண்டிய 

ன்‌ தன்னை தொல்புவியில்‌ பந்தனாலே வென்றவர்கள்‌ 
காவேரியைக்‌ கரைகண்டவர்கள்‌ பறந்துவருங்‌ காவேரியைப்‌ 
பஞ்சினாலே யடைத்தவர்கள்‌ வெகு கம்பையாறு 
உடையவர்கள்‌ வீராணமும்‌ கெருடக்‌ கொடியும்‌ 
உடையவர்கள்‌ வெற்றிகொ 

ளவேண்டி முடக்கும்‌ மாணிகத்தை முந்நா லிட்டிபுணைத்த 
கைத்தலைவர்‌ முப்புரிப்‌ பொன்னுூல்‌ அணிந்திட்ட மார்பர்‌ 
மூன்றாங்‌ 


202 


128. 


129. 


130. 


131. 


132. 


138. 


134. 


135. 


136. 


187. 


138. 


குடித்தலைவர்‌ வெள்விடை மறித்த வெற்றிக்கையர்‌ 
ஒன்னலரை விண்ணேற்றும்‌ கையர்‌ சேரன்‌ சோழன்‌ 
பாண்டியன்‌ மூ 

வருக்கும்‌ முடிசூட்டும்‌ கையர்‌ சோழன்‌ வந்து பெண்‌ கேள்க்க 
கன்னங்கரு நாயைக்‌ கட்டிவைத்த கோத்திரர்‌ கான நேசமான 
அம்பிப்‌ பிரியாளைப்‌ 

பிரியாத பாகனான ஈசுவரனார்‌ தம்முடனே எதுத்து மணம்‌ 
செய்தவர்கள்‌ பொன்னார மார்பர்‌ புகழ்‌ வணிகேசர்‌ தன்‌ 
வழக்கைப்‌ புறங்‌ 

இடக்‌ கொடுக்காத பேர்கள்‌ தீராத வழக்கைத்‌ தீர்‌;;த்திட்ட 
வலியவர்கள்‌ விபூதி பஞ்சாட்சர ருத்திராட்ச மாலிகா பரணர்‌ 
வைசிய நாராயண 

னான வாணுவரிவர்கள்‌ அனைவோருங்்‌ கூடி தெண்டாயுத 
பாணிக்கு விழா பூசையில்‌ திருமஞ்சனம்‌ சந்தனம்‌ 
வில்வார்ச்சனை 

கட்டளையாய்‌ நடக்கும்படி செய்த விபரம்‌ செவந்தி 
பண்டாரத்துக்கு குடிக்கு வர்த்தனை வருஷம்‌ க்கு 
தலக்கட்டுக்கு பணம்‌ 1 எண்ணெய்க்‌ கடைக்கு பணம்‌ 1 கா 
சுக்கடைக்கு பணம்‌ 7 சவுவிக்கடைக்கு பணம்‌ 1, பலசரக்குக்‌ 
கடைக்கு பணம்‌ 1 செக்கு 1க்கு பணம்‌ 5 எருதொன்றுக்கு 
பணம்‌ 1 உலாவு சுமைக்கு பணம்‌ 1/2 

கலியாணத்துக்கு பெண்‌ வீட்டுக்கு பணம்‌ 2 மாப்பிள்ளை 
வீட்டுக்கு பணம்‌ 2 உள்ளூரிலே ஆடிய செக்குக்கு உழக்கு 
எண்ணெயும்‌ புண்ணாக்கும்‌ போக்கு 

வரத்துப்‌ பொதிக்கு பணம்‌ 1/4 சாதியில்‌ சாதியார்கள்‌ செய்த 
குத்தா குத்தம்‌ தீர்ந்த பணத்திலே பாதியும்‌ திரட்டிக்கு பணம்‌ 
1 சமந்தத்துக்கு பணம்‌ 1 தலைப்பாகு உ 

ருமாலை கட்டுக்கு பணம்‌ 1 இந்தப்படிக்குச்‌ சம்மதித்துச்‌ 
செய்து குடுத்தோம்‌ 56 தேசத்திலே உண்டாகிய நகரத்திலே 
யிருக்குற ஆயிரத்தலை 

வரனைவோருக்கு இந்தத்‌ தரும சாதனம்‌ சுகிர்த 
முண்டாயிருக்குமென்றும்‌ சிவகிரியிலே மேவியிருக்கும்‌ 
கடவுளாருக்கு நித்தியப்படி 


ஆவணம்‌ 27, 2016 203 


139. 


140. 


141. 


142. 


143. 


144. 


146. 


146. 


147. 


148. 


149. 


ுவணம்‌ 27, 2016 


க்குத்‌ தருமம்‌ நடக்கும்படியாய்‌ தலத்தில்‌ தானிகம்‌ சன்னோப 
நாயக்கரய்யனவர்கள்‌ பாணி பாத்திர உடையார்‌ மற்றும்‌ 
தலத்தில்‌ ம 

காசனங்கள்‌ முன்பதாக ஆயிரத்‌ தலைவரனைவோரும்‌ 
கொடுத்த தாமிர சாசனப்‌ பட்டயம்‌ தாராதெத்தம்‌ 
தண்டாயுதபாணி துணை. 

ஆயிரவருடைய குடிப்பாட்டம்‌ வரலாறு தென்னவராயர்‌ 
மானாதிராயர்‌ தளஞ்செரியராயர்‌ உத்தமராயர்‌ நந்தி 
வித்தியராயர்‌ 

சீர்வணிகராயர்‌ திறல்வசியராயர்‌ மணியராயர்‌ 
மாபோதிராயர்‌ நல்வசகெராயர்‌ குடிப்பம்யைராயர்‌ 
அழகராயர்‌ மளவராயர்‌ தானத்தருமராயர்‌ மானமராயர்‌ மர 
பாலராயர்‌ கோமளவராயர்‌ பெறவுமகாராயர்‌ 
தானமகாராயர்‌ கண்ணபுர முடையான்‌ மருங்குடையான்‌ 
அரியலூருடையான்‌ போதுதுளாய்‌ மா 

லையுடையான்‌ மாளிகையுடையார்‌ திருவெள்ளா 
துடையான்‌ திருப்‌ பரஞ்சேரியுடையான்‌ 
திருவானைக்காவுடையான்‌ சேவலுடையான்‌ 

(யான்‌) சிந்தாமணியுடையான்‌ பிறையணியுடையான்‌ 
புகலுாருடையான்‌ நெறட்டையுடையான்‌ துளாய்‌ 
மாலையுடையான்‌ சேனைக்குண்டையு 

டையான்‌ துப்புரவமுடையான்‌ முப்புரவமுடையான்‌ 
மோகீசுவரமுடையான்‌ பவுத்திரனுடையான்‌ 
பரமனுடையான்‌ குருக்களுடையான்‌ 

புரோசனமுடையான்‌ கொரோசனமுடையான்‌ படியிருக்கை 
யுடையான்‌ பச்சமுடையான்‌ குமாரபாக்கலமுடையான்‌ 
தடந்துறையுடை 

யான்‌ தாக்குருந்தமுடையான்‌ குப்பளாருடையான்‌ 
குழலுடையான்‌ திகைக்கிளவமுடையான்‌ ஒப்பமுடையான்‌ 
சீருள்ளவுடையான்‌ 

யிளவட்ட முடையான்‌ உள்ளங்‌ கிளிவமுடையான்‌ 
வையமுடையான்‌ 


வைப்புரமுடையான்‌ 
வட்டவாருதியுடையான்‌ முத்துடனு 


204 


150. 


151. 


152. 


158. 


154, 


159. 


156. 


157. 


158. 


159. 


160. 


டையான்‌ மத்ததகனுடையான்‌ சிறுவிஞருடையான்‌ 
சீர்வண்ணமுடையான்‌ சிவன்‌ செயலுடையான்‌ சேந்தமங்கல 
முடையான்‌ சத்திமங்கலமு 

டையான்‌ தேவத்ததமுடையான்‌ கூடல்வண்ணமுடையான்‌ 
கோட்டுக்காலுடையான்‌ நெறிவிகிழவமுடையான்‌ 
நேறண்டமுடையான்‌ வறகுண்ட 

முடையான்‌ நீலநகரமுடையான்‌ நெடுஞ்சாந்தமுடையான்‌ 
நெடுங்கால்‌ நாரை யுடையான்‌ கடவுளாருடையான்‌ 
பஞ்சாத்தமுடையான்‌ துய்யமு 

டவமுடையான்‌ வாழியமுடையான்‌ இளந்தாரியுடையான்‌ 
குருவையுடையான்‌ வேட்டனுடையான்‌ கடம்புடையான்‌ 
குண்டையேறமுடையான்‌ 

கதிருவமுடையான்‌ குயவர்தனமுடையான்‌ வேளாளனு 
டையான்‌ மாக்காரியுடையான்‌ மாரனுடையான்‌ 
மாங்குண்டடை யுடையான்‌ மருத்துவ 

முடையான்‌ மண்டதமுடையான்‌ கிட்கிந்தையுடையான்‌ 
சங்கமநல்லூருடையான்‌ நத்தமுடையான்‌ குளத்துடையான்‌ 
கற்பூதியுடையான்‌ சாதந்தன 

முடையான்‌ முத்தங்கண்ணமுடையான்‌ வஞ்சிகாவ 
முடையான்‌ யிளந்தாமமுடையான்‌ மெொறஞ்சாத்த 
முடையான நெடுக்கலுடையான்‌ கோர்‌ை 
வக்கையுடையான்‌ காந்தமலையுடையான்‌ நாடகக்குண்டன 
முடையான்‌ மிகுகூளக்குடையுடையான்‌ குண்டூர்‌ 
குளவமுடையான்‌ பாக்க 

முடையான்‌ பந்தியுடையான்‌ சன்னாடுடையான்‌ சிற்றம்பல 
முடையான்‌ மாடைத்தலை யுடையரன்‌ மூமருங்கூர்தள 
முடையான்‌ சாந்தமுடையா 

ன்‌ நலம்புரியுடையான்‌ கோடுடையான்‌ சீர்மைத்‌ தலை 
யுடையான்‌ பெரும்யைய முடையான்‌ பள்ளியுடையான்‌ 
வழுவையுடையான்‌ தாரகமுடையான்‌ 
நெடுமாறமுடையான்‌ மாடமுடையான்‌ நாகூறுடையான்‌ 
கண்ணாறுடையான்‌ ம ருந்த கமு டைய என்‌ 
மருதந்தகமுடையான்‌ நாரத்தமுடை 


ஆனணம்‌ ர, 2016 205 


161. 


162. 


163. 


164. 


165. 


166. 


167. 


168. 


169. 


170. 


171. 


யான்‌ நல்றைமுடையான்‌ சாய்க்காடுடையான்‌ 
புள்ளூருடையான்‌ இருவெண்ணீறுடையான்‌ துளவுடையான்‌ 
சிங்கபுரமுடையான்‌ வன்னி 

யுடையான்‌ பழுவுடையான்‌ கிதில்பாவுடையான்‌ தேர்க்குள 
முடையான்‌ வாலிகண்டபுர முடையான்‌ கொங்கபுர 
முடையான்‌ சங்கபுரமுடை 

யான்‌ சிறுகுடியுடையான்‌ ஆலாங்காடுடையான்‌ நச்சலூர்‌ 
உடையான்‌ வெள்ளறுகு டையான்‌ தானக்குண்ட 
முடையான்‌ வரச்சில்லிக்குடையான்‌ பாதி 

ரிக்குடையான்‌ ஆலந்தூருடையான்‌ பென்னாகர 
முடையான்‌ குண்டமுடையான்‌ முகந்துடையான்‌ 
புளியங்குடியுடையான்‌ வாணிபுரமுடையான்‌ 
கிருதமுடையான்‌ பூதப்பேருடையான்‌ செந்தலை யுடையான்‌ 
முத்துடையான்‌ செண்பகக்‌ குடையுடையான்‌ 
மருதவனமுடையான்‌ உருத்திரங்கு 

டையான்‌ போர்ந்துடையான்‌ செருவப்பூர்‌ உடையான்‌ 
தெற்குண்டமுடையான்‌ சிறுவஞ்சியுடையான்‌ 
தலைக்குடையான்‌ பூசத்துடையான்‌ வி 
டையாத்துடையான்‌ பருத்திக்குடையான்‌ பெருஞ்செல்வ 
முடையான்‌ மயிலாப்பூர்‌; உடையான்‌ மருதாருடையான்‌ 
சன்‌ 


னாதிபுரமுடையான்‌ நன்றியுடையான்‌ பொன்னாதார 
முடையான்‌ நெறியாருடையான்‌ மண்ணாதாரமுடையான்‌ 
நல்லூருடையான்‌ இருநெ 
ல்வேலியுடையான்‌ நடைப்புரமுடையான்‌ இருவைநல்லு£ 
ருடையான்‌ நெல்லூருடையான்‌ பரப்புடையான்‌ 
அரசுடையான்‌ கற்பூரமுடை 
யான்‌ நாட்டையுடையான்‌ நெருப்புடையான்‌ குடையாள 
முடையான்‌ வீராணமுடையான்‌ தரணியுடையான்‌ 
மருதான்றிபுர முடையான்‌ 


நலப்பத்துடையான்‌ மாங்குடியுடையான்‌ மாம்பிரப்‌ 


தருடையான்‌ வாக்குடையான்‌ யிலுப்பை யுடையான்‌ 
திட்டமுடையான்‌ தேவேந்திரமு 


ஆவணம்‌ 27, 2016 206 


178. 


173. 


174. 


175. 


176. 


177. 


178. 


179. 


180. 


181. 


182. 


டையான்‌ பருபதமுடையான்‌ சயிலமுடையான்‌ எட்டி 
யுடையான்‌ ஏமலுடையான்‌ சத்திய வாசகமுடையான்‌ 
ஆனைக்குடையான்‌ 


ஆனைக்காவலுடையான்‌ தந்தமுடையான்‌ குருமயுடையான்‌ 


திருப்புக்குடையான்‌ பாதிரிக்குடையான்‌ 
விச்சித்திரமுடையா 

ன்‌ பனைங்காயுடையான்‌ பனைஞ்சேருடையான்‌ 
சொல்லுடையான்‌ சிங்களமுடையான்‌ 


சுள்ளங்காறுடையான்‌ களமுடையான்‌ கடமு 

டையான்‌ மண்ணிறமுடையான்‌ தாதமுடையான்‌ செருவழி 
யுடையான்‌ சேவத்துடையான்‌ பால்வண்ணமுடையான்‌ 
சுரகருடையான்‌ கைத்திறமுடையான்‌ 

நேமத்துடையான்‌ பாட்டகமுடையான்‌ வாலிபுர 
முடையான்‌ வாவலுடையான்‌ பாண்டியுடையான்‌ அத்தால 
முடையான்‌ பூண்டியுடையான்‌ பொற்பக 

முடையான்‌ பொற்கொடியுடையான்‌ வெள்ளிச்சந்தி 
யுடையான்‌ மானம்பாடியுடையான்‌ மாளுடையான்‌ 
மாடுடையான்‌ திண்ணமுடையான்‌ 


வண்ணமுடையான்‌ கூந்தலுடையான்‌ செக்குடையான்‌ 


சித்திரம்பலவுமுடையான்‌ ஆறுாருடையான்‌ 
கொக்கடைக்குடை 

யுடையான்‌ செல்வமுடையான்‌ கடலுடையான்‌ 
விண்ணேற்ற முடையான்‌ பரிவுடையான்‌ 


சன்னா யிரமுடையான்‌ கண்ணாயிர முடையான்‌ பேரி 
கைகடமானமுடையான்‌ மணிகண்டமுடையான்‌ 
பேருமாறுடையான்‌ சுரக்குடையான்‌ பம்பையுடையான்‌ 
மணியேந்திரமுடை. 

யான்‌ பணியுடையான்‌ தொண்ணாயிர முடையான்‌ 
கந்தாயிரமுடையான்‌ கோமாலுடையான்‌ 
கமலையுடையான்‌ வெவ்வியங்கி 

மவன்‌ விழலிக்கிழவன்‌ நெஞ்சூற்கிழவன்‌ யிருக்கைக்கிழவன்‌ 
கருமணிக்கிழவன்‌ கவுணிக்‌ கிழவன்‌ கோணிக்கிழவன்‌ 
மறக்கிழவன்‌ 


ஆவணம்‌ 27, 2016 207 


183. 


184. 


185. 


366. 


187. 


188. 


189. 


190. 


191. 


192. 


193. 


ஆவணம்‌ 27, 2016 


பூம்போதிகிழவன்‌ பிரமகிழவன்‌ மகாரிஷிவிதலக்‌ இழவன்‌ 
சிறுகிழவன்‌ பயறாக்கிழவன்‌ முறைகிழவன்‌ முள்ளிகிழவன்‌ 
மூர்த்திகிழவன்‌ பொ 

த்திகிழவன்‌ பத்திக்கிழவன்‌ பீலிகிழவன்‌ புத்திகிழவன்‌ 
கள்ளிகிழவன்‌ ஆனைகிழவன்‌ சத்திகிழவன்‌ ஒளிழெவன்‌; 
ஓதலங்கிழவன்‌ மணல்கிழவன்‌ 

வளம்பாக்கிழவன்‌ கற்புகிழவன்‌ அறுகிழவன்‌ ஆசங்கிழவன்‌ 
நாக்காடுகிழவன்‌ குறிகிழவன்‌ கடம்பாங்கிழவன்‌ 
செந்திக்கிழவன்‌ மணப்பாக்கழவன்‌ 

மூடிகிழவன்‌ முதுமாங்கிழவன்‌ முக்கோற்கிழவன்‌ 
கொற்றங்கிழவன்‌ மதிகிழவன்‌ அரியிருகிழவன்‌ 
நனீளுமக்கிழவன்‌ நற்பாங்கிழவன்‌ 

குரும்புக்கிழவன்‌ நலம்பூதிகுழவன்‌ வதுவைக்கிழவன்‌ 
வடுகன்சாத்தம்கிழவன்‌ மணவைகிழவன்‌ குவலைக்கிழவன்‌ 
தஞ்சைக்கிழவ 

ன்‌ சைய்வைகிழவன்‌ துஞ்சைகிழவன்‌ நூத்தாரங்கிழவன்‌ 
செஞ்சைகழவன்‌ செயிலூர்க்கிழவன்‌ கன்னி கிழவன்‌ 
குண்ணங்கிழவன்‌ பெ 

ண்ணைகிழவன்‌ மண்ணிதிழவன்‌ நறுங்கிழவன்‌ மாம்பாக்‌ 
கிழவன்‌ விண்ணிதகிழவன்‌ மேரைகிழவன்‌ வெறுக்கிழவன்‌ 
வேம்பாக்கிழ 

வன்‌ கருஞ்சீனிக்கிழவன்‌ பையார்கிழவன்‌ தலமைக்கிழவன்‌ 
புவிகிழவன்‌ ஆரைகிழவன்‌ அனந்தல்‌ கிழவன்‌ கோரை 
கிழவன்‌ கேறைக்கி 

ழவன்‌ பேரைகழவன்‌ அல்லிகிழவன்‌ நல்லிகிழவன்‌ 
முல்லைக்‌ கிழவன்‌ வல்லிதிழவன்‌ மாருதகிழவன்‌ அரும்பை 
கிழவன்‌ ஆவணி கிழவ 

ன்‌ தர்மக்கிழவன்‌ விருந்தைகழவன்‌ விர்லிகிழவன்‌ மங்கல 
கிழவன்‌ போதங்கிழவன்‌ சம்புகிழவன்‌ நற்சமூறைகிழவன்‌ 
தேரைகிழவன்‌ 

சிறுநாரிகிழவன்‌ மாரங்கிழவன்‌ பலிகிழவன்‌ உள்ளிகிழவன்‌ 


கோதியங்கண்ணங்கிழவன்‌ பாக்கிழவன்‌ கோணிகிழவன்‌ 
சேறைகிழ 


208 


194. 


195. 


196. 


197. 


198. 


199. 


201. 


202. 


208. 


வன்‌ செண்பங்கிழவன்‌ தோணிகிழவன்‌ பாணிழெவன்‌ 
பவுணிதிழவன்‌ சென்னிகிழவன்‌ கன்னிகிழவன்‌ கதலிகிழவன்‌ 
பொன்னி 

கிழவன்‌ வன்னிகிழவன்‌ விச்சைகழவன்‌ பொதிகிழவன்‌ 
மரகதப்பையகிழவன்‌ குன்றிகிழவன்‌ கோட்டுர்கிழவன்‌ 
நின்றை கிழவன்‌ நிரு 

தகிழவன்‌ கொன்றைகிழவன்‌ கோட்டங்கிழவன்‌ குவளைப்‌ 
பரங்கிழவன்‌ நலவிகிழவன்‌ சடைக்கிழவன்‌ சாதலிகிழவன்‌ 
குடிகிழவன்‌ படி கி 

ழவன்‌ பாண்டிக்கிழவன்‌ பூசந்தைகிழவன்‌ பொற்குடிகிழவன்‌ 
நாரழல்கிழவன்‌ கங்கைகிழவன்‌ செங்கைகிழவன்‌ 
சரிதைகிழவன்‌ நா 

ரைகிழவன்‌ பயிலைக்கிழவன்‌ கொமசரங்கிழவன்‌ 
கொக்கோடி கிழவன்‌ நாரணகிழவன்‌ வெளிகிழவன்‌ 
வெற்பாங்கிழவன்‌ தாளிகிழ 

வன்‌ தண்ணங்கிழவன்‌ மீளிகிழவன்‌ சூழிகிழவன்‌ 
துருவையுளான்சைகைக்கிழவன்‌ காமான்கிழவன்‌ 
நாகந்தைகிழவன்‌ பொய்‌ 

கைக்கிழவன்‌ நெய்யாடுகிழவன்‌ கோக்கிழவன்‌ நேசக்‌ 
கிழவன்‌ வைகைக்கிழவன்‌ வளவேல்கிழவன்‌ 
பாசைக்கிழவன்‌ காசிக்கிழவன்‌ நேர 

சைக்கிழவன்‌ நேசிக்கிழவன்‌ ஓமங்கிழவன்‌ கரண்டை ழெவன்‌ 
கண்ணம்பாக்கிழவன்‌ முத்தின்பையக்கிழவன்‌ முனிகிழவன்‌ 
வெண்ணிகிழவன்‌ 

கோலக்கிழவன்‌ முங்கைகிழவன்‌ சீரணிகிழவன்‌ 
மதுரைக்கிழவன்‌ வனவாலிகிழவன்‌ புகலிபகிழவன்‌ 
பண்ணைகிழவன்‌ பிரள்பிறைக்கிழவ 

ன்‌ தெற்பைக்கிழவன்‌ காரைகிழவன்‌ பாரிகிழவன்‌ 
பூரிகிழவன்‌ சொற்பாங்கிழவன்‌ புன்னைப்புரங்கிழவன்‌ 
மூலைகிழவன்‌ நம்முதுகிழவன்‌ மாண்கூற்‌ 

றங்கிழவன்‌ கோரைகிழவன்‌ ப*தப்புரங்கிழவன்‌ 
பேடுகிழவன்‌ தண்டலைக்கிழவன்‌ நெற்குப்பைக்கிழவன்‌ 
நல்வேங்கைக்‌ இவன்‌ சிலைவிரி 


ஆவணம்‌ 27, 2016 209 


207. 


209. 


210. 


211. 


212. 


213. 


214. 


215. 


இழவன்‌ கூறைகிழவன்‌ தோட்டங்கிழவன்‌ கொம்மைகிழவன்‌ 
கடம்பைக்கிழவன்‌ குமாரனாகக்கிழவன்‌ மாத்தூர்கழவன்‌ 
கருவிலிகிழவன்‌ திருப்பா 

சக்ழெவன்‌ யிருக்கைக்கிழவன்‌ தாமரைக்கிழவன்‌ தருமங்‌ 
கிழவன்‌ பெருமைக்கிழவன்‌ குடுமிக்குன்றங்கிழவன்‌ 
அம்பலங்கிழவன்‌ நைம்பூருகிழவன்‌ 

கருசை கிழவன்‌ மணிக்கிழவன்‌ மணங்கிழவன்‌ காலை 
இழவன்‌ பாலைகிழவன்‌ மழைகிழவன்‌ தென்மலை கிழவன்‌ 
காமற்கிழவன்‌ காவாலிகிழவன்‌ சே 

னைக்கிழவன்‌ ஈகைக்கிழவன்‌ இளங்கைகிழவன்‌ பாகைக்‌ 
கிழவன்‌ மாறைகிழவன்‌ மாறுகிழவன்‌ இளமைக்கிழவன்‌ 
உத்திரங்கிழவன்‌ பழனங்கிழவ 

ன்‌ புரிசைகிழவன்‌ புவனிகிழவன்‌ விரிசைக்கிழவன்‌ வற்றலங்‌ 
கிழவன்‌ நியமங்கிழவன்‌ நிற்‌ றல ங்‌ கழ வன்‌ 
நிமையங்கிழவன்‌ கொல்லங்கி 

மழவன்‌ கோமஷூர்க்கிழவன்‌ வல்லங்கிழவன்‌ வளங்குங்கிழவன்‌ 
மறைகிழவன்‌ நலம்பெறுங்கிழவன்‌ கோலூர்கிழவன்‌ 
அணையூர்‌ கிழவன்‌ விற்குடி 

கிழவன்‌ பட்டணங்கிழவன்‌ செவ்வரிகிழவன்‌ பாங்கைவலங்‌ 
கிழவன்‌ பணைப்பாங்கிழவன்‌ மொய்மைகிழவன்‌ 
நந்திமாங்கிழவன்‌ மாத்திரங்கிழவன்‌ 

அவ்வலிகழவன்‌ பொற்யூரத்தன்‌ புள்ளிமான்‌ துங்கமாங்‌ 
கிழவன்‌ புகலூர்க்கிழவன்‌ மார்க்கங்குடிகிழவன்‌ 
சிறுநல்லூர்க்‌ கிழவன்‌ சறும்பூர்க்‌ கிழவன்‌ வ 
ளமைக்கிழவன்‌ வாயல்‌ ழெவன்‌ முதிரந்திதிகிழவன்‌ 
நிதிழெவன்‌ கரும்புகிழவன்‌ முதுகிழவன்‌ முசுகிழவன்‌ 
வேம்புகிழவன்‌ சேரவாணுவன்‌ சோழவா 

ணுவன்‌ கண்ணவாணுவன்‌ கடந்தைவாணுவன்‌ 
தென்கடந்தை வாணுவன்‌ புகழ்பெல வாணுவன்‌ 
கற்பூவாணுவன்‌ காவேரிவாணுவன்‌ மாசறு 

வாணுவன்‌ மாசுத்தவாணுவன்‌ வாஞ்சைபுகழ்‌ விற்புகழால்‌ 
வீறான பொன்னிளைஞர்‌ செயங்கொண்ட ஆருடனே 
செய்யக்‌ கடவுளார்‌ பாங்கு குடுமியார்‌ 


ஆவணம்‌ 27, 2016 


210 


216. 


217. 


218. 


219. 


220. 


221. 


222. 


224. 


224, 


225. 


226. 


27. 


பாரில்ச்சோமாசியார்‌ மளவர்‌ றுகளையுடையார்‌ மாக்காலி 
வல்லி கம்பம்‌ வேலப்பிள்ளை நவகோடி நாராயணர்‌ 
கொள்ளந்தை நறந்தை கோ 
ட்டந்தை வேட்டந்தை நாகத்தை குப்பந்தை கண்ணந்தை 
பொன்னந்தை தேவந்தை செயலந்தை மாவத்தை கடமந்தை 
வையந்தை வண்ணக்கம்‌.பா 
டியார்‌ சேனைக்கொன்றையுடையார்‌ திண்ணமுூடையார்‌ 
வண்ணமுடையரா தேவேந்திரமுடையார்‌ அதிகமுடையார்‌ 
இப்படி ஆயிரத்தொரு 
கோத்திரமும்‌ பெற்ற ஆயிரத்தலைவர்கள்‌ 
அனைவோரும்கூடி ஸ்ரீ வீர பழனிமலையில்‌ மேவியிருக்கும்‌ 
தெண்டாயுதக்‌ கடவுளாருக்கு தினசரியில்‌ 
குடுத்த தருமம்‌ கல்லும்‌ காவேரியும்‌ புல்லும்‌ பூமியும்‌ சந்திரர்‌ 
சூரியர்‌ உள்ள வரைக்கும்‌ நடப்பித்துவைத்துக்‌ கொள்ளக்‌ 
கடவோமாகவும்‌ இப்படி 
யுண்டு செய்த தருமத்தை நம்முடைய ஆயிரத்தலைவர்‌ 
அனைவோருக்குள்ளே யாதாமொருவராகிலும்‌ நாங்கள்‌ 
அறியோம்‌ கண்டதுமில்லை 

கேட்டதுமில்லை பண்டாரம்‌ பொய்சொல்லி வயறு வளர்க்க 
வந்தான்‌ வரி குடுக்குற தில்லை போவென்று அசத்தியச்‌ 
சொல்லு வாராதபடிக்கு 
தாம்பூர சாதனப்‌ பட்டயம்‌ எழுதிப்‌ பண்டாரத்தின்‌ வசம்‌ 
தாராதெத்தமாகக்‌ குடுத்து இந்த தருமத்திற்கு உள்ளபடிக்கு 
வரி கொடுக்கமாட்‌ 
டோமென்று இடருபண்ணி வலுமை பேசினதேயானாலும்‌ 
அந்தந்த ஊரிலே யிருக்கும்‌ நம்முடைய உறவின்முறையார்‌ 
கூடிய வர்த்தனையைச்‌ சாதிக்குப்‌ 
பிறம்புபோட்டும்‌ மறித்தும்‌ அடகெடுத்தும்‌ பண்டாரத்துக்கு 
வரியை வாங்கிக்‌ கொடுத்து தர்மம்‌ நடக்கும்படி 
செய்வோராகவும்‌ பண்டாரத்தி னுடைய 
ஆணை ஆக்கிணைக்கு உள்பட்டு கட்டளைக்கு வரி 
கொடுக்காதபேருமில்லை பொய்யென்றவனும்‌ அழிம்பு 
ஆகடியம்‌ பேசினவனும்‌ 
குடிகளையொழித்தவனும்‌ இவர்களெல்லாம்‌ கங்கைக்‌ 
கரையில்‌ காராம்பசுவையும்‌ யோஃ&ஸ்வரர்களையும்‌ 
இவர்களைப்‌ பெற்ற மாதா பிதா 


ஆவணம்‌ 7, 2016 211 


228. 


229. 


230, 


231. 


282. 


26. 


27. 


239. 


வையும்‌ கொன்ற தோஷத்தில்‌ போகக்கடவாராகவும்‌ 
சிவத்துரோகம்‌ குருத்துரோகம்‌ ராசத்துரோகம்‌ சாமி 
துரோகம்‌ எனத்துரோகம்‌ பஞ்சமா 

பாதகங்களுக்கு உள்ளாகாமல்‌ மன்னரை மதித்தவர்க்குச்‌ 
சகாயம்‌ சரீரசகாயம்‌ அர்த்த சகாயம்‌ தேவதாபத்தியம்‌ 
குருவிசுவாசமும்‌ செய்து வந்த 

பேர்கள்‌ காசியிலே வராகநதியிலே தீர்த்தமாடி விசுவ 
நாதரையும்‌ விசாலாட்சி யம்மனையும்‌ அன்னபூர்ணியையும்‌ 
காலவயிரவனையுஞ்‌ 

சேவித்த பேர்கள்‌ பெற்றுக்‌ கொள்கிற பலனையும்‌ 
பெறுவாராகவும்‌ சரங்கத்திலே புண்ணிய காவேரியில்‌ 
தீர்த்தமாடி ரங்கநாயகரை 

யுஞ்‌ சீரங்க நாட்சியாரம்மனையும்‌ திருவானைக்காவிலே 
செம்பீசுரனையும்‌ அகிலாண்ட நாயகியெம்மனையும்‌ 
சிவந்தசுபரரையும்‌ தா 


யுமான சுவாமியையும்‌ தெரிசித்த பலன்‌ பெறுவாராகவும்‌ 
ராமேசுபரத்தில்‌ தனுக்கோடியில்‌ தீர்த்தமாடி 
ராமலிங்கத்தையும்‌ ப 

ருபதாபத்தினி யம்மனையும்‌ தெரிசித்தபலன்‌ பெறுவராகவும்‌ 
மதுரையிலே பொய்கைத்‌ தாமரையில்‌ தீர்த்தமாடி 
சொக்கலிங்க 

சுவாமியையும்‌ மீனாட்சியம்மனையும்‌ அங்கயற்கண்‌ 
நாயகியையும்‌ தெரிசித்த பலன்‌ பெறுவாராகவும்‌ பழனிமா 
நகரிலே அநேக 

பாவம்‌ தீர்த்த சண்முகமாநதியிலே இர்த்தமாடி கயிலாச 
நாதரையும்‌ பெரியநாயகியையும்‌ இடும்பாசுரனையும்‌ 
தெண்டா 

யுதக்‌ கடவுளாரையும்‌ பூசத்திருவிழாவிலே தெரிசித்த பலன்‌ 
பெறுவாராகவும்‌ வன்னிபுரத்திலே நூற்றியெட்டு யுகம்‌ 
பெற்ற 

பூலோகக்‌ கயிலாசத்திலே சுயமாக எழுந்த 
பெரியாவுடையாரை மகாவிஷ்ணு மச்சாவுதாரங்கொண்டு 
பூசிக்கப்பட்ட வாயுவு 


பகவானும்‌ பூசிக்கப்பட்ட பலனும்‌ பெறுவாராகவும்‌ சுபம்‌. 


ஆவணம்‌ ௦, 2016 


212 


காலம்‌ 
செய்தி : 


[அ அலு அத, ஜே உ ஜே 02 0 


[ன து என த்‌ ர வவ 
உக ௬௭௬௨65 


ஆவணம்‌ 


70. பிள்ளையன்‌ கட்டனை செப்பேடு 


வே.கட்டளை கைலாசம்‌, 
பாளையங்கோட்டை 


: இருநெல்வேலி சுடலைமாடன்‌ கோயில்‌ தெரு 


இரு.ஆர்‌. பிரம்மசங்கர நாராயணன்‌ அவர்களிடம்‌ உள்ளது. 38 
செ.மீ. நீளம்‌ 14 செ.மீ. அகலமுடையது. சகம்‌ 1574. கொல்லம்‌ 
827. ஆண்டுக்‌ குறிப்புகள்‌ உள்ளன. 


: பொ.ஆ.1652 


ஆழ்வார்‌ திருநகரியில்‌ ஆழ்வார்‌ அறக்கட்டளை நடத்த 
திருமலை நாயக்கருக்குப்‌ புண்ணியமாகவும்‌ வடமலையப்ப 
பிள்ளை அவர்களுக்குப்‌ புண்ணியமாகவும்‌ நிலம்‌ 
கொடுக்கப்பட்ட செய்து சொல்லப்படுகிறது. 

உசகாத்தம்‌ 1874ன்‌ மேல்‌ 

செல்லா நின்ற கொல்லம்‌ 827 

நந்தன ஸ்‌ தெட்சணாயத்தில்‌ கிரித 

ல இதில்‌ விலக்கட கரிவி ஆடி மீ 

312 சுக்கில பட்ஷத்து பஞ்ச 

மியும்‌ சுக்கிற வாரமும்‌ சுத்தநாம 

யோகமும்‌ சிங்ககரணமும்‌ பெத்த 

அத்த நட்செத்திரத்தில்‌ நாட்‌ 

செய்த உதகபூறுவ தன்மதானப்பி 

றமாணமாவது அமுர்தகுல வழநா 

ட்டில்‌ முனைஞ்சி மாகாணியில்‌ க 

ரணியாளர்‌ நாட்டவரோம்‌ இ 

ருவழுதி வளநாடான திருநகரி 

சுவாமி ஆள்வார்‌ அறைக்கட்டளை 

பருவிடைப்‌ பிள்ளையன்‌ மக்கள்‌ க 

ட்டளைப்பூசை நெய்வேத்தியத்து 

க்கு நடக்கும்‌ படிக்கு சுவாமி இரும 

லை னாயக்கரய்யனவர்களுக்குப்‌ புண்‌ 


ணியமாகவும்‌ வடமலையப்ப பிள்ளைய 


27, 20186 214 


20. னவர்களுக்குப்‌ புண்ணியமாகவும்‌ னா 


31. யக்கரய்யனவர்கள்‌ நிருபத்தின்‌ ப 
22. டி நாங்கள்‌ உதக பூறுவதன்மதா 
23. னப்‌ பிறமாணமாகப்‌ பண்ணிக்‌ கு 
24, டுத்த நாட்டுப்‌ பிறமான பதக்கத்‌ 
25. துக்கு பெல்கையாவது 8ழ்‌ஏ 

26. ல்கை திருமலைபுரம்‌ யெல்‌ கைக்கு 
27. ல்கை திருமலைபுரம்‌ யெல்‌ கைக்கு 
28. நாராயணம்‌ குட்டிப்பாறை 

29. க்கு வடக்கு மேல்‌ யெல்கை க 
30. ஈடன்குளத்து யெல்‌ கைக்கு 

31. க்‌ கிளக்கு வடயெல்கை கொ 

32. டன்‌ குளத்துக்குத்‌ தெற்கு 

௯. ஆக இன்னாய்‌ கெல்கைக்குள்‌ 
ச்‌, ப்பட்ட பூமியும்‌ நஞ்சை புஞ்‌ 

35. சை கிணறு குடியிருப்பு தோ 

36. ட்டக்கூறு உலாவுகாட்சி 

47. தறிக்கடமை ஊத்தைப்பா 

28. ட்டம்‌ சொன்ன தயம்‌ பனைங்‌ 

99. கடமை சகலமும்‌ இதிலுள்ள தி 
40. இ ஆதியாக அஷ்ட்ட போகதெ 
41, ஷ சுவா மியங்கழுக்கும்‌ யோக்‌ 
பின்பக்கம்‌ 


42 இயமாக தானாதி வினி விக்கிறை 
4 யங்களுக்கும்‌ பண்டுள்ளாரையும்‌ 
44, பனம்‌ பேரையும்‌ தவித்து ஆதி சந்‌ 
ட] திராக்கம்‌ சந்ததிப்‌ பிறவேசம்‌ 

46, செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டி 
47. அனுபவித்துக்‌ கொள்வராகவு 
48. ம்‌ இப்படிச்‌ சம்மதித்து தன்மத 


ஆவணம்‌ 27, 2016 ்‌ 215 


66. 
67. 


69. 


8RERASBREASAREEESS 


ான சாதப்‌ பட்டையம்‌ ஏழு 

திக்‌ குடுத்தோம்‌ பிள்ளையன்வ 
ர்கள்‌ கட்டளைக்‌ காரியம்‌ 
செய்வார்களுக்கு முனைஞ்சி 
யில்‌ காணியாளரோம்‌ இந்த 
ப்புண்ணியத்தை பரிபாலன(ம்‌) பண்‌ 
ணின பேருக்கு சாலோக சாமிப 
சாரூப சாயுத்தியம்‌ பெறுவராக 
வும்‌ இந்த தன்மத்துக்கு ஆராகி 
லும்‌ முடகூறு பண்ணின பேர்‌ கெங்‌ 
கைக்கரையிலே காராம்பசுவை 

க்‌ கொன்ற பாவத்திலே போகக்‌ 
டவாராகவும்‌ இப்படிக்கு அம்‌ 
மையாண்டார்‌ எழுத்து இப்ப 
டிக்கு தாண்டவ முதலியார்‌ 
இப்படிக்கு அணைஞ்ச பெருமாள்‌ 
இப்படிக்கு உதிரமாலை இப்படி 
க்கு இந்தப்‌ பட்டையம்‌ எழுதி 
னேன்‌ தன்மக்‌ குட்டி முதலியா _. 

ர்‌ இப்படிக்கு அணைஞ்ச பெரு 
மாள்‌ எழுத்து ௨ 


ஆவணம்‌ ௨7, 2016 


216 


| வக இர வய டக்‌, 
ட இ. ்‌ ன்‌ ௫ ு ்‌ 
ஐ 1-௫ ப வரக உ உன்‌ அடை 


க 
919 


{ 


[ம] 
ல்‌ 





ஆவணம்‌ 27, 2016 


217 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


[2] 


ஓ % NHR 


| ததத தவை எத ஆட தத கட்‌ 
35S H&S 


திருமலை புண்ணைத்‌ தேவன்‌ செப்பேடு 


சொ.சந்திரவாணன்‌, 
இ ராசபாளையம்‌ 


: இருச்சியில்‌ இடைக்கப்பெற்றது. வந்தவர்‌ செப்பேட்டின்‌ 
புகைப்படம்‌ மட்டும தந்து சென்றார்‌. 

: இருமலை நாயக்கர்‌ (காலம்‌) செப்பேடு. 

: நீளவாக்கில்‌ ஒரு பக்கமே எழுதப்பட்டுள்ள இச்‌ 
செப்பேட்டில்‌ 29 வரிகள்‌ உள்ளன. திருமலைப்‌ புண்ணியத்‌ 
தேவனுக்குத்‌ திருமலை நாயக்கர்‌ கொடுத்த உரிமையும்‌ 
தானமும்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகின்றது. செப்பேட்டு வாசகம்‌ : 


றாமசெயம்‌ 

பாத்திவா ணு ஆனி மீ 19 மதுறாபுரித்‌ தல - 
தீதிலிருக்கும்‌ றாசமானிய றாயர்‌ க்ஷத்திரித்‌ இறு - 
மலை தாயக்கறவற்களிடத்தில்‌ பிதயில்‌ கோத்து - 
றமாகிய திருமலைப்‌ புன்னைத்‌ தேவனைச்‌ சேற்ந்‌ - 
த தேவனுக்கு பணமுடிப்பு கொடுத்து அனுப்பும்‌ 
போது திருமலைப்‌ புண்ண தேவனுக்கு பட்டம்‌ 
கட்டிவச்சது டெ தேவனுக்கு வருமானம்‌ 
சாதயில்‌ நாட்டில்‌ கம்பளிபோடுதிற 

போதும்‌ திருமலை புண்ணத்‌ தேவன்‌ ஆறு 

தாய மக்களும்‌ படைப்ரிவாரங்களுடம்‌ றாசா - 
வை சந்திரன்‌ திருமலை நாயக்கர்‌ என்ன 
வேண்டும்‌ கேக்க இரண்டு கட்ட தெருவும்‌ 
பதினெட்டு பட்டி கோங்கிமார்கள்‌ செய்ய 
வேண்டிய மரியாதையும்‌ என்‌ கோத்திர - 

மாகிய இவர்கள்‌ என்‌ உத்திரவுப்படி 


செய்ய வேண்டும்‌ பின்னத்‌ தேவனுக்கு றாசா ௮ - 


ஆவணம்‌ ௨7, 2016 


218 


26. 
27. 


29. 


தன்‌ படியே உத்தரவு செய்தார்‌ திருமலை பின்‌ - 
னத்‌ தேவன்‌ எட்டு நாடாகப்‌ பிரிக்கப்பட்டது! வா - 
லாந்தூர்‌' திடியன்‌” புத்தூர்‌' கருமாத்தூர்‌ 

ச பாப்பாபட்டி” செனக்குளம்‌' வேப்பனூத்து 

“ தும்பத்துண்டு ஷே கண்ட நாட்டின்‌ உத்திரவுக்கு 
மீறி நடந்தால்‌ மன்னர்‌ தண்டனையும்‌ தேவர்‌ 
தண்டனையும்‌ 


அடிசுழி செய்தால்‌ பிராமனனை கொன்ற தோஷத்திலும்‌ 
காராம்‌ பசுவைக்‌ கொன்ற தோஷத்திலும்‌ ஆகவும்‌ 
சாட்சி சிவகங்கறாசா புதுக்கோட்டை சிவத்த 

தம்பி கருமாத்தூர்‌ கொன்றி மாயத்தேவன்‌ 

வேணு சிவலிங்க ஆசாரி மதுராபுரி மீனம்பாள்‌ 

துணை முனிசாமி துணை உ 


ஆவணம்‌ சச, 2016 த ல 


7௨. மறாட்டியர்‌ கால விசாரணை ஆவணங்கள்‌ 


த.கலாஸ்ரீதர்‌, தஞ்சாவூர்‌ 
காகித ஆவணம்‌ 

மராட்டியர்‌ காலத்தில்‌ கையினால்‌ எழுதப்பட்ட தமிழ்‌ காகித 
ஆவணச்‌ சுவடிகளில்‌ காணப்படும்‌ இச்செய்திகள்‌ நூலில்‌ வெளிவராத 
அரிய செய்திகளாகும்‌. விசாரணை நிகழும்போது எடுக்கப்பட்ட 
வேள்வி பதில்‌ குறிப்புகள்‌ அப்படியே இதில்‌ பதிவு 
செய்யப்பட்டுள்ளன. 

1845 இ ஏப்ரல மீ 77 உ ஸ்ரீ மகாறாஜா சாயபு அவர்கள்‌ 
திவாணத்துக்கு கோட்டைக்குள்‌ மானோஜியப்பா தெருவிலிருக்கும்‌ 
பஞ்சநதி சாஷ்திறி மகன்‌ கிஷண்‌ சாஷ்திரி ஜாதி தெலுங்கு பிறாமணன்‌ 
சிவமத தொழில்‌ துகொஜி சாய்பு அரமணையில்‌ சுவாமி வீட்டு பூசை 
பண்னுகுர 85 வயசுள்ளவனிடம்‌ விசாரணை. 


கே.பிறாதுகாறறாகிய வஜறத்து பாபயிறுசாமி நல்கெறவு 
யெம்பாற்‌ நள வரு மாசி மீ 86 யில்‌ குடுக்கப்பட்டிருக்குர பிறாதுடன்‌ 
சேற்ந்த சாஷ்சி சாபுதாவில்‌ உம்முடய பெறுகண்டருக்குரது உமக்கு 
தெரியுமா. சாஷ்சிர்‌ சாபுதாஜில்‌ யெனக்கு தெரியாது கேள்வி : 
துக்கொஜி சாயபு யெவ்விதமாயி யெறந்து பெரனார்‌. 


ஷ்துக்கோஜி சாயபு யொந்து பொன அண்ணைய தினம்‌ விளக்கு 
விச்சு னான்‌ அரமணையில்‌ போயி சுவாமிக்கு பூசை பண்ணி பொட்டு 
அரமனை சறகண்டியில்‌ வந்து உட்காந்‌ தருகையில்‌ றாத்திரி ௨ 
னாழிகை வேளையில்‌ துக்கோஜி சாய்புக்கு உருதீதிர வாயுவு 
உபத்திரதினால்‌ மாரடப்பு வந்து ஒத்தடம்‌ குடுத்து கொண்டிருக 
குறராக னெண்டு கேள்வி பட்டு மருபடி யென்‌ விடடுக்கு 
பொயிவிட்டென யிவளவுதான யெனக்கு தெரிந்த காரியம்‌ 


பஞசருதி கிஷணசாஸததிரி 


1. யைபபிரல - ஏப்பிரல்‌, 8. பஞசநதி சாஷததிறி - பஞ்சநதி 
சாஸ்திரி, 3. கெ- கேள்வி, 4, வஜறதது - அரசகுடும்பத்தைச்‌ சார்ந்த, 5. 
பாபாயிறுசாமி- பாபர்சாமி, 6. சாஷசிசபுதாவில - சாட்சிப்‌ 
பட்டியலில்‌, 7. நலகெற்வுயெம்பா - நலகைராவு என்பார்‌, 8, 
உமமுடய பெறகணடிருக்குரது - உம்முடைய பெயர்‌ உள்ளது, 9. 
துககொஜி சாயபு -தஞ்சை மராத்திய மன்னர்‌, 10. ஆணணைய தினம - 
அன்றைய தினம்‌, 11. 


கொணடிருககுறராக னெணடு - 
கொண்டிருக்கிறார்கள்‌ என்று, 


ஆவணம்‌ 27, ௨016 220 


விளக்கம்‌ : 1645 - ஆம்‌ வருடம்‌ ஏப்பிரல்‌ மாதம்‌ 17-ந்‌ தேதி ஸ்ரீ 
மகாராசா சாயபு அவர்கள்‌ திவானத்துக்கு கோட்டைக்குள்‌ 
மானோதியப்பா தெருவிலிருக்கும்‌ பஞ்சநதி சாஸ்திரி சாதி தெலுங்கு 
பிராமணர்‌ சிவமதம்‌. தொழில்‌ துக்கோஜி சாயபூ அரண்மனையில்‌ 
சுவாமி வீட்டு பூசை பண்ணும்‌ 45 வயசுள்ளவனிடம்‌ விசாரணை. 

பதில்‌ : பிராதுகாரராகிய அரச குடும்பத்தைச்‌ சேர்ந்த பாபர்சாமி 
நல்கைராவு என்பார்‌ நாளது வருடம்‌ மார்ச்‌ மாதம்‌ 26-ந்‌ தேதியில்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிர பிராதுடன்‌ சேர்ந்த சாட்சி பட்டியலில்‌ 
என்னுடைய பெயர்‌ உள்ளது என்று எனக்குத்‌ தெரியாது. 

கேள்வி : துக்கோஜி சாயபு எவ்விதமாக இறந்து போனார்‌. 

பதில்‌ : மேற்படி துக்கோஜி சாயபு இறந்துபோன அன்றைய தினம்‌ 
விளக்கு வைத்து நான்‌ மேற்படியார்‌ அரண்மனைக்கு சென்று 
சுவாமிக்கு பூசை பண்ணிவிட்டு மேற்படி அரண்மனை சரகண்டிலி 
வந்து உட்க்கார்ந்திருக்கையில்‌ இரவு இரண்டு நாழிகை வேளையில்‌ 
துக்கோஜி சாயபுக்கு உருத்திர வாய்வு தொல்லையினால்‌ மாரடைப்பு 
வந்து ஒத்தடம்‌ கொடுத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ என்று 
கேள்விபட்டு மறுபடியும்‌ என்‌ வீட்டுக்கு சென்று விட்டேன்‌. 
இவ்வளவு தான்‌ எனக்கு தெரிந்த காரியம்‌. 


பஞ்சநதி கிருஷ்ணா 
சாஸ்த்திரி 
ஆவண எண்‌ 775 


மூட்டை எண்‌ : சஹ, காலம்‌ : 12.04.1845, நீளம்‌ : 37.7, அகலம்‌ : 
28.9, பக்கம்‌ : 1, வரிகள்‌ : 20 முதல்‌ 21. 

அமைப்பும்‌ விளக்கமும்‌ 

துக்கோசி சாயபு இறந்தது தொடர்பான விசாரணை இந்த 
ஆவணத்தில்‌ காணப்படுநறெது. கேள்வி, பதில்‌ அமைப்பிலுள்ள இந்த 
ஆவணம்‌ எவசந்தராவ்‌ என்பவரின்‌ வாக்குமூலம்‌ பற்றிய செய்தி 
காணப்படுகிறது. மெய்யெழுத்துக்கள்‌ புள்ளியிடப்படவில்லை. 

1845 இ யைபபறல மீ யஉ ஸ்ரீ மகாறாஜா சாயபு அவர்கள்‌ 
திவானத்துக்கு 

கே : வஜறததுமாய ஷீறாசாமி நலகைறாவுக குடுதத பிறாதுடன 
குடுதத சாஷூ சா புதாவில யெதிரிகள ஸ்ரீ துககொஜி சாயபுககு செயித 


ஆவணம்‌ ௮7, ௨016 221 


சாவகதி லெணடு உமமுட பெ சாஷியாக கணடிருககுது சாமசாரம 
உமககு தெரியுமா 


பதில்‌ : துககோஜி சாயபு யெடததில செவிதது கொணடிருநத 
நாயனனனாயககன யெமபவன சாஷிசி சாபுதாவில யெனனுடைய 
பொ கணடி ருகுரதாகச சொனனான. அதன பெரில யிபபடிகதி நாயன 
னாயககன சொலலியிருகுூதாக பிறாதுகாரறாகயி ஷீறசாமி 
நலகெறவு யெடததில சொல்லி ஷ பிறாது நகலும்‌ சாவி ஜபுதா 
நககலும ஷ னாயனனாயககன யெனததில தாரனயிருககுரதாக ஷ 
பிறாது காரா சொனனார 


கே : பிறாது யெழுதி குடுககுமபடியான பெறபபடடது யாறது 
சொலலும 


மறு. நாயன நாயககன முனைலெ தன பெறாலே தான பிறாது 
காரனபெறால பிறாது யெழுதி குடுதததாக நாயனனாயகன சொல்ல 
யெனக்கு தெரியும. 


1845 யெபபரல மி யஉ உ யெசவிநத றாவு.க 2 
வாக்குமூலம்‌ 


1. யைபபறல - ஏப்பிரல்‌, 2. ஸ்ரீ மகாறாஜா சாயபு - தஞ்சை மராத்தி 
அரண்மனை, அபர்கள்‌ திவானததுககு அலுவலகத்திற்கு, 3. 
வ&றததுமாய- அரச குடும்பத்தைச்‌ சார்ந்த பிரபு, 4. சாஷசி சாபுதாவில 
- சாட்சிப்‌ பட்டியலில்‌, 
ச. யெதிரிகள்‌ - எதிரிகள்‌, 6. சமாசாரம - செய்தி, 7. செவிதது 


கொணடிருநத - பணி செய்து கொண்டிருந்த, 8. செயிகிரதாயி - 
செய்வதாக. 


விளக்கம்‌ : 1845ஆம்‌ வருடம்‌ ஏப்பிரல்‌ மாதம்‌ 12-ந்தேதி ஸ்ரீ 
மகாராஜா சாயபு அவர்கள்‌ திவானத்துக்கு 


கேள்வி : வீராச்சாமி, அரச குடும்பத்தைச்‌ சார்ந்த பிரபு 
நலகைராவு. கொடுத்த பிராதுடன்‌ கொடுத்த சாட்சி பட்டியலில்‌ 
எதிரிகள்‌ ஸ்ரீதுக்கோச சாயபுக்கு செய்த சங்கதிகள்‌ கண்டு அதில்‌ உனது 
பெயர்‌ சாட்சியாக உள்ளது. விபரம்‌ உனக்குத்‌ தெரியுமா? 


மறுப்பு : மேற்படி துக்கோி சாயபுவிடம்‌ வேலை பார்த்துக்‌ 
கொண்டிருந்த நாயன்ன நாயக்கன்‌ என்பவன்‌ சாட்சியாக பட்டியலில்‌ 
என்னுடைய பெயர்‌ இருப்பதாக சொன்னான்‌. அதன்‌ பேரில்‌ 


இப்படிக்கு நாயன்ன நாயக்கன்‌ சொல்லியிருக்குரதாக 


ஆவணம்‌ 27, ௨016 222 


பிராதுகாரராகிய ஷீராசாமி நல்கை ராவ்விடம்‌ சொல்லி மேற்படி 
பிராது நகலும்‌ சாட்சி பட்டியல்‌ நகலும்‌ மேற்படி நயன்ன 
நாயக்கனிடம்‌ தானே இருப்பதாக மேற்படி பிராதுகாரர்‌ சொன்னார்‌. 

கேள்வி : மேற்படி பிராது எழுதி கொடுக்கும்‌ படியாக கூறியது 
யார்‌ என்று சொல்லும்‌. 

பதில்‌ : மேற்படி நாயன்ன நாயக்கன்‌ முன்னாலே தன்‌ 
பெயராலேயே தான்‌ பிராது காரன்‌ பெயரால்‌ பிராது எழுதி 
கொடுத்ததாக மேற்படி நயன்ன நாயக்கன்‌ சொல்ல எனக்குத்‌ தெரியும்‌. 

1845 ஏப்ரல்‌ மாதம்‌ 12-ந்தேதி எசவிந்தராவ்‌.க 
வாக்குமூலம்‌ 

ஆவண எண்‌ 718 

மூட்டை எண்‌ : 5ஹ, காலம்‌ : 15.04.1845, நீளம்‌ : 36.7, அகலம்‌ : 
28, பக்கம்‌ : 2, வரிகள்‌ : முதல்‌ பக்கம்‌ 86 இரண்டாம்‌ பக்கம்‌ 11. 

அமைப்பும்‌ விளக்கமும்‌ 

எசவிந்த ராவ்‌ காயகவாகுவிடம்‌ நடைபெற்ற விசாரணையில்‌ 
துக்கோசி சாயபு இறந்த போனதற்கும்‌ பிறகு என்ன நடந்தது என்ற 
கேள்விக்கு அவர்‌ சுவாசமில்லாமல்‌ போனபின்‌ மருத்துவர்‌ வந்தார்‌. 
மனோஜி போசா என்பவர்‌ சகாரம்‌ சிந்தேயுடைய குழந்தையை சாயபு 
தெரிந்து கொண்டதாகக்‌ கூறினார்‌. குழந்தையை தத்து எடுத்தார்‌ என்ற 
கேள்விக்கு தான்‌ அவ்விடத்திற்கு சென்ற பிறகு தத்து செய்யவில்லை. 
ஆனால்‌, மானோஜி போசா சாயபு என்பவர்‌ குழந்தை துக்கோஜி 
தீத்து எடுத்துவிட்டார்‌ என்று கூறினார்‌. மறுநாள்‌ ஒரு பத்திரத்தில்‌ 
எல்லோரிடமும்‌ கையெழுத்து வாங்கினார்‌. தானும்‌ அதில்‌ 
கையெழுத்து இட்டதாக கூறியுள்ள செய்திகள்‌ இந்த ஆவணத்தில்‌ 
உள்ளன. 

மூலம்‌ முதற்பக்கம்‌ உ 

1845 யெப்பறல யருஉ. 

ஸ்ரீ மகாராசா சாயபு அவாகள திவானததுககு 


யெசவிநதறாவ கயகக வாகுவை விசாரணை 


கே : ரீ துககொசி சாயபு யெறநது பொன அனணையை தினம 
அவற யெறநது பொனதுககு மெல நடநத காரியமெனன 


ஆவணம்‌ 7, 2016 223 


பதி : சுககுப பொட்டு உளதின பரகு சுவாசமிலலாமல பொனது 
தெரிநததுககு பின டாக குதருடைய தாசா அவவிடததுககு வநதார 
அவரிடததில நடநத சமாசாரததைச சொனனென உடனெ பாகுதரும 
வநதாா அவரிடதலி நடநத சமாசாரததை னான சொலலும பொது 
மானொசிபொசாவில யெமபவன சகாறாம சிநதையுடைய 
குளநதைய யெறநது பொன துககொசி சாயபுககு சமீபததில கொண்டு 
வநது துககொசி சாயபு தெரிநது கொண்டதாக சொனனரா. அது 
காரியம யெகைகு தெரியாதுனால னான அபபடிகசி சொலல விலலை 
அநத மானொசி பொச தரிடததில அவவிதமாயச சொனனா£ 
அதறககுரியிது காரியம மகறாசா சாயபு அவாகளிடததில 
தெரியபபடுதத வெணுமெ யனனியில நமமிடததில செலல 


வெணடியதெனன வெனடு டாககுதா சாயபு சொலலி தன சாகைகதி 
பொயி விடடார 


கே : குளநதையை துககொசி சாயபு சுவிகாரம பணணிக 
கொண்டது உமககு தெரியா தெணடு செலலலுகுரீறெ நீ 
அவவிடதில பஙகு னாயகக றயிருநதவறானதால உமககு தெரியாமல 
யெபபொ கவிகாரம ஆகியிருககலாம 


பதி : அனனைய தினம சாயிறெஷசை வெளையில னான 
அவிடததுககுப பொனென அபபொது துககொஜி சாயபு அவாகள 
யாதொரு உபாதி யனனியில இடமாக வெயிருளதாா. எநதவித 
சுனககமும காணபபடயிலலை, 


இரண்டாம்‌ பக்கம்‌ 


நான பொனதறகு அபபால சுவிகாரம ஆகயிலலை. ஆனால 
அனனைய தினம சகாறாம சிநதை குளநதைய சுவிகாரம பணணிக 
கொணடி ருளதார மருனாள கிவிறாசிகக குழநதையை துககொஜி 
சாயபு தெரிநத கொடதாய ஒரு பதிரம யெழுதி அதில யெலலாரும 
கையெழுதது வைத்தாகள னானும அதில கையெழுதது வைத்திருகக 
இரென 

கே : சிரிககை றா 


வு குழநதையை ஷ துககொசி சாயபு தெரிநது 
கொண்டது யெபபெர 


பதி : அது யெபபவொ எனக 
பதிரதில கையெ 


வைதிருகுறென 


கு தெரியாது யெலலாரும அநத்‌ 
மிதது வைததபடியால னானும கையெழுத்து 


தவணாம்‌ 27, ௨016 224 


1845 யெபபிரல மி ய௬௨ யெசநதராவு கயகக வாகு 3 
வாககுமூலம 


1. அணணைய தினம - அன்றைய தினம்‌, 2. டாககுதா - மருத்துவர்‌, 
3. வெணடுடாகுதருடைய - என்று மருத்துவருடைய, 4. சாககதி 
- வேலைக்கு, 5. சாயறெனஷ - மாலைவேலை, 6. தெரியாதெணடு - 
தெரியாது என்று, 7. மறுனாள கிவிறாசிகெ - மறுநாள்‌ 
கிருஷ்ணராஜிக்கே, 8. பதிரம - பத்திரம்‌ 


1845-ஆம்‌ வருடம்‌ ஏப்ரல்‌ மாதம்‌ 15-ந்‌ தேதி ஸ்ரீ மகாராசா சாயபு 
அவர்கள்‌ திவானத்துக்கு காயக்க வாகுவை விசாரணை 


கேள்வி : ஸ்ரீதுக்கோசி சாயபு இறந்து போன அன்றைய தினம்‌ 
அவர்‌ இறந்து போவதற்கு முன்‌ நடந்த காரியமென்ன? 

பதில்‌ : சுக்கு போட்டு ஊதின பிறகு சுவாசமில்லாமல்‌ போனத 
தெரிந்ததர்க்குப்‌ பின்‌ மருத்துவரின்‌ உதவியாளர்‌ அவ்விடத்திற்கு 
வந்தார்‌. அவரிடத்தில்‌ நடந்த விபரத்தை சொன்னேன்‌. உடனே 
மருத்துவரும்‌ வந்தார்‌. அவரிடமும்‌ நடந்தவைகளை விபரமாக 
கூறினேன்‌. அவ்வாறு கூறும்போது மானோஜி போசா என்பவர்‌ 
சகாராம்‌ சிந்தையுடைய குழந்தையை இறந்துபோன துக்கோசி 
சாயபுக்கு சமீபத்தில்‌ கொண்டுவந்து காட்டினேன்‌. மேற்படி 
குழந்தையை மேற்படி துக்கோசி சாயபு தெரிந்து கொண்டதாக 
சொன்னார்‌. அந்த செய்தி எனக்கு தெரியாது என்பதால்‌ இந்த விசயம்‌ 
மகாராசா சாயபு அவர்களிடம்‌ தெரியபடுத்த வேண்டுமே யன்னில்‌ 
நம்மிடத்தில்‌ சொல்ல வேண்டிய தென்ன என்று கூறினேன்‌. 


கேள்வி : மேற்படி சிரிக்கைராவு குழந்தையை மேற்படி 
துக்கோசி சாயபு தெரிந்து கொண்டது எப்போது? 


பதில்‌ : அது எப்போது என்பது எனக்குத்‌ தெரியாது எல்லோரும்‌ 
அந்த பத்திரத்தில்‌ கையெழுத்து வைத்தப்படியால்‌ நானும்‌ 
கையெழுத்து வைத்திருக்கிறேன்‌ 

1845-ஆம்‌ வருடம்‌ ஏப்ரல்‌ மாதம்‌ 1சந்தேதி யசுவந்தராவ்‌ 
கயக்கவாகு வாக்குமூலம்‌ 


கேள்வி : ஆவண எண்‌ 619, 620- இல்‌ கொடுக்கப்பட்டள்ள 
செய்தியாக துக்கோசி சாயபு இம்சையினால்‌ இறந்து போனதாக 1845- 
இல்‌ ரெரிடெண்டு துரையவர்‌ அவர்களிடம்‌ பிராது 
கொடுக்கப்பட்டிருக்கிறதே அதில்‌ முக்கிய இரண்டு பெயர்‌ காணாமல்‌ 
உள்ளதே அவர்‌ பெயர்‌ என்ன என்று கடைசி சிவாஜி மன்னர்‌ 


ஆவணம்‌ 27, ௨016 225 


விசாரணை செய்கிறார்‌. அந்த ஈரண்டு பேர்களின்‌ பெயர்களை 
கூறுமாறு ஷீருசாமி நல்கேராவிடம்‌ கேள்வி கேட்கப்படுகிறது. 


பதில்‌ : அவர்‌ பெயர்‌ யசவந்தராவு காயிக்கவாகு ஆகும்‌. 


கேள்வி : பிராதில்‌ கார்பார்‌ என்று பெயர்‌ உள்ளதே அவர்‌ 
பெயரென்ன? 


பதில்‌ : அவர்‌ என்னுடைய தகப்பனார்‌ வெங்கடரவு நல்கே என்று 
கூறுகிறார்‌. 


கேள்வி : 1885-இ மார்ச்சு மாதம்‌ 24ல்‌ குடுத்திருக்கர பிராஇல்‌ 
துக்கோசி எதிரிகளால்‌ இம்சை படுத்தப்பட்டு இறந்தார்‌ என 
கொடுக்கப்பட்டிருக்கிறதே அந்த செய்தி யாரால்‌ உமக்கு தெரிந்தது. 

பதில்‌ : துக்கோசி சாயபு விடத்தில்‌ பங்கு நாயக்கனாக இருந்து 
யெசவந்தராவு கயக்கவாகு சொல்ல எனக்கு தெரியவந்தது. 

மராட்டிய மன்னர்‌ ஏகோசியின்‌ மூன்றாவது மகன்‌ துக்கோஜியின்‌ 
இறப்பில்‌ சந்தேகம்‌ உள்ளதை தெளிவுபடுத்திக்‌ கொள்ள விசாரணை 
நடைபெற்றுள்ளது. அரண்மனை ஊழியர்கள்‌ அவர்‌ இறக்கும்‌ 
தருவாயில்‌ அவர்‌ அருகில்‌ இருந்த ஊழியர்கள்‌ விசாரணை 
செய்யப்பட்டதற்கான சான்றுகள்‌ ஆவணங்களில்‌ காணப்படுகின்றன. 
துக்கோஜியின்‌ இறப்பு உடல்‌ உபாதையால்‌ மட்டுமல்ல, சித்ரவதை 
செய்யப்பட்டு இறந்துள்ளார்‌ என்பதை அரசரின்‌ மெய்க்காப்பாளர்‌ 
கூறியுள்ளார்‌. அதற்கான விசாரணைகள்‌ நடத்தப்பட்டுள்ளன. 
ஆவணம்‌ முழுமையாக இல்லை. ஆகையினால்‌ இம்சை 
படுத்தியவர்கள்‌ யார்‌ என்பதற்கான ஆதாரங்கள்‌ கிடைக்கவில்லை. 

மேற்கோள்‌ நூல்கள்‌ 

மூட்டை எண்‌ : கஹ, ஆவண எண்கள்‌ : 718, 715, 718, 619, 620, 


காலம்‌ : 1845, தமிழ்ப்‌ பல்கலைக்கழக அரிய கையெழுத்துச்‌ சுவடித்‌ 
துறையில்‌ நூலாக வெளிவராத மராட்டியர்‌ கால தமிழ்‌ ஆவணங்கள்‌. 


வேட்டுவர்‌ கல்வெட்டு 
பி.ஆனந்தகுமார்‌, பெரியார்‌ திருமான்குறிச்சி 


இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, பவானி வட்டம்‌, ஓடத்துறை 
பட்டையகாளிபாளையம்‌ கிராமம்‌, காளத்தீஸ்வரர்‌ கோயில்‌. 


ஆவணம்‌ இ, 2018 226 


காலம்‌ : பொ.ஆ.1913 


செய்தி : வேட்டுவ குலங்களில்‌ வேட வேட்டுவ குலம்‌, வேட்டுவ 
குலம்‌, மாவலி வேட்டுவ குலம்‌, பூலுவ வேட்டுவ குலம்‌, காவல 
வேட்டுவ குலம்‌ என்ற ஐம்பெரும்‌ பிரிவுகள்‌ உண்டு. இவர்கள்‌ 
கண்ணப்ப நாயனாரின்‌ வம்சா வழியினர்‌ ஆவார்கள்‌. தெற்கு சுவர்‌ 
கல்வெட்டு வேட்டுவ குலத்தின்‌ சிறப்பை கூறுகிறது. பழைய கோயில்‌ 
இருந்த இடத்தில்‌ 102 ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆங்கில 
ஆண்டு .பி.1918-இல்‌ நிர்மாணம்‌ செய்யப்பட்டுள்ளது என்பதை ' 
வடக்கு சுவர்‌ கல்வெட்டு மூலம்‌ அறியலாம்‌. 

72:1 


தெற்கு சுவர்‌ : ஸ்ரீகணேசாய நம பஞ்சபூத ஸ்தலங்களில்‌ ஒன்றாக 
ஸ்ரீ காளத்திநாதர்‌ ஆதினம்‌ கண்ணப்பகோத்திர வில்வேடுவர்‌ 
வேட்டுவர்‌ மாவுலவர்‌ பூவுலவர்‌ காவுலவர்‌ இதைச்‌ சார்ந்த 32 
ராயர்குலம்‌ லட்சத்தி எட்டு வீரகுலத்தவர்களும்‌ வெற்றிவாளும்‌ 
வீரதண்டும்‌ புலிக்கொடியும்‌”. 

இக்கல்வெட்டின்‌ தொடர்ச்சி கிழக்கு திசையில்‌ சுவரில்‌ உள்ளது. 
தற்போது அது படிக்க இயலாதவாறு முன்‌ மண்டபச்‌ சுவருக்குள்‌ 
அடைபட்டுவிட்டது. 

72:2 

வடக்குச்‌ ௬வர்‌ : 

“கலியுக ஆண்டு 5015 சாலிவாகன சகாப்தம்‌ 1886 கொல்லம்‌ 
ஆண்டு 1089 பிரமாதீச வருசம்‌ தை மாதம்‌”. 

72:3 

வடக்குச்‌ ௬ணர்‌ : 

“ஆதீனம்‌ சர்வல்லவராய சுவாமிகள்‌ பரம்பரை செம்பர 
ஸ்மேகல்ப குமாரர்‌ பழனிச்சாமி தேசிகரால்‌ நிர்மானம்‌ செய்யப்பட்ட 
ஆலயம்‌”. 


ஆவணம்‌ 27, ௨016 227 


78. ஈ௫ கணக்கு ஓலைச்‌ ௬ருள்கள்‌ 
௬. இராசகோபால்‌, சென்னை 


சென்னை கோடம்பாக்கத்தில்‌ முற்றம்‌” என்ற இதழ்‌ 
வெளியீட்டாளர்‌ / ஆசிரியர்‌ திரு.தளபதி வேலன்‌ அவர்களிடம்‌ 20-க்கு 
மேற்பட்ட ஓலைச்‌ சுருள்களும்‌ ஜாதகச்‌ சுவடிகளும்‌ உள்ளன. இவர்‌ 
இராமநாதபுரம்‌ இளையான்குடியைச்‌ சேர்ந்தவர்‌. ஓலைச்‌ சுருள்கள்‌ 
ஈக்கு குச்சி இல்லாத சிறகு ஓலைகளை எடுத்து அவற்றில்‌ எழுதி 
சுருட்டி வைக்கப்பட்டுள்ளன. சுருட்டப்பட்ட ஓலையின்‌ இறுதிப்‌ 
பகுதியில்‌ சற்று முன்பாக பாதி அளவு நறுக்கப்பட்டு இறுதி 
துனிப்பகுதியிலும்‌ எதிர்‌ பாதி பகுதி நறுக்கப்பட்டு இந்த வெட்டுப்‌ 
பிளவுகள்‌ ஒன்றுடன்‌ ஒன்று சொறுகப்பட்டுள்ளன. இதனால்‌ அந்த 
சுருள்‌ பிரியாமல்‌ இருப்பதுடன்‌ எழுதப்பட்ட எழுத்துக்களும்‌ 
உட்பகுதியில்‌ அமைந்து எளிதில்‌ வெளியே தெரிய இயலாது 
மறைக்கப்படும்‌ வசதியும்‌ கிடைக்கிறது. இவ்விதம்‌ இணைக்கப்பட்ட 
பகுதிகளிலேயே முத்திரைகள்‌ வைக்கப்பட்டு மாதவி 
கொடுத்தனுப்பிய 'முடங்கல்‌” இருந்திருக்கக்கூடும்‌ என்று கருதலாம்‌. 


இவ்வோலைச்சுருள்கள்‌ ஈடுகடன்‌ கொடுக்கப்பட்ட செய்தியைக்‌ 
கொண்டுள்ளன. “கைக்‌ கணக்கு” என்றும்‌, 'வரவு கணக்கு” என்றும்‌ 
இவ்வோலைகளில்‌ இவை குறிக்கப்படுகின்றன. முதல்‌ ஓலை 
(ஆட்டு) மந்தையை ஒத்தி வைத்து இங்கிலாந்து இராணி தலை (சிரச) 
உருவமுள்ள இரண்டு ரூபாய்‌ வாங்கியதைக்‌ குறிக்கிறது. இந்த 
*கைக்கணக்கை' கணக்கு பொன்னையாத்‌ தேவன்‌ எழுதியுள்ளார்‌. 
முத்துச்சாமி உபாத்தியார்‌ அறிவேன்‌ என்று சாட்சி சொல்லியுள்ளார்‌. 


இதனில்‌ குறிக்கப்படும்‌ இராட்சச தமிழ்‌ வருடம்‌ பொ.ஆ. 1866 
ஆகலாம்‌. 


இரண்டாவது ஓலைச்‌ சுருள்‌ பராபவ வருடம்‌ பொ.ஆ. 7865இல்‌ 
எழுதப்பட்டுள்ளது. ஒரு ஜோடி தங்க மேலிடு (காதணி) 
திருகாணியுடன்‌ ஈடுவைக்கப்பட்டு 75 ரூபாய்‌ கடன்‌ வாங்கப்‌ 
பட்டுள்ளது. இதற்கு மாத இலாபம்‌ / வட்டி ரூபாய்க்கு (16 அணா / 
ரூபாய்‌) ஐந்தரை அணா என திர்ணயிக்கப்பட்டுள்ளது. இரண்டு 
ஓலைகளிலும்‌ மந்தை, தங்கமேலிடு வைத்துக்‌ ஈடுகள்‌ பெற்றவர்‌ 
பிச்சைமுத்து உபாத்தியார்‌. கடன்‌ கொடுத்தவர்‌ முதல்‌ ஓலையில்‌ 
முருகப்ப கோனர்‌ மகன்‌ முத்தழகன்‌ இரண்டாவது ஓலையில்‌ முத்து 
கருப்பபிள்ளை மகன்‌ கவயாம்பு பிள்ளை. எனவே, கடன்‌ பெற்ற 
பச்சைமுத்து உபாத்தியார்‌ கடனைத்‌ தீர்த்து இந்த ஓலைகளைத்‌ 


ஆவணம்‌ சை, 2016 228 


திரும்பப்‌ பெற்றுக்‌ கொண்டுவிட்டார்‌ என்றும்‌ கருதலாம்‌. 
ஓலை-1 

முன்பக்கம்‌ : பத்தி - 1 

. ராட்சதா ஙி வைகாசி மீ 2௨ ஊசப்பனூர்‌ உள்க்கடை 
கண்ணப்பன்‌ குடியிருப்பிலிருக்கும்‌ முருகப்ப கோ - 
னான்‌ மக்கள்‌ முத்து முத்தளகனுக்கு ஜெ யூரிலி - 

. ருக்கும்‌ சூசை கோனான்‌ மகன்‌ பிச்சைமுத்து 

. உபாத்தியார்‌ யெளுதிக்‌ கொடுத்த கை கணக்கு 

பத்தி - ௮ 


6. யென்‌ குடும்ப ராத்தினைக்காக தங்களிடத்தில்‌ யிங்களா 


KN 


7. ராணி சிரசு ௫2 யிந்த ரூபாய்‌ இரண்டும்‌ நான்‌ ரொக்கம்‌ 
8. பற்றிக்‌ கொண்டபடியினாலே நான்‌ தங்களிடம்‌ ஒத்தி 
9. வைத்திருக்கிற மந்தை ஸபகூ...-9 ஒத்தி தொகை கொடுத்து 
30. திருப்பிறபோது இதில்‌ கண்ட 
பின்பக்கம்‌ : பத்தி - 1 
11. ரூபாய்‌ இரண்டையும்‌ கொடுத்து திருப்பிக்‌ கொள்‌ - 
12. வேனாகவும்‌ 
13. எஸ்‌ பிச்சை முத்து உபாத்தியார்‌ 
14. அறிவேன்‌ சா முத்துச்சாமி 
15. உபாத்தியார்‌ கிளாஞ்சனி 
பத்தி - ஐ 
16. மிந்த கை கணக்கு யெளுதிநேன்‌ இவ்வூரில்‌ இருக்கும்‌ 
17. கணக்குப்‌ பொன்னையாத்தேவன்‌ 
ஓலை-௨ 
முன்பக்கம்‌ : பத்தீ - 1 
1. பராபவ ஸீ சித்திரை மீ 17 உ ஆயக்குடியிலிருக்கும்‌ 
2. கஸ்தூரி முத்துக்கறுப்ப பிள்ளை மகன்‌ கவயாம்பு பிள்ளை 


3. வரவு கிளாஞ்சனியிலிருந்து ஆயக்குடியில்‌ வந்தி - 


ஆவணம்‌ 27, 2௨016 229 


74. கோவிலூர்‌ முத்திரைத்‌ தாள்கள்‌ 
சு.இராசகோபால்‌, சென்னை 


காரைக்குடியை அடுத்துள்ள கோவிலூரில்‌ நகரத்தார்களுக்கான 
மடாலயம்‌ உள்ளது. இதற்கு மதுரை, நாகை, திருவண்ணாமலை, 
சிதம்பரம்‌ என்று பல இடங்களிலும்‌ இளைகள்‌ உள்ளன. இக்கிளை 
மடங்களுக்கான நிலங்களும்‌, மனை, வீடுகளும்‌ உள்ளன. அவை 
பூர்வீகமாக உரிமை உடையவர்களால்‌ கொடையாக நல்கப்‌ 
பட்டவை. கொடையாளர்கள்‌ தங்களுக்குரிய வீடுகள்‌, மனைகளைக்‌ 
கிளை மடங்களுக்கு நல்கும்போது மூல ஆவணங்களையும்‌ சேர்த்துக்‌ 
கொடுத்துள்ளனர்‌. அப்படி கொடுக்கப்பட்டட ஆவணங்கள்‌ 
முத்திரைத்‌ தாள்களில்‌ எழுதப்பட்டவை. பொ.ஆ. 1872 முதல்‌ 1900 
வரையிலான இம்முத்தினரத்‌ தாள்கள்‌ முதலில்‌ வட்டமான 
முத்திரையும்‌ அதனில்‌ பிரித்தானியக்‌ கொடியும்‌ அச்சிடப்பட்டு 
உள்ளன. தெலுங்கு, தமிழ்‌, உருது, ஆங்கிலம்‌ ஆகிய மொழிகளில்‌ 
அதன்‌ ரூபாய்‌ மதிப்பு அச்சிடப்பட்டுள்ளது. பின்னர்‌, அரசியாரின்‌ 
உருவமும்‌ உருது, ஆங்கில மொழியில்‌ ரூபாய்‌ மதிப்பு அச்சிடப்‌ 
பட்டுள்ளது. வற 071௦6 Madras’ என்ற மை முத்திரை இடப்பட்டு 
அதனில்‌ நாட்குறிப்புள்ளது. அவற்றின்‌ படங்கள்‌ இங்கு 
தரப்பட்டுள்ளன. 

படங்கள்‌ 1, 2 : 1672 ஆகஸ்ட்‌ 6-ஆம்‌ தேதி எழுதப்பட்ட ஆவணம்‌. 
10 ரூபாய்‌ மதிப்புடையது. Stamp Office Madras முத்திரை 3 May 1872 
என்று இடப்பட்டுள்ளது. சிங்கமும்‌ குதிரையும்‌ அரச கஇரீடத்தின்‌ 
இருபுறமும்‌ உள்ளவாறு ஆங்கில இலாஞ்சினை அச்ிடப்பட்டுள்ளது. 
ஒரு ரூபா என்று தமிழிலும்‌ தமிழ்‌ எண்‌ :க' வும்‌ அச்சிடப்பட்டுள்ளன. 
கருநீல வண்ணத்தில்‌ உள்ளது. 

படம்‌ - 8 : 1879 அக்டோபர்‌ 1-ஆம்‌ தேதி எழுதப்பட்ட ஆவணம்‌ 
கூநே சுரமீநநள என்று ஆங்கிலத்திலும்‌ உருதிலும்‌ உள்ளது. தமிழ்‌ 
இல்லை. அரசியாரின்‌ உருவமும்‌ அதனைச்‌ சுற்றி Ten Rupees, India 
என்ற சொற்களும்‌ உள்ளன. 

படம்‌ - 4: 1886 செப்டம்பர்‌ 22 தேதி எழுதப்பட்ட ஆவணம்‌ [௦பா 
சீராக என்று ஆங்லைத்திலும்‌ உருதிலும்‌ உள்ளது. நடுவில்‌ அரசியார்‌ 
உருவமும்‌ ஈ௦பா கக என்று வளைவாகவும்‌ ॥ா்iக என்று அரசியர்‌ 
உருவத்தின்‌ கீழும்‌ உள்ளன. நீல நிறத்தில்‌ அச்சிடப்பட்டுள்ளது. 


ஆவணம்‌ 27, 2016 231 


படம்‌ - 5 : 1888 பிப்ரவரி மாதம்‌ 14ஆம்‌ தேதி எழுதப்பட்ட 
ஆவணம்‌. 7௪ Rupees என்று ஆங்கிலத்திலும்‌ உருதிலும்‌ உள்ளது. தமிழ்‌ 
இல்லை. அரசியாரின்‌ உருவமும்‌ அதனைச்‌ சுற்றி Ten Rupees என்று 
ஆங்கிலத்திலும்‌ உருதிலும்‌ உள்ளது. நீல நிறத்தில்‌ அச்சிடப்பட்டுள்ளது. 

படம்‌ - 6 : 1888 மார்ச்சி மாதம்‌ 4 தேதி ஆவணம்‌. Eight Annas என்று 
ஆங்கிலத்திலும்‌ உருதிலும்‌ உள்ளது. அரசியார்‌ உருவம்‌ ஒரு மலர்‌ 
அமைப்பின்‌ நடுவில்‌ உள்ளது. சுற்றி இரு வரிசைகளில்‌ மலர்‌ 
இதழ்களில்‌ [NDA என்று அடுத்தடுத்து அச்சிடப்பட்டுள்ளது. அரசி 
உருவத்தைச்‌ சுற்றி 6194 &ர௱5 என்றும்‌ 8ழ்‌ பகுதியில்‌ [NDIA என்றும்‌ 
உள்ளது. நீலநிறத்தில்‌ அச்சிடப்பட்டுள்ளது. 


படம்‌ - 7 : 1896 அக்டோபர்‌ மாதம்‌ 7 தேதி ஆவணம்‌. 06 
ஈபறee என்று ஆங்கிலத்திலும்‌ உருதிலும்‌ பெருக்கல்‌ குறி அமைப்பில்‌ 
அச்சிடப்பட்டுள்ளது. பெருக்கல்‌ குறியின்‌ வெளியே அரசியாரின்‌ 
உருவம்‌ இரு புறமும்‌ அச்சிடப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றிலும்‌ 610 
சீராக INDIA என்று அச்சிடப்பட்டுள்ளது. பழுப்பு நிறத்தில்‌ உள்ளது. 


படம்‌ - 8: 1900 நவம்பர்‌ மாதம்‌ 4ஆம்‌ தேதி ஆவணம்‌. Nine Rupee 
என்று ஆங்கிலத்திலும்‌ உருதிலும்‌ பெருக்கல்‌ குறி அமைப்பில்‌ 
அச்சிடப்பட்டுள்ளது. பெருக்கல்‌ குறியின்‌ வெளியே ஒரு புறம்‌ 
அரசியார்‌ உருவத்தின்‌ மேல்‌ DA என்றும்‌ கழ்‌ டரார்‌ Rupee என்றும்‌ 
அச்சிடப்பட்டுள்ளது. மறுபுறம்‌ அரசியாரின்‌ உருவத்தின்மேல்‌ [NDIA 
என்றும்‌ கீழே 0॥௨ Rupee என்றும்‌ அச்சிடப்பட்டுள்ளது. அவ்வகையில்‌ 
எட்டு * ஒன்று - ஒன்பது என்று மதிப்பு வருகிறது. பழுப்பு நிறத்தில்‌ 
அச்சிடப்பட்டுள்ளது. 

ஓர்‌ ஆவணத்தின்‌ பின்புறம்‌ கருப்பு மையில்‌ இடப்பட்ட முத்திரை 
பிரின்சிபால்‌ மதுரை Seal of the Principal ... amina Court of Madura 
மேலும்‌ கருப்பு மையில்‌ கீழ்கண்ட வாசகங்களிலும்‌ முத்திரைகள்‌ இந்த 
ஆவணங்களில்‌, 

Seal of Sub Registrar மதுரை சப்‌ ரிஜிஸ்தார்‌ முத்திரை 

Seal of Registrar Madura மதுரை ரிஜிஸ்தார்‌ முத்திரை 

Stamp Department Madura 3 Nov 1900 

Stamp Office Madras 3 May (18)72 


முத்திரைத்‌ தாள்கள்‌ போலியாக அச்சிட 


முடியாத வகையில்‌ 
மாற்றங்களுடனும்‌ எளிதில்‌ தெரியாத 


சொற்க ளுடனும்‌ 


ஆவணம்‌ 27, 2016 232 


75. தேனி ஓலை ஆவணங்கள்‌ 


சு.இராசகோபால்‌, சென்னை 

கோ.உத்திராடம்‌, அன்னம்பாக்கம்‌ 

தேனி பகுதியைச்‌ சேர்ந்தவரும்‌ சென்னையில்‌ பணியாற்றிய 

வருமான அமரர்‌ மல்லிகேசுவரன்‌ பரமானந்தன்‌ அவர்கள்‌ முனைவர்‌ 

கருப்பையா வழிகாட்டுதலில்‌ தனது பொதுக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த 

ஓலை ஆவணங்களை படித்தறியக்‌ கொடுத்துள்ளார்‌. இவ்‌ 

வோலைகள்‌ கட்டு கலைந்து உதிரியாய்‌ உள்ளவை. பல ஓலைகள்‌ 

இல்லை. இவற்றில்‌ மாணவர்கள்‌ படித்தறியும்‌ எண்‌ சுவடிகள்‌, 

கதிர்காம மாலை என்ற பாடல்‌, ஆங்கிலேயர்‌ காலத்தில்‌ விவசாய 
வரிவிதிப்பு தொடர்பாக வழங்கிய ஓலை ஆவணங்கள்‌ உள்ளன. 


கதிர்காம மாலை” என்ற பாடல்‌ தொகுப்பில்‌ ஏழு ஓலைகள்‌ 
உள்ளன. 27 பாடல்கள்‌ கிடைத்துள்ளன. இவ்வோலைக்கட்கு 
'பண்டாரம்‌ கதிர்காமம்‌ மாலை ஏடு? என்ற குறிப்புடன்‌ உள்ளது. 
எடுத்துக்காட்டாக இரண்டு பாடல்களை இங்கு பார்ப்போம்‌. 


நித்தம்‌ ஒனைத்‌ துதித்து நீநிலத்தோர்‌ கொண்டாட 
பத்து லட்சங்‌ கோடி தமிள்ப்‌ பாட வரமே யருள்வாய்‌ 
அத்தனருள்‌ குமறா ஆயோன்‌ மருகோனே 

கந்தனே யெங்கள்‌ கதிர்காம வேலோனே - 8 


பன்னிருகை வேலு முந்தன்‌ பாசாங்கு சதறமும்‌ 

சண்முகங்க ளாறுஞ்‌ சறவணத்திலே யுதித்து 

துஷ்ட்டர்களை வெட்டித்‌ துரத்தி வடிவேலெடுத்து 

கட்டழகர்‌ கண்டிக்‌ கதிர்காம வேலோனே - 18 

இப்பாடல்கள்‌ சிறு ஓலையில்‌ பக்கத்திற்கு இரண்டு பத்திகளாக 
எழுதப்பட்டுள்ளன. பேச்சு நடைத்‌ தமிழும்‌ கலந்துள்ளது. எல்லா 
பாடல்களும்‌ “கதிர்காமவேலானே என்று முடிகின்றன. எழுத்தின்‌ 
காலம்‌ 19ஆம்‌ நூற்றாண்டாகலாம்‌. 


ஆங்கிலேயர்கால ஓலை ஆவணங்கள்‌ பசலி மற்றும்‌ ஆங்கில 
ஆண்டுக்‌ குறிப்புகளைக்‌ கொண்டுள்ளன. ஆயிரத்து எண்ணூற்று 
நாற்பதுகளில்‌ மதுரை கலெக்டர்‌ ஆளுமைக்கு உட்பட்டிருந்ததால்‌ 
மதுரை சில்லா தென்கரை தாலூகா என்ற குறிப்புகள்‌ உள்ளன. 
இதனில்‌ சேகரமாக அடங்கிய புதுப்பட்டி, கோமல்‌ ரொமங்கள்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆவணங்கள்‌ பயிர்‌ விளைச்சல்‌ 


ஆவணம்‌ 27, 2016 235 


தொடர்பாக விவசாய வரி குத்தகை வரி என ஆரசு வசூலிக்க 
கஷ்திபந்தி, இசரா பட்டயம்‌ என்று நில விவரங்களும்‌ ஒவ்வொரு 
பசலி ஆண்டு வரி விதிப்பும்‌ அதைக்‌ கட்ட வேண்டிய கால அளவும்‌, 
மாதம்‌, தேதி குறிப்புகளும்‌ கொண்டுள்ளன. இவை ஆயிரத்து 
எண்ணூற்று நாற்பதுகளைச்‌ சேர்ந்த மதுரை ஜில்லா கலெக்டர்‌ 
பெயர்களில்‌ வெளியிடப்பட்ட ஆணைகள்‌. ஜில்லா கலெக்டர்‌ 
பெயர்களாக மேஸ்தர்‌ ஆர்‌.டி. பார்க்கர்‌ துரை, எல்லீசு எலியாட்‌ துரை, 
மேஸ்தர்‌ அகஸ்டின்‌ கிளாரேட்‌ துரை ஆகியோர்‌ பெயர்கள்‌ 
காணப்படுகின்றன. ஓலையின்‌ இறுதியில்‌ பின்பக்கம்‌ அழுத்தி 
முத்திரை பதிக்கப்பட்ட ஆங்கிலச்‌ சொற்களும்‌ உள்ளன. 
எடுத்துக்காட்டாக இங்கு மூன்று ஆவணங்கள்‌ தரப்படுகின்றன. 


ஓலை 1: 
முன்பக்கம்‌ : 
1. ... மன்‌ கோவில்பட்டி 


2. ண்டன்‌ முத்திலிங்க கவண்டன்‌ 

1. மதுரை ஜில்லா காலக்கட்டறாகிய மகாராஜ மானிய 
ராஜராஜ ஸ்ரீ மேஷ்த்தர்‌ ஆர்‌.டி. பாக்கர்‌ துரையவர்கள்‌ 1வது தென்கரை 
தாலுகாச்‌ சேகறம்‌ கோமல்‌ ிறொமம்‌ பயிரிடும்‌ குடியான முத்துலிங்க 
கவண்டனுக்கு எழுதி வைத்து குடுத்த இஷ்றராப்‌ பட்டயம்‌ 
யென்னவென்றால்‌] 

2. 2வது 1264ம்‌ பசலி ஆடி மாதம்‌ முதல்‌ ஆனி மாதம்‌ வரை 
வருஷம்‌ ஒன்‌ பற்றடப்புக்கு நஞ்சை புஞ்சை தோட்டம்‌ வகைறா நீ 
சாகுபடி செய்த நிலங்கமுக்கு விபரம்‌ 704 நி 189 

பின்பக்கம்‌ : 

3. சவது இதனடியில்‌ கண்டிருகுர கெஷ்திப்‌ பந்திப்‌ பிரகாரத்தில்‌ 
சர்காரிப்‌ பணம்‌ செலுத்திவிட்டு ரசீது வாங்கிவரவும்‌ கெஷ்த்திப்‌ பிந்தி 
1854 வருஷம்‌... டிசம்பர்‌ மாதம்‌ 25 தேதி 

ப ரி 
ஓலை 2 

முன்பக்கம்‌ : 


1. மதுரைச்‌ சில்லாக்‌ கலெக்கட்டறாகிய மகா ராஜராஜ ஸ்ரீ 
மேஷ்த்தற்‌ ஆர்‌.டி.பாக்கர்‌ துறையவற்கள்‌ - 7 வது : தென்கரை 


ஆவணம்‌ 27, ௨016 236 


தாலூக்காகச்‌ சேகறம்‌ புதுப்பட்டி கிறாமத்தில்ப்‌ பயிரிடுங்குடி 
ஸகுருவன்சோலை-மயாகிய உனக்கு 

2. யெளுதிக்குடுத்த யேகசால்‌ யிசறா பட்டையம்‌ - 2 வது : 1263 
ஸ்பசலி ஆடி மாதம்‌ முதலாணி மாதம்‌ வரைக்கும்‌ வருஷம்‌ 7க்கு 
பத்தடப்புக்குச்‌ சேற்ந்த நஞ்சை புஞ்சை தோட்டம்‌ வகையறாக்கு நீ 
சாகுபடி செய்த நிலங்களுக்கு விபரம்‌ 

3 செய்த - நஞ்சை 299 நிக்கு ... காடு 25.................... ரூ 13/4௨ 

4, 3வது : மேற்படி துகை மிதனடியில்‌ கண்டிருக்க கிஷ்த்திப்‌ 
பந்திப்‌ பிறகாரம்‌ சர்க்காரில்‌ பணம்‌ செலுத்தி... ரசீது வாங்கி வரவும்‌ - 
கிஷ்த்திப்‌ பந்தி 1858 ஷு நவம்பற்‌ மாதம்‌ 75க்கு 6 

5. ௬ டிசம்பர்‌ மாதம்‌ 75க்கு உ வரவு தீர்வை 18584 செனவரி மாதம்‌ 
15 தீர்வை 6 பிர்ப்பவரி மாதம்‌ 75க்கு 6 மார்ச்சி மாதம்‌ 15 உ வரவு 
தீர்வை 6 

6. யேப்பிறல்‌ மாதம்‌ 15 தீர்வை 6 மெய்‌ மாதம்‌ 15 8 சூன்‌ மாதம்‌ 
15 4வது : இஷ்தி பணம்‌ செலுத்திவிய்யாமல்‌ பாக்கி நின்றால்‌ நின்ற 
பணத்துக்கு திட்ட 

7. படிக்கி வட்டியுடனே திட்டத்தில்‌ கண்டிருக்கிற 
மாற்க்கப்படிக்கி ஒன்னிடத்தில்‌ வாங்கப்படும்‌ கேது : பட்டயத்துக்கு 
கதியமாயி தொறு சிலவுக்காவது ரூ யெவ்வளவு குடுக்க 

8. வேண்டியதில்லை 1854 வருஷம்‌ பெப்பரஸவரி௰ 14. 
ஓலை 3 

முன்பக்கம்‌ : 

1. மதுரை சில்லா வகையறா சப்‌ கலெக்டர்‌ மகா 
ராசாமாணியராஜஸ்ரீ மேஷ்தற்‌ ஆய்டிங்க்‌ டி.கிளாரேட்டு 
துரையவற்களாவது தென்ங்கரை தாலுகா சேகரம்‌ புதுப்பட்டி 
கிறாமத்தில்ப்‌ பயிரிருடு குடிகளாகிய 

2. குரிய கவுண்டனுக்கு யெழுதிக்குடுத்த இசாறப்‌ 
பட்டயமாவது 1256 பசலி ஆடி முதல்‌ ஆனிவரைக்கும்‌ நிலம்‌ 
காலுன்பத்த அடப்புக்கு நஞ்சை புஞ்சை தோட்டம்‌ வகையறா 
நிசோபாத நிலங்களுக்கு விவரம்‌ 

3- 6. (விவரங்கள்‌ குறியீடுகளிலும்‌ தமிழ்‌ இலக்கங்களிலும்‌ 
உள்ளன]. 


ஆவணம்‌ 7, 2016 237 


பின்பக்கம்‌ : 

7. 3வது : டே துகையை மடெயார்‌ கண்டுயிருக்கும்‌ இஷ்த்தி பந்தி 
படிக்கு சற்க்காரில்‌ பற்று செலுத்தி 4 றசீது வாங்கி வரவு கிஷ்திபந்தி 
1846 ஹ்‌ நவம்பர்‌ மீ 172 கலம்‌ உ டிசம்பர்‌ மீ' 43 கலம்‌ 4. 

8. 1847 ஷ்‌ சினிவரி மீ 92 கலம்‌ 3 பிப்பிறவரி மீ மீ 11 உகலம்‌ 8 


மார்ச்சிமீ11231/2கலம்‌ 5. யேப்பிரல்‌ மீ ௮23 1/2 கலம்‌ மேய்‌ மீ 1123 
1/2 கலம்‌. 


9. சூன்‌ மீ 112 7 1/2 கலம்‌. 4வது கிஷ்த்தி பணம்‌ 
செலுத்திவிய்யாமல்‌ பாக்கி நின்று நின்ற பணத்துக்கு இட்டபடி வட்டி 
உடனே திட்டத்தில்‌ கண்டு இருக்குற மாற்க்க படிக்கி உனிடத்தில்‌ 

10. வாங்கப்படும்‌ 5வது : பட்டயத்து அதிகமாய்‌ யாதொரு 


சில்லுகாவது நீயே வேறு குடுக்க வேண்டியதில்லை [1647 சூலை மீ 29 
உ. 


ஆவணம்‌ சை, 2016 238 


76. அரசு முத்திரையிட்ட விலை ஓலைய்பத்தாீரம்‌. 


செந்தீ நடராசன்‌ 
உதவி: அ.கா.பெருமாள்‌ 


கன்னியாகுமரி மாவட்டம்‌ நாகர்கோவில்‌ கோட்டாறு 
ஊரைச்சார்ந்த திரு. எம்‌. ஏ. சவரிதாசன்‌ வில்லவராயர்‌ மகன்‌ இராஜன்‌ 
வீட்டில்‌ இந்த ஓலைச்‌ சுவடி உள்ளது. 


இதன்‌ காலம்‌- கொல்லம்‌ 1047, சித்திரை 23; பொது ஆண்டு 1872, 
மே 3. சனிக்கிழமை 


இது ஒரு விலை ஓலை ஆவணம்‌ முதல்பக்கத்தில்‌ 6 வரிகளில்‌ 
ஆவண விவரமும்‌ பின்புறத்தில்‌ பத்திரப்‌ பதிவாளர்கள்‌ குறிப்புகளும்‌ 
உள்ளன. 

1. 1041 வருடம்‌ சித்திரை மாதம்‌ 14 ந்தேதி கோட்டாறு பிடாக 
கெளலியில்‌ கோட்டாறு கத்தி பண்டி ஸல்‌ அந்தோணி 
பாக்கியத்துக்கு மேல்படியில்‌ கத்தி மேல்படி மாதவடியான 
தொம்ம சவரி முத்து எழுதிக்கொடுத்த வில ஓலையாவிது 


2. அகஸ்தீஸ்வரம்‌ மண்டபத்து வாதுக்கல்‌ கோட்டாறு பிடாக 
கெளலியில்‌ வடிவீசுவரம்‌ பவுதியில்‌ கோட்டாறு 
கத்திக்காரத்‌ தெருவில்‌ சலியென்‌ அந்தோணி வீட்டுமனக்கும்‌ 
மேக்கு பேதக்கு சலியென்‌ ஸலி மனக்கும்‌ வடக்கு 


3. சந்தியாவு சவரிமுத்து வீட்டு மனக்கும்‌ கிழக்கு மெயிகெல்‌ 
தொம்மக்கண்ணு வீட்டு மனக்கும்‌ தெக்குமாக இவ னடுவில்‌ 
ச ஸெ(க்ன்ற்று 228 ல்‌ சென்மம்‌ கோட்டாறு தேசிவினாயகப்‌ 
பிள்ளயார்‌ ஸ்வாமி வக ஸலி மனயில்‌ ஞான்‌ என்ற 


4. கய்யாலளிச்சும்‌ பணம்‌ சிலவு செயிது கெட்டுயிரிக்குந்ந 
மேல்கூரக்கு மாத்திரம்‌ மேல்படியானோடு 251 பணம்‌ 
அரகம்‌ இனக்க வாங்ஙிச்சும்‌ கொண்டு விலையாயி எழுதிக்‌ 
கொடுத்திருக்குந்ந இனாலண்ணு முதல்‌ மேல்படியான்‌ த 

ச. ன்னே அனுபவிச்சு மேல்படி பிள்ளயார்‌ ஸ்வாமி வகக்கு 
ஆண்டு 1 க்கு 6 பணம்‌ வீதம்‌ கொடுத்து வந்நது போலே 
மேல்படியானும்‌ கொடுத்து பற்று சிட்டிவும்‌ வாங்ஙிச்சு 
கொள்ளுமாறும்‌ இப்படி ஸம்மதிச்சு அந்தோணிபாக்கிய 


ஆவணம்‌ 27, 2016 239 


6. த்துக்கு இந்த வில ஓல எழுதிக்கொடுத்த மாதவடியான்‌ 
தொம்ம சவரிமுத்து இதிக்கு ஸாக்ஷி கோட்டாறு 
கத்திவண்டி ஸல்‌ சாந்தக்குரிசு மாதவடியான்‌ (ஒப்பம்‌) 
மேல்படியில்‌ கத்தி மேல்படி ஸல்‌ சந்தியாவு அந்தோணி 
(ஒப்பம்‌) 

ஆய்வுக்குறிப்புகள்‌ - 


ஓலை 66 செ.மீ. நீளம்‌ 3.5 செ.மீ. அகலம்‌. இருபக்கமும்‌ 645 
வரிகளில்‌ எழுத்துக்கள்‌ குமரி மாவட்டம்‌ திருவிதாங்கூர்‌ அரசர்களின்‌ 
ஆட்சியில்‌ இகுந்த போதுள்ள அரசு முத்திரையுடன்‌ கூடிய ஓலை 
ஆவணம்‌. அன்று காகித எழுத்து ஆவணங்கள்‌ வழக்கில்‌ வந்துவிட்ட 
போதிலும்‌ ஓலை ஆவணங்கள்‌ பெருவழக்காக இருந்ததாகத்‌ 
தெரிகிறது. அரசர்‌ ஆயில்யம்‌ திருநாள்‌ ராமவர்மா (1860 - 80). 
ஆவணத்தில்‌ உள்ள பல சொற்கள்‌ அக்காலச்‌ சமூக வரலாற்றை அறிய 
உதவுவன. ஆவணத்தில்‌ கொல்லம்‌ ஆண்டைக்‌ குறிப்பிட்டாலும்‌, 
தென்பகுதி மக்கள்‌ தமிழர்கள்‌ என்பதால்‌ மலையாள மாதப்‌ 
பெயருக்குப்‌ (மேஷம்‌) பதில்‌ தமிழ்‌ மாதப்பெயரான சித்திரையே 
குறிக்கப்பெறுறைது. “கோட்டாறு பிடாகை கெளலியில்‌” நாஞ்சில்‌ 
நாட்டின்‌ பயிர்‌ நிலஞ்சார்ந்த விவசாய நிலப்பிரிவாக 12 பிடாகைகள்‌ 
குறிக்கப்பெறுகன்றன. அவற்றுள்‌ இன்றுள்ள நாகர்கோவிலை 
உள்ளடக்கிய பெருநகரான கோட்டாறு முக்கிய பிடாகை. கெளலி 
என்பதற்கு லெக்சிகன்‌ 'குறிப்பிட்ட காலஅளவு குறிப்பிட்டோ 
அல்லது நிரந்தரமாகவோ கொடுக்கப்படும்‌ நிலக்குத்தகை 
உடன்படிக்கை” என்று பொருள்‌ தருகிறது. ஓலை ஆவணத்தில்‌ 
குறிக்கப்பெறும்‌ நிலம்‌ தற்போது புனித சவேரியார்‌ கோவில்‌ 
இருக்கும்‌ பகுதி. அப்பகுதி உட்பட பெரும்பகுதி இடங்கள்‌ 
கோட்டாறு செட்டு சமூகத்தினருக்குச்‌ சொந்தமான தேசி விநாயகர்‌ 
கோவில்‌ சொத்து என்பதால்‌, அன்று முதல்‌ இன்று வரை இந்நிலங்கள்‌ 
தனிமனிதர்‌ பட்டா பூமியாக இல்லை. குத்தகை நிலமாகவே 
தொடர்கிறது. இந்நிலையையே “கெளலி' சொற்றொடர்‌ குறிக்கிறது 
எனக்‌ கொள்ளவேண்டும்‌. ஆவணத்திலும்‌ நிலத்தை விற்பவர்‌ தான்‌ 
கொ டுத்து வந்தது போலவே தேசி வினாயகர்‌ ஸ்வாமி வகைக்கு 
ஆண்டுக்கு 6 பணம்‌ கொடுத்து வர வேண்டும்‌ என்று நிபந்தனை 
விதிப்பது இதை உறுதிப்படுத்துகிறது. 


இந்த ஆவணத்இிற்குரிய சமூகத்தினர்‌ கத்திக்காரர்‌ என்று 
அழைக்கப்‌ பெறுகின்றனர்‌. மற்றொரு பிரிவினர்‌ சவளக்காரர்‌ என 
அழைக்கப்‌ பெறுகின்றனர்‌. அருகருகே வாழும்‌ இருபிரிவினருமே 


ஆவணம்‌ 27, 2016 240 


இன்று பரதவர்‌ என்னும்‌ சமூகப்‌ பிரிவில்‌ அடங்குகின்றனர்‌. 'சவளம்‌' 
என்றால்‌ 'குந்தம்‌ - ஈட்டி”. இச்சமூகத்தினரின்‌ மூதாதையர்‌ போர்‌ வீர 
மரபினர்‌. இவர்களின்‌ குடிப்‌ பெயர்வு சோழர்‌ படையெடுப்போடு 
நிகழ்ந்திருக்கலாம்‌. காலப்போக்கில்‌ கத்திகளை வியாபாரம்‌ 
செய்பவர்களாகவும்‌, பட்டா கத்திகளைப்‌ பயன்படுத்தி மீன்‌ 
வியாபாரம்‌ செய்பவர்களாகவும்‌ மாறுகிறார்கள்‌. சவளக்காரர்‌ கடலில்‌ 
சென்று மீன்பிடிப்பது இல்லை. கடல்கரையில்‌ இருந்து மீன்களைத்‌ 
தலைச்‌ சுமடாகக்‌ கொண்டு வந்து உள்நாட்டில்‌ விற்பவர்கள்‌. 
கத்திக்காரர்‌ இவ்வியாபாரத்தைச்‌ செய்யவில்லை. ஆவணத்தில்‌ வரும்‌ 
"கத்தி கச்சவடம்‌' என்ற சொல்‌ கத்தி வியாபாரத்தைக்‌ குறிக்கும்‌. 
மலையாளத்தில்‌ கச்சவடம்‌ என்றால்‌ வியாபாரம்‌. இச்சமூகத்தினர்‌ 
கிருஸ்துவத்திற்கு மாறிய பின்னரும்‌ சில குடிகள்‌ வில்லவராயர்‌, 
பூபாலராயர்‌, காலிங்கராயர்‌, சிங்காராயர்‌ போன்ற பழைய 
குலப்பெயர்களை விட்டு விடாமல்‌ பயன்படுத்தி வந்துள்ளனர்‌. சிலர்‌ 
போர்த்துக்சியர்கள்‌ தந்த பெர்னாண்டஸ்‌, கோஸ்கா போன்ற குலப்‌ 
பெயர்களுக்கு மாறவும்‌ காண்கிறோம்‌. 


அன்று கோட்டாறு, அகஸ்தீஸ்வரம்‌ டிஸ்டிரிக்ட்டில்‌ 
இருந்திருக்கிறது. பிற்காலத்தில்‌ இருவனந்தபுரம்‌ டிஸ்டிரிக்ட்டின்‌ 8ழ்‌ 
வந்தது. “மண்டபவாதுக்கல்‌” என்ற சொல்‌ அரசு அலுவலகங்களைக்‌ 
குறிப்பது. ஆவணத்தில்‌ காணப்படும்‌ வட்ட வடிவ முத்திரையில்‌ 
மலையாள எழுத்துக்கள்‌ இடம்‌ பெறுகின்றன. அதன்‌ தமிழாக்கம்‌ - 
“திருவிதாங்கோடு ரெஜிஸ்தர்‌ கச்சேரி” நடுவில்‌ “சங்கு” முத்திரை. 
முத்திரையின்‌ கீழ்‌ மலையாள நம்பர்‌ 1” என்று இருக்கிறது. 
கேரளாவில்‌ இன்றும்‌ அரசு அலுவலகத்தைக்‌ கச்சேரி” (உருதுசொல்‌) 
என்று மக்கள்‌ குறிக்கும்‌ வழக்கம்‌ தொடர்கிறது. 


மொழிவழி மாநிலப்பிரிவு ஏற்படும்வரை, குமரி மாவட்டத்தை 
உள்ளடக்கிய கேரள மாநிலம்‌, இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ Travancore 
State என்ற ஆங்கிலத்திலும்‌ , தமிழ்‌- மலையாளத்தில்‌ “இருவிதாங்கூர்‌ 
சமஸ்தானம்‌” என்றும்‌ வழங்கி வரக்‌ காண்கிறோம்‌. ஆனால்‌ 
உண்மையில்‌ நாட்டின்‌ பெயர்‌ திருவிதாங்கோடு என்பதை 
இம்முத்திரை தெரிவிக்கிறது. சோழர்‌ ஆட்சிக்குப்பின்‌, 12ஆம்‌ 
நூற்றாண்டு தொடக்கத்தில்‌, கொல்லத்தைத்‌ தலைநகராகக்‌ கொண்ட 
வேணாட்டு அரச பரம்பரையின்‌ ஒரு பிரிவான திருப்பாப்பூர்‌ 
சொரூபம்‌ (dynasty), குமரி மாவட்டம்‌ தக்கலை அருகேயுள்ள 
திருவிதாங்கோட்டைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு அரசாளத்‌ 
தொடங்குகிறது. இவர்கள்‌ 18 ஆம்‌ நூற்றாண்டை ஒட்டி 


ஆவணம்‌ 27, 2016 241 


77. செய்தித்‌ திரட்டு - புதிய கண்டுபிழுப்புகள்‌ 
77 : 1 வாழுய்பட்டி வட்டாரக்‌ கண்டுபிடிப்புகள்‌ 


மதுரை மாவட்டம்‌, வாடிப்பட்டி வட்டாரத்தில்‌ கோட்டை, 
கோட்டையூர்‌, கோட்டைமேடு, கோட்டைத்தெரு, நரிமேடு, 
மேட்டுக்காடு, நத்தப்பள்ளம்‌, குடியிருப்புக்காடு, குடியிருப்புத்‌ 
தோப்பு, புதுக்கோட்டையான்‌ காடு எனப்‌ பல பெயர்களில்‌ 
அழைக்கப்படும்‌ இடங்களில்‌ தொல்லியல்‌ சான்றுகள்‌ 
அறியப்பட்டுள்ளன. 


கோட்டைமேடு (வாடிப்பட்டி), நரிமேடு, சல்லக்குளம்‌, 
அ.கோவில்பட்டி, அ.இடையபட்டி, அழகாபுரி, கல்லணை, 
கோட்டைமேடு (அலங்காநல்லூர்‌), இரும்பாடி, மேட்டு நீரேத்தான்‌, 
நீரேத்தான்‌, குட்டிமேய்க்கிபட்டி, செம்மினிப்பட்டி, 
இராஜாக்கள்பட்டி, மறவர்பட்டி, வி.புதூர்‌, 66 மேட்டுப்பட்டி, 
வெ.பெரியகுளம்‌, கச்சைகட்டி, சொக்கலிங்கபுரம்‌, டி.மேட்டுப்பட்டி, 
பாலமேடு, அய்யூர்‌, பொந்துகம்பட்டி, விராலிப்பட்டி, இன்ன 
ஊர்சேரி, குறவன்குளம்‌, நெடுங்குளம்‌ (ரயில்வே கேட்‌), மணியஞ்சி, 
அச்சம் பட்டி, தனிச்சியம்‌, சி.புதூர்‌ (அய்யங்கோட்டை). 
இவ்விடங்களில்‌ இரும்புக்‌ கசடுகள்‌, கருப்பு - வெப்பு மற்றும்‌ வெப்பு 
மட்கலச்‌ சில்லுகள்‌ காணப்பட்டன. சிலவற்றில்‌ இடைக்கால மட்கலச்‌ 
சில்லுகளும்‌ இருந்தன. கோட்டைமேடு, அ.கோவில்பட்டி, 
மறவர்பட்டி ஆகியவற்றில்‌ நுண்கற்கால கருவிகள்‌ அல்லது செதில்கள்‌ 
இருந்தன. வெ. பெரியகுளத்தில்‌ கல்கோட்டைச்சுவர்ப்‌ பகுதி உள்ளது. 
இரா.சந்தானம்‌, தஞ்சாவூர்‌ 
77 : 2 திருக்கச்சூர்‌ பைரவர்‌ 

காஞ்சிபுரம்‌ மாவட்டத்தில்‌ செங்கல்பட்டு வட்டத்தில்‌ 
காட்டாங்கொளத்தூர்‌ குறுவட்டத்தில்‌ திருக்கச்சூர்‌ அமைந்துள்ளது. 
இவ்வூரில்‌ மருந்தீஸ்வரர்‌ கோயிலில்‌ பைரவர்‌ மேற்கு நோக்கிய 
நிலையில்‌ தனியாக காணப்படுகிறார்‌. பீடம்‌ முதல்‌ 37 செ.மீ. உயரமும்‌, 
6 செ.மீ. கனமும்‌ 75 செ.மீ. அகலமும்‌ உள்ளது. உடலில்‌ கபால 
ஓடுகளால்‌ ஆன மாலை நாகங்கள்‌ சுற்றியவாறு செய்யப்பட்டுள்ளது. 
கழுத்தில்‌ உள்ள ஆரங்களாகிய கந்திகை, சரப்பள்ளி, 
கிரைவேயகஹாரம்‌, வயிற்றில்‌ உதரபந்தம்‌, மார்பின்‌ குறுக்கே 
செல்லும்‌ பூநாலும்‌ மேற்கையில்‌ கேயூரமும்‌ இழ்புறக்கையில்‌ 
கங்கணமும்‌ இடுப்பில்‌ நாககடிசூத்திரமும்‌ சுற்றப்பட்டுள்ளது. கைகள்‌ 


ஆவணம்‌ 27, 2016 243 


திரிசூலம்‌, கபாலம்‌, உடுக்கை, நாகம்‌ ஆகியவைகளைப்‌ பெற்றுள்ளன. 
இவர்‌ பத்ம பீடத்தில்‌ நின்றவாறும்‌ இவரின்‌ நாய்வாகனம்‌ வலதுபுரம்‌ 
நின்றவாறும்‌ உள்ளது. வாயின்‌ இருபுறங்களிலும்‌ கோரைப்பற்கள்‌ 
உள்ளன. செவிகளில்‌ பத்ரகுண்டலங்கள்‌ அணிந்துள்ளார்‌. 
சடைமுடியில்‌ கபாலம்‌, சந்திரன்‌, நாகம்‌, ஊமத்தைப்பூக்கள்‌, 
கொன்றைமலர்‌, காட்டுப்பூக்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. அனல்‌ மகுடம்‌ 
நீண்டு உயர்ந்துள்ளது. இதன்‌ காலம்‌ பொ.கா. 15ஆம்‌ 
நூற்றாண்டாகலாம்‌. 


ந.தனசேகரன்‌, தஞ்சாவூர்‌ 
27:3 வீரன்‌ காலாழி நடுகல்‌ 


மதுரை மாவட்டம்‌, வாடிப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து 
தென்மேற்கில்‌ 3 இ.மீ. தூரத்தில்‌ கோட்டைமேடு என்னும்‌ இற்றூர்‌ 
உள்ளது. இவ்வூருக்கும்‌ இதன்‌ அருகில்‌ உள்ள சடையம்பட்டி என்கற 
ஊருக்கும்‌ இடையில்‌ வாடிப்பட்டி ரயில்‌ நிறுத்தம்‌ அருகில்‌ 
சிலைமரத்தோப்பு என அழைக்கப்படும்‌ இடத்தில்‌ ஒரு புளியமரத்தின்‌ 
கீழ்‌ கற்பலகைகளில்‌ புடைப்புச்‌ சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ள இரண்டு 
சிற்பத்‌ தொகுதிகள்‌ காணப்படுகின்றன. இவற்றில்‌ ஒவ்வொன்றிலும்‌ 
இரண்டு உருவங்கள்‌ உள்ளன. இதனை இப்பகுதியில்‌ உள்ள 
நாச்சிகுளம்‌ என்கிற இராமத்தினைச்‌ சேர்ந்த மக்கள்‌ வருடத்தின்‌ சில 
முக்கிய தினங்களில்‌ வழிபாடு செய்வதாக உள்ளூர்‌ மக்கள்‌ 
தெரிவிக்கின்றனர்‌. இச்சிற்பத்தினை உள்ளூர்‌ மக்கள்‌ 'வீரன்‌ காலாடி 
சாமி” என அழைக்கின்றனர்‌. 


ஒன்றில்‌ இரண்டு பேர்‌ நின்ற நிலையில்‌ இரு கைகளையும்‌ கூப்பி 
வணங்குகின்றனர்‌. இருவரும்‌ தலைப்பாகை, காதணி, கழுத்தணி, 
வலது பின்‌ கையில்‌ காப்பு, கால்‌ முட்டி வரை மாடை போன்றவை 
அணிந்துள்ளனர்‌. இச்சிற்ப அமைதியின்‌ அடிப்படையில்‌ இது 
பாண்டியர்‌ காலத்தைச்‌ சார்ந்ததாக இருக்கலாம்‌. மற்றொன்றில்‌ 
இருவர்‌ நின்ற நிலையில்‌ காட்டப்பட்டுள்ளனர்‌. ஒருவர்‌ தன்‌ கைகளில்‌ 
வில்‌ அம்பினை ஏந்திக்கொண்டும்‌ இன்னொருவர்‌ தரையில்‌ நிருத்திய 
ஈட்டியை தனது வலது கையில்‌ பிடித்துக்கொண்டும்‌ உள்ளார்‌. இடது 
கைப்பகுதி சிதைந்த நிலையில்‌ காணப்படுகின்றது. இருவருடைய 
இடைக்கச்லும்‌ குறுவாள்‌ உள்ளது. இருவரும்‌ தங்கள்‌ 
தலைமுடியினை வலது பக்கத்தில்‌ கொண்டை போட்டுள்ளனர்‌. 
காதில்‌ குண்டலம்‌, கழுத்தணி, காலில்‌ சிலம்பு, கணுக்கால்‌ வரை 
கீழாடை போன்றவை அணிந்துள்ளனர்‌. வில்‌ அம்பு ஏந்தியவர்‌ வலது 


ஆவணம்‌ ச, 2016 244 


முன்‌ கையில்‌ காப்பு அணிந்துள்ளார்‌. சிற்பத்தின்‌ முகப்பு திருவாச்சி 
போல்‌ அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இச்சிற்பம்‌ நாயக்கர்‌ காலக்‌ 
கலைப்பாணியில்‌ அமையப்பெற்றுள்ளது. 


இரா.சந்தனம்‌, தஞ்சாவூர்‌ 
77: 4 முருகமலை பாறை ஒளியங்கள்‌ 


தேனி மாவட்டம்‌, பெரியகுளம்‌ அருகே முருகமலை பகுதியில்‌ 
புதிய பாறை ஓவியங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாண்டிய 
நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின்‌ ஆய்வாளர்கள்‌ 
இவ்வோவியங்களைக்‌ கண்டறிந்தனர்‌. முருகமலைப்‌ பகுதியில்‌ 
சுமார்‌ 100 அடி உயரத்தில்‌ அமைந்துள்ள இயற்கையான குகையின்‌ 
முகப்பில்‌ இவ்வோவியங்கள்‌ தீட்டப்பட்டுள்ளன. வழக்கமாக 
வெள்ளை மற்றும்‌ காவி நிறங்களில்‌ பாறை ஓவியங்கள்‌ 
வரையப்பட்டிருக்கும்‌. ஆனால்‌ இங்கு முற்றிலும்‌ வெள்ளை 
வண்ணமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. மனிதர்கள்‌ குழு நடனம்‌ 
ஆடுவதுபோலவும்‌, ஒரு விலங்கின்‌ மீது அமர்ந்து இன்னொருவருடன்‌ 
போர்‌ புரிவது போலவும்‌ காட்சிகள்‌ உள்ளன. ஒரு வட்டத்திற்குள்‌ ஒரு 
மனிதனின்‌ உருவம்‌ தீட்டப்பட்டுள்ளது. இத்தகைய பாறை 
ஓவியங்கள்‌ பாண்டிய நாட்டில்‌, கருங்காலக்குடி, கிடாரிப்பட்டி, 
சிறுமலை, தாண்டிக்குடி, பழனிமலை, காமாயகண்டன்பட்டி, 
மாங்குளம்‌ போன்ற இடங்களில்‌ ஏற்கனவே வல்லுநர்களால்‌ 
கண்டறியப்பட்டள்ளன. பெரியகுளம்‌ மலைப்பகுதியில்‌ முதன்‌ 
முதலாக இவ்வோவியம்‌ கண்டறியப்பட்டுள்ளது. 


ரா.உதயகுமார்‌, பாண்டீசுவரன்‌, மதுரை 
77 : 5 சொங்கமடை கோட்டை பெருங்கற்காலச்‌ சின்னம்‌ 


இராமநாதபுரத்தில்‌ இருந்து திருச்சி செல்லும்‌ தேசிய 
நெடுஞ்சாலையில்‌ சு.ஞூ. மங்கலத்திலிருந்து 3 கி.மீ. தொலைவில்‌ 
உள்ளது செங்கமடை என்ற ஊர்‌. இங்குள்ள கோட்டைக்கரை ஆற்றின்‌ 
கரையில்‌ அமைந்துள்ள கோட்டை, பொ.ஆ.1713 முதல்‌ 1725 வரை 
இராமநாதபுரம்‌ சேது நாட்டை ஆட்சி செய்த முத்து விஜய ரெகுநாத 
சேதுபதியால்‌ சுமார்‌ முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. 
அறுங்கோண வடிவில்‌ அமைந்துள்ளதால்‌ இதை ஆறுமுகம்‌ 
கோட்டை என்கிறார்கள்‌. இக்கோட்டைக்குள்‌ கோட்டை அய்யனார்‌, 
முனியசாமி கோயிலும்‌ குளமும்‌ உள்ளன. அக்குளத்தில்‌ கறுப்பு 
சிவப்பு மண்பாண்ட ஓடுகள்‌, சில்லுகள்‌, முதுமக்கள்‌ தாழிகள்‌, 


ஆவணம்‌ 27, ௨016 245 


மண்குவளைகள்‌, குவளைத்தாங்கிகள்‌, இரும்புத்‌ தாதுக்கள்‌ ஆகிய 
பெருங்கற்காலச்‌ சின்னங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. ' 
க.சக்திவேல்‌, இராமநாதபுரம்‌ 
வே.இராஜகுரு, இராமநாதபுரம்‌ 
77 : 6 கீழச்சீத்தை, வெள்ளா மறிச்சுக்கட்டி தடயங்கள்‌ 


இராமநாதபுரம்‌ அருகே உத்தரகோசமங்கையில்‌ இருந்து 
திருப்புல்லாணி செல்லும்‌ வழியில்‌ &ழச்சீத்தை என்ற ஊரில்‌ கானத்திடல்‌ 
என்ற பகுதியில்‌ பண்ணைக்குட்டை தோண்டிய இடத்தில்‌, ரோமானிய 
ரெளலெட்டட்‌ ஓடுகள்‌, சீனப்‌ பீங்கான்‌ போர்சலின்‌ ஒடுகள்‌, கருப்பு 
சிவப்பு பானை ஓடுகள்‌, சிவப்பு பானை ஓடுகள்‌, சிறு இரும்புக்கோடரி, 
இரும்புத்‌ தாதுக்கள்‌, இரும்புக்‌ கழிவுகள்‌, குறியீடு உள்ள பானை 
ஓடுகள்‌, நெசவுத்‌ தொழிலுக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ தக்களி, பாண்டி 
ஆட்டத்துக்குரிய சில்லுகள்‌, சுடுமண்‌ விளக்கு, மான்கொம்புகள்‌, 
மணிகள்‌ செய்யப்‌ பயன்படும்‌ கற்கள்‌, தேய்ப்புக்‌ கற்கள்‌, சங்குகள்‌, பவளப்‌ 
பாறைகள்‌ போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டன. ரோமானிய 
ரெளலெட்டட்‌ ஓடுகள்‌, சீனப்‌ பீங்கான்‌ ஓடுகள்‌ ஆகியவை 
கிடைத்துள்ளதன்‌ மூலம்‌ இவ்வூரார்‌, ரோமானியர்‌ மற்றும்‌ சீனர்களுடன்‌ 
வணிகம்‌ செய்திருப்பது உறுதியாகிறது. இம்மாவட்டத்தின்‌ பழமையான 
ஊர்களாக அறியப்பட்டுள்ள அழகன்குளம்‌, தேரிருவேலி ஆகியவை 
ரோமானிய வணிக மையங்களாகும்‌. 


சத்தை என்ற தமிழ்ச்‌ சொல்‌ சிங்கள மொழியில்‌ “சத்தய” என 
வணிகத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்லாகப்‌ பயன்படுத்தப்படுகறது. 
இவ்வூரின்‌ பெயரைக்‌ கொண்டும்‌ இவ்வூர்‌ ஒரு வணிக மையமாக 
விளங்கி இருக்கும்‌ எனக்‌ கருதலாம்‌. இவ்வூர்‌ பொ.ஆ.முன்‌ 300 முதல்‌ 
யொ.ஆ.1200 வரையிலான காலத்தில்‌ சுமார்‌ 1500 ஆண்டுகள்‌ 
புகழ்பெற்று விளங்கி இருந்திருக்கும்‌. 

மேலும்‌, 8ழச்சீத்தையில்‌ இருந்து 2 கி.மீ. தூரத்தில்‌ உள்ள 
வெள்ளா மறிச்சுக்கட்டி கண்மாயில்‌ கருப்பு வெப்பு பானை ஓடுகள்‌ 
மற்றும்‌ கூரை ஓடுகள்‌ கிடைத்துள்ளதால்‌ அந்த இடத்திலும்‌ சங்க 
காலத்தில்‌ ஒரு ஊர்‌ இருந்திருக்கும்‌ என அறியமுடிறெது. இவ்விரு 
இடங்களும்‌ தேரிருவேலியில்‌ இருந்து 75 இ. மீ. தொலைவில்‌ உள்ளன. 


வே.இராஜகுரு, இராமநாதபுரம்‌ 
அமரர்‌ க.இராஜமோகன்‌, இராமநாதபுரம்‌ 


ஆவணம்‌ 27, 2016 246 


மேலிருகரங்களில்‌ அக்க மாலை, கமண்டலமும்‌ உள்ளன. &ழிரிரு 

கரங்கள்‌ அபய, ஊரு முத்திரை காட்டி விளங்குகின்றன. கண்ணீிமாலை, 

கரண்ட மகுடம்‌, வீரசன்னத்துடன்‌ விளங்கும்‌. இதனை சுமார்‌ பொ.கா. 
எட்டாம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த - சுப்ரமண்யர்‌ என்று கருதலாம்‌. 

மா.சந்திரமூர்த்தி, த.காமாட்சி, 

பி.சத்யா, ௧.ஆ.கவிதா, 


சென்னை 
22:10 பட்டீஸ்வரம்‌ மாந்தன்‌ சிற்பம்‌ 


கும்பகோணம்‌ அருகில்‌ உள்ள பட்டீஸ்வரத்தில்‌ 
ஸ்ரீராமலிங்கஸ்வாமி கோயில்‌ உள்ளது. இராஜராஜனுடைய 
தேவியரில்‌ ஒருவரான பஞ்சவன்‌ மாதேவி இறந்த பின்னர்‌ அவருக்காக 
முதலாம்‌ இராஜேந்திர சோழனால்‌ தன்‌ சிற்றன்னைக்கு எடுக்கப்பட்ட 
பள்ளிப்படை ஆலயம்‌ இதுவாகும்‌. இவ்வாலயத்தின்‌ மாடம்‌ 
ஒன்றில்‌ ஜேஷ்டாதேவி தொகுப்பில்‌ உள்ள மாந்தனுடைய சிற்பம்‌ 
தனிப்‌ பீடத்தில்‌ பெரிய அளவில்‌ காணப்படுகிறது. 


சிற்பத்தின்‌ தலைக்கோலம்‌, ஆடை அணிகள்‌ யாவும்‌ முற்காலச்‌ 

சோழர்‌ கலைப்பாணியில்‌ அமைந்துள்ளன. காலம்‌ பொ.கா.9-ஆம்‌ 

நூற்றாண்டு. இச்சிற்பம்‌ பட்டீஸ்வரம்‌ பகுதியில்‌ இருந்து 

இக்கோயிலுக்குக்‌ கொண்டு வரப்பட்டிருக்கலாம்‌. ஜேஷ்டா தேவி 

குழுவில்‌ மாந்தனின்‌ சிற்பம்‌ தனி பீடத்தில்‌ காணப்படுவது அரிய 
படைப்பாகும்‌. 

மா .சந்திரமூர்த்தி, சென்னை 

முனைவர்‌ கோ.எழில்‌, ஆதிரை, நாகப்பட்டினம்‌ 

௧.ஆ.கவிதா, சென்னை 


௪7 : 11 திருக்கே௱ழக்‌ கானல்‌ பல்லவர்‌ காலச்‌ சிற்பங்கள்‌ 


கணபத : இருக்கோடிக்கா இருக்கோ டீஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 
இருச்சுற்று மாளிகை தேவார மூவர்‌ சிலைகளுக்கு அருகில்‌ உள்ள 
கணபட சிற்பம்‌ நீண்டு மெலிந்த துதிக்கையுடனும்‌ இருகரங்களுடனும்‌ 
காணப்படுகிறது. இதன்‌ தோற்றம்‌ பல்லவர்‌ காலத்தியதாகக்‌ 
காணப்படுகிறது. சப்தமாதர்‌ குழுவைச்‌ சேர்ந்ததாகத்‌ தெரிகிறது. 

சரஸ்வதி : மேற்சொன்ன கணபதி அருகில்‌ அதே நெடிதுயர்ந்த 
கலைப்பாணியில்‌ சரஸ்வதி சிற்பம்‌ இடது காலை மடித்து வலது 
காலைத்‌ தொங்கவிட்டு அமர்ந்துள்ளது. இடா மூடியும்‌ ருத்ராட்ச 
குண்டலங்களும்‌ உடைய இதன்‌ பின்னிரு கரங்களில்‌ அக்க மாலையும்‌ 


ஆவணம்‌ 27, 2016 249 


கமண்டலமும்‌ இருக்க முன்வலதுகரம்‌ அபயம்‌ காட்டி இடது கரம்‌ 
புத்தக முத்திரையில்‌ சுவடியுடன்‌ காணப்படுகிறது. 

இலக்குமி : மேற்சொன்ன சிற்பங்களின்‌ அருகிலேயே 
இச்சிற்பமும்‌ உள்ளது. பத்திர பீடத்தில்‌ இருகால்களையும்‌ விரித்துத்‌ 
தளரத்‌ தொங்கவிட்டு அமர்ந்துள்ள இத்தெய்வத்திற்கு இரு கரங்களே 
உள்ளன. அவற்றில்‌ இரு கரங்களிலும்‌ நீண்ட தண்டுடன்‌ கூடிய 
தாமரை மொட்டுக்கள்‌ உள்ளன. இடையாடை கணுக்கால்‌ வரையில்‌ 
உள்ளது. நீண்ட செவிகளில்‌ குழைகளும்‌ கழுத்தில்‌ கண்டசரமும்‌ 
காரையும்‌ உள்ளன. இம்மூன்று சிற்பங்களும்‌ பொ.கா. ௪9ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவையாகும்‌. 


சூரிய மண்டல பிரம்மன்‌ : மேற்சொன்ன கோயில்‌ திருச்சுற்றில்‌ 
இச்சிற்பமும்‌ உள்ளது. பத்ம பீடத்தில்‌ நின்றநிலையில்‌ மூன்று 
முகத்துடன்‌ காணப்படுகிறது. ஜடா மகுடமும்‌, ருத்ராட்ச 
குண்டலங்களும்‌, பூணூல்‌, உதரபந்தம்‌, கேயூரம்‌, கைவளைகள்‌ அணி 
செய்கின்றன. கழுத்தில்‌ கண்டசரமும்‌ அரும்புச்சரமும்‌ உள்ளன. 
கணுக்கால்‌ வரை (இடைக்கச்சை உள்ளது. கரங்களில்‌ அக்க மாலையும்‌, 
கமண்டலமும்‌ உள்ளன. இச்சிற்பம்‌ பொ.கா.9-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்த சோழர்‌ கலைப்‌ பாணியில்‌ உள்ளது. 


ஜேஷ்டாதேவி : இச்சிற்பம்‌ இதே கோயிலில்‌ வடமேற்கு 
மூலையில்‌ உள்ளது. இருபுறமும்‌ மாந்தன்‌ மாந்தியுடன்‌ தேவி பத்திர 
பீடத்தில்‌ அமர்ந்துள்ளாள்‌. இச்சிற்பம்‌ புடைப்புச்‌ சிற்பமாகப்‌ பலகைக்‌ 
கல்லில்‌ வடிவமைக்கப்பட்டுள்ளது. அகட்டி ஊன்றிய கால்களுடன்‌ 
உள்ள இத்தேவியின்‌ இடது தோளில்‌ தொங்கும்‌ சடை அமைப்பு 
சிறப்பானது. முழங்காலில்‌ இடது கரம்‌ வைத்தும்‌ வலது கரத்தில்‌ 
விரிந்த தாமரை மலர்‌ பிடித்தும்‌ இவள்‌ விளங்குகின்றாள்‌. காக்கைக்‌ 
கொடி காணப்படவில்லை. இவளது வலது புறமுள்ள மாந்தனின்‌ 
வலது கரத்தில்‌ கோல்‌ ஒன்று அழகு செய்கின்றது. மணற்‌ கல்லால்‌ 
அமைந்த இச்சிற்பம்‌ பொ.கா.௪௨ஆம்‌ நூற்றாண்டினது. 
திருக்கோடிக்‌ காவல்‌ கோயில்‌ முன்னர்‌ செங்கல்லால்‌ 
அமைந்திருந்தது. இதனைச்‌ செம்பியன்‌ மாதேவியார்‌ கற்றளியாக்‌ 
கினார்‌. மேற்சொன்ன சிற்பங்கள்‌ செங்கற்தளியாக இருந்தபோது 
வழிபாட்டில்‌ இருந்தவை. கற்றளியானபோதும்‌ தொடர்ந்து 
வழிபாட்டில்‌ உள்ளன. 
மா.சந்திரமூர்த்தி, ௧.ஆ.கவிதா, சென்னை 
்‌ விஜயலட்சுமி, நாகப்பட்டினம்‌ 


ஆவணம்‌ 27, 2016 250 


72 : 12 திருக்கோழக்கா மன்னர்‌ சிற்பங்கள்‌ 

சிவபாதசேகரன்‌ (எமதர்மர்‌) :  இருக்கோடிக்காவல்‌ 
திருக்கோடீஸ்வரர்‌ கோயிலின்‌ மகாமண்டப முன்புற வடதிசை 
மாடத்தில்‌ அரச லட்சணங்கள்‌ பொருந்திய ஆணின்‌ உருவம்‌ இரு 
கரங்களை அஞ்சலி முத்திரையில்‌ கொண்டு வணங்கி நிற்றெது. இதன்‌ 
தலையை அழகிய கொண்டை அலங்கரிக்கிறது. நீண்ட காதுகளில்‌ 
புஷ்ப குண்டலங்களும்‌ செவிப்பூக்களும்‌ அணி செய்கின்றன. 
கத்தையான மீசையும்‌ தாடியும்‌ உள்ளன. அரச வடிவுடைய கம்பீரமாக 
தோன்றும்‌ இவ்வுருவத்தின்‌ தலையின்‌ முன்புறம்‌ இரு திருப்பாதங்கள்‌ 
காட்டப்பட்டுள்ளன. நாடாளும்‌ அரசனை ஒத்த மாமனிதரின்‌ 
தலைமீது திருவடியை சுமந்து நிற்கும்‌ இவ்வடிவம்‌ சிவபாத சேகரன்‌ 
என்ற விருதினை கொண்ட முதலாம்‌ இராஜராஜசோழனின்‌ 
உருவமாக இருத்தல்‌ வேண்டும்‌. 


முதலாம்‌ இராஜராஜன்‌ சூடிய பட்டப்‌ பெயர்களில்‌ ஒன்றான 
சிவபாதசேகரன்‌ என்ற பெயரில்‌ சிதம்பரம்‌ அருகில்‌ சிவபாதசேகர 
நல்லூர்‌ (சிவாயம்‌). கருவூர்‌ மாவட்டம்‌ அய்யர்மலை அருகில்‌ உள்ள 
சிவபாதசேகரநல்லூர்‌ (சிவாயம்‌) ஆகிய ஊர்கள்‌ உள்ளமைக்‌ 
குறிப்பிடத்தக்கது. என்றும்‌ சிவனையே சேவித்துச்‌ சிவனது 
திருவடிகளைத்‌ தன்‌ சிரசில்‌ சுமந்து சிவனுக்கென மாபெரும்‌ 
ஆலயங்களைத்‌ தோற்றுவித்த முதலாம்‌ இராஜராஜனின்‌ நினைவாக 
இச்சிற்ப வடிவினைப்‌ பிற்கால சோழர்கள்‌ இ.பி.17-12-ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ இங்கு செய்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌, 
இவ்வுருவத்தின்‌ கம்பீரமான முகத்தோற்றத்தையும்‌, மிடுக்கான 
மீசையும்‌ கொண்டு புராணிகர்கள்‌ எமதர்மர்‌ என்று அழைத்து 
வருகின்றனர்‌. 


சோழ மன்னன்‌ (சித்ரகுப்தன்‌) : மகாமண்டப தென்திசை 
கோஷ்டத்தில்‌ 8ழ்திசையை நோக்கிய வண்ணம்‌ ஒரு மன்னரின்‌ சிற்ப 
வடிவம்‌ உள்ளது. இடது மார்பில்‌ குறுவாளை ஏந்தி வணங்கும்‌ 
வண்ணம்‌ காட்சியளிக்கிறது. இவரது தலையில்‌ கொண்டையும்‌ மேல்‌ 
நெற்றியில்‌ நெற்றிப்‌ பட்டமும்‌ அலங்கரிக்கின்றன. நீள்‌ செவிகளில்‌ 
அணிகள்‌ எதும்‌ காட்டப்படவில்லை. கழுத்திலிருந்து மார்பிற்கு 
கீழ்வரை மணிமாலை (ருத்ராட்சம்‌) சரிந்துள்ளது. இடுப்பைச்‌ 
சுற்றிலும்‌ அரைபட்டிகையும்‌, இடுப்பிலிருந்து முழங்காலுக்கு 
கீழ்வரை மடிப்புடைய ஆடையும்‌, இடையின்‌ பக்கங்களில்‌ 
முழங்காலுக்குக்‌ ழ்‌ வரை சரிந்து நிற்கும்‌ ஆடைக்கட்டும்‌ உள்ளன. 
முகத்தில்‌ மீசையும்‌ தாடியும்‌ உள்ளன. வணங்கிய கரங்கள்‌ வாள்‌ 


ஆவணம்‌ 27, 2016 251 


ஒன்றை மார்பில்‌ சாய்த்து அணைத்துக்‌ கொண்டுள்ளன. கி.பி.11-ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ இவ்வாலயத்திற்கு அறக்கொடைகள்‌ 
நல்கிய மூன்றாம்‌ குலோத்துங்கனின்‌ திருவுருவமாக இதனைக்‌ 
கருதலாம்‌. புராணிகர்கள்‌ இதனைச்‌ சித்ரகுப்தன்‌ என்ற 
கூறிவருகின்றனர்‌. இப்பகுதியில்‌ இடைத்துள்ள திருவாலங்காடு 
போன்ற ஏனைய சிற்ப வடிவங்களுடன்‌ இது ஓத்த 
அமைப்புடையதால்‌ இதனை மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ 
சிலையாகக்‌ கருதலாம்‌. i 


மா.சந்திரமூர்த்தி, விஜயலட்சுமி, 
௧.ஆ.கவிதா, சென்னை 


77 : 18 ஓமந்துூரில்‌ அரிய சிற்பங்கள்‌ 


லகுளீசர்‌ : விழுப்புரம்‌ மாவட்டம்‌, திண்டிவனம்‌ வட்டத்தில்‌ 
உள்ள ஓமந்தூர்‌ கிராமத்தில்‌ சிவன்‌ கோயில்‌ அருகில்‌ லகுளீசர்‌ சிற்பம்‌ 
உள்ளது. 150 செ.மீ. உயரமும்‌, 85 செ.மீ. அகலமும்‌, 12 செ.மீ. கனமும்‌ 
உடைய பலகைக்‌ கல்லில்‌ புடைப்புச்‌ சிற்பமாக உள்ளது. 
இவ்வுருத்தின்‌ காலடியில்‌ இருபுறமும்‌ இரு பணியாட்கள்‌ 
காட்டப்பட்டுள்ளனர்‌. வலப்புலத்தில்‌ உள்ளவர்‌ தலையில்‌ உள்ள 
கலசத்தை இரு கைகளால்‌ தூக்கிப்‌ பிடித்து கால்களைப்‌ பக்கவாட்டில்‌ 
வைத்து நடக்கும்‌ நிலையில்‌ உள்ளார்‌. இடப்புறம்‌ உள்ளவர்‌ இரு 
கைகளில்‌ பூசைத்‌ தட்டை முன்னோக்கி ஏந்திய நிலையில்‌ 
பக்கவாட்டில்‌ கால்களைக்‌ கொண்டு நடக்கும்‌ தோற்றத்துடன்‌ 
செதுக்கப்பட்டுள்ளார்‌. தலையை ஜடாபாரம்‌ அலங்கரிக்கிறது. 
லகுளீசரின்‌ மேல்‌ இடப்புறம்‌ சாமரம்‌ போன்ற உருவமும்‌ அதன்‌ மேல்‌ 
பறவையை ஒத்த உருவமும்‌ செதுக்கப்பட்டுள்ளன. இச்சிற்பத்தின்‌ 
கற்பலகை அமைந்த கருங்கல்லின்‌ இடப்புறமும்‌ வலப்புறமும்‌ 
தலைப்பகுதியும்‌ நீண்ட ரேகை ஓடியுள்ளது. ஐடாபாரத்தை 
முகத்திலிருந்து பிரித்துகாட்ட கல்லை ஆழமாக செதுக்கியுள்ளமை 
காணத்தக்கது. இது பொ.கா. 7-ஆம்‌ நூற்றாண்டையப்‌ பல்லவர்‌ 
கலைப்‌ பாணியைச்‌ சேர்ந்தது. 


ஜேஷ்டா தேவி சிற்பம்‌ : நீள்‌ வட்ட முகம்‌, தூக்கிய புருவம்‌, 
திறந்த கண்கள்‌, நீள்‌ நாசி, தடித்த உதடுகளை கொண்ட குவிந்த 
திருவாய்‌, அளவான மேலுடல்‌, மார்பு கச்சை இல்லா திறந்த 
தனங்கள்‌. ஜேஷ்டையின்‌ தலையின்‌ வலப்புறமும்‌ இடப்புறமும்‌ 
மாந்தனும்‌ மாந்தியும்‌ இரு கைகளுடன்‌ அமர்ந்துள்ளனர்‌. 
இடப்புறமுள்ள மாந்தி இரண்டு கைகளுடன்‌ அமர்ந்துள்ளாள்‌. வலது 


ஆவணம்‌ ஐச, 2016 252 


கையை கடக முத்திரையில்‌ உயர்த்தியுள்ளாள்‌. இச்சிற்பம்‌ பொ.கா. 
௪ஆம்‌ நூற்றாண்டு பல்லவர்‌ பாணியைச்‌ சேர்ந்தது. 

தீர்த்தங்கரர்‌ சிற்பம்‌ : ஓமந்தூர்‌ கிராமத்தின்‌ தென்மேற்குப்‌ 
பகுதியில்‌ உள்ள கருவேலங்காட்டில்‌ தலையில்லா தீர்த்தங்கரர்‌ சிற்பம்‌ 
ஒன்று உள்ளது. தீர்த்தங்கரர்‌ இசைகளையே ஆடையாகக்‌ 
கொண்டவராக, அணியாத அழகராக அர்த்த பத்மாசனத்தில்‌ 
அரைவட்ட பீடத்தின்‌ மேல்‌ அமர்ந்து காட்சியளிக்கிறார்‌. தியான 
முத்திரை வைத்துள்ளார்‌. மார்பில்‌ ஸ்ரீவத்சம்‌ என்னும்‌ முக்கோண 
வடிவத்‌ திருமறு திகழ்கிறது. இவ்வுருவம்‌ இவ்வூர்‌ சமணக்‌ கோயிலின்‌ 
மூலவராக இருந்திருக்க வேண்டும்‌. தீர்த்தங்கரரின்‌ தலைப்‌ பகுதி 
உடைந்துள்ளது. எனவே இதனைத்‌ தலையில்லா சாமி என்று ஊரார்‌ 
அழைத்து வருகின்றனர்‌. தீர்த்தங்கரரின்‌ முன்னழகைப்‌ போன்று 
பின்னழகையும்‌ சிற்பிகள்‌ கவனமாகச்‌ செதுக்கியுள்ள திறனையும்‌ 
காணமுடிகிறது. இவ்வுருவம்‌ பொ.கா.10-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சார்ந்தது. சோழர்‌ காலத்தியது. முதலாம்‌ இராஜராஜனுடைய 
கல்வெட்டு இவ்வூர்‌ சிவாலயத்தில்‌ காணப்படுவதால்‌ அவனது 
சமகாலத்திலேயே தீர்த்தங்கரர்‌ சிலை எடுக்கப்பட்டு வழிபாட்டில்‌ 
இருந்தது எனலாம்‌. பொ.கா.1617-ஆம்‌ நூற்றாண்டு வரை 
இக்கோயில்‌ நல்ல வழிபாட்டில்‌ இருந்துள்ளது. கோயில்‌ 
அடித்தளங்கள்‌ தவிர ஏனையவை முற்றிலும்‌ சிதைந்தும்‌, 
மண்மேடிட்டும்‌ காணப்படுகின்றன. இச்சிற்பம்‌ பீடத்துடன்‌ உயரம்‌ 74 
செ.மீ., பீடம்‌ நீக்கி உயரம்‌ 6] செ.மீ., மொத்த அகலம்‌ 80 செ.மீ., தோள்‌ 
அகலம்‌ 50 செ.மீ. 


மா .சந்திரமூர்த்தி, சென்னை 
முனைவர்‌ அர.பூங்குன்றன்‌, காட்பாடி 
௧.ஆ.கவிதா, சென்னை 


77 : 14 காளையார்‌ கோயில்‌ சண்முகேஸ்வரர்‌ 


சிவகங்கை மாவட்டம்‌ காளையார்‌ கோயில்‌ சிவன்‌ கோயில்‌ 
நந்தவனத்தில்‌ பாண்டியர்‌ கால சண்டிகேஸ்வரர்‌ சிற்பம்‌ அண்மையில்‌ 
கண்டறியப்பட்டது. சண்டிகேஸ்வரர்‌ கல்‌ மேடையின்‌ மீது வலது 
காலை மடித்து, இடது காலைத்‌ தொங்கவிட்டு, இரண்டு 
கரங்களுடன்‌ அமர்ந்துள்ளார்‌. வலக்கரம்‌ கடக முத்திரையில்‌ மழு 
ஆயுதத்தைப்‌ பற்றியுள்ளது. இடது கரம்‌ தொடை மீது ஊரு 

முத்திரையில்‌ உள்ளது. 
மா.சந்திரமூர்த்தி, க.ஆ.கவிதா, சென்னை 


ஆவணம்‌ 27, 2015 253 


௪7 :15 செட்டிக்காமாளையம்‌ ந௫கல்லும்‌ ஒதால்வயாருட்களும்‌ 


கோயம்புத்தூர்‌ மாவட்டம்‌, ணெத்துக்கடவு வட்டம்‌ கிணத்துக்‌ 
கடவிலிருந்து 10 கி.மீ. தொலைவில்‌ உள்ள செட்டிக்கா பாளையம்‌ 
ஊராட்சியில்‌ மாலைகோயிலில்‌ இந்நடுகல்‌ உள்ளது. 3 அடி உயரம்‌ 2 
அடி அகலமுடைய இந்த நடுகல்லை கால்நடைகளுக்கான 
தெய்வமாக “ஆலகொண்ட மாலசாமி” என்று பெயரிட்டு வணங்கி 
வருகின்றனர்‌. வீரன்‌ தனது இடது காலை ஊன்றி வலது காலைச்‌ சற்றுப்‌ 
பின்வைத்து ஈட்டியைக்‌ கொண்டு, ஆவேசமாகப்‌ புலியைக்‌ 
குத்துவதுபோல இச்சிற்பம்‌ உள்ளது. வீரனின்‌ தலையில்‌ வலதுபக்கக்‌ 
கொண்டை, கழுத்தில்‌ அணிகலன்கள்‌ இடுப்பில்‌ இடைக்கச்சு, 
குறுவாள்‌ ஆகியவை காணப்படுகின்றன. இக்கோயிலில்‌ சுடு 
மண்ணால்‌ ஆன காளை, பசு, ஆடு, நாய்‌, பூனை, கோழி ஆகிய கால்‌ 
நடைகளின்‌ உருவங்களும்‌, மனித உருவங்களும்‌ நேர்த்திக்கடனாக 
வைக்கப்பட்டுள்ளன. மேலும்‌ இக்கோயிலுக்கு அருகில்‌ சாலையின்‌ 
இடதுபுறம்‌ உள்ள விளை நிலத்தில்‌ கருப்புநிறப்‌ பானை ஓடுகளும்‌, 
இரும்பு உருக்குக்‌ கசடுகளும்‌ பரவலாகக்‌ காணப்படுகின்றன. 


மு.சதீஷ்குமார்‌, இணத்துக்கடவு 
௪7 :16 தெள்ளாரில்‌ பல்வைர்‌ கால ேஷ்டா தேவி சிற்பம்‌ 


தெள்ளார்‌ நந்திவர்மன்‌ கல்லூரியின்‌ முன்புற வளாகத்தில்‌ 
இவ்வழகிய சிற்பம்‌ உள்ளது. பலகைக்‌ கல்லின்‌ நடுவில்‌ ஜேஷ்டா 
தேவி பெரிய அளவிலும்‌ அவளுக்குச்‌ சற்று பின்புறமாக நின்ற 
நிலையில்‌ மாந்தன்‌ மாந்தி உருவங்களும்‌ உள்ளன. இவளது 
இடதுபுறம்‌ சிறிய அளவில்‌ கழுதை வாகனமும்‌ பணிப்‌ பெண்ணும்‌ 
காட்டப்பட்டுள்ளனர்‌. காக்கைக்‌ கொடி, துடைப்பம்‌, உலக்கை 
ஆகியவையும்‌ இவளது இருபுறமும்‌ உள்ளன. வலது காலை மடித்து 
இடது காலைத்‌ தொங்கவிட்டுள்ள இவளது மார்பில்‌ தடித்த 
உபவீதம்‌ உள்ளது. இச்சிற்பம்‌ பொ.கா. &ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்தது எனலாம்‌. 
மா.சந்திரமூர்த்தி, க.ஆ.கவிதா, சென்னை 
கோ.எழில்‌ ஆதிரை, நாகப்பட்டினம்‌ 


27 :17 சிங்கிரிப்பள்ளி நடுகற்கள்‌ 
கிருட்டிணகிரி மாவட்டம்‌ ஓசூர்‌ வட்டத்தில்‌ தீர்த்தம்‌ 
கணவாயிலிருந்து சுமார்‌ 25 கி.மீ. தொலைவில்‌ சிங்கிரிப்பள்ளி என்ற 


ஆவணம்‌ ௨7, 2016 254 


ஊர்‌ உள்ளது. தொல்பழங்காலத்திலிருந்து கர்நாடகம்‌ மற்றும்‌ ஆந்திர 
மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருவதற்கு இந்த கணவாய்‌ 
பயன்பட்டது. சிங்கிரிப்பள்ளியிலுள்ள வீரபத்திரசாமி கோயிலின்‌ 
அருகில்‌ சமார்‌ 60 நடுகற்கள்‌ வழிபாட்டிலுள்ளன. இந்த நடுகற்கள்‌ 
அனைத்தும்‌ கல்வீடு அமைப்பில்‌ இருந்தன என்றும்‌ இவை தற்போது 
வீரபத்திரசாமி கோயிலின்‌ உட்பகுதியில்‌ வரிசையாக வைக்கப்‌ 
பட்டன என்றும்‌ இப்பகுதி மக்கள்‌ கூறுகின்றனர்‌. நடுகற்களுடன்‌ 
சதிக்கற்களும்‌ இணைந்துள்ளன. பெரிய வடிவத்தில்‌ ஒரு நடுகல்‌ 
உள்ளது. இந்த நடுகல்‌ வீரன்‌ வில்லையும்‌ அம்பையும்‌ வைத்து 
வேட்டையாடும்‌ நிலையில்‌ வடிக்கப்பட்டுள்ளான்‌. ஒரு காலை 
முன்வைத்தும்‌, ஒரு காலை பின்வைத்தும்‌, இரண்டு கால்களுக்கு 
இடையில்‌ இடைக்கச்சு தொங்குகின்றவாறு அலங்கார அமைப்புடன்‌ 
உள்ளது. தலைமுடியைத்‌ துணியால்‌ கட்டி வைத்துள்ள பாங்கு, 
அருகில்‌ நிற்கின்ற பெண்ணின்‌ கையில்‌ உள்ள குத்திகைச்‌ சொம்பு 
தொங்கவிட்ட நிலையிலுள்ள கை ஆகியவை அழகாகக்‌ 
காட்டப்பட்டுள்ளன. பெண்களுக்கு மார்புக்‌ கச்சைகள்‌ 
காட்டப்படவில்லை. நடுகல்லிலுள்ள புடைப்புச்‌ சிற்பங்களின்‌ உருவ 
அமைப்பு, ஆடை அலங்காரங்கள்‌ போன்றவற்றைக்‌ கொண்டு 
இந்நடுகற்கள்‌ சுமார்‌ பொ.கா.15, 16ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தவை 
என்று கூறலாம்‌. இந்த நடுகற்களை இன்றும்‌ குறுமன்ஸ்‌ பழங்குடி 
மக்கள்‌ தங்களுடைய குலதெய்வமாக வழிபடுகின்றனர்‌. 

தி.சுப்பிரமணியன்‌, தருமபுரி 

77 : 18 எசம்பரசனன்ளரி நடுகற்கள்‌ 


கிருட்டிணகிரி மாவட்டத்தில்‌ சின்ன ஆறு அருகில்‌ செம்பரசன 
அள்ளி என்ற ஊர்‌ அமைந்துள்ளது. இந்த ஊரின்‌ அருகிலுள்ள 
தேவருபெட்டா என்ற மலையின்‌ அடிவாரத்திலும்‌ ஊருக்கு அருகிலும்‌ 
கடக்கும்‌ மேற்பட்ட நடுகற்கள்‌ வழிபாட்டிலுள்ளன. கல்வீடு 
அமைப்பில்‌ பல நடுகற்கள்‌ இன்றும்‌ நல்ல நலையில்‌ உள்ளன. பல 
நடுகற்கள்‌ கோயிலின்‌ உட்பகுதியில்‌ வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன. 
இவற்றில்‌ பலவகையான நடுகற்கள்‌ காணப்படுகின்றன. நடனக்‌ 
காட்சிகள்‌, கொம்பு ஊதும்‌ உருவங்கள்‌, குழல்‌ ஊதும்‌ உருவங்கள்‌, 
சதிக்கற்கள்‌ போன்றவை உள்ளன. இவை அனைத்தும்‌ குறும்பர்களின்‌ 
குலதெய்வமாக உள்ளன. இவை அவர்களுடைய பண்பாடு, 
கலாச்சாரங்களை வெளிபடுத்துகின்றனவாக உள்ளன. நடனக்‌ 
காட்சிகளாக ஐந்து நடுகற்கள்‌ உள்ளன. இவை அவர்கள்‌ ஆடுகின்ற 
சேவையாட்டமாக இருக்கலாம்‌. மூவர்‌, ஐவர்‌, எழுவர்‌ என்ற 


ஆவணம்‌ ஐ7, 2016 255 


எண்ணிக்கையில்‌ சேவையாட்டக்‌ காட்சிகள்‌ அமைந்துள்ளன. கொம்பு 
என்ற இசைக்கருவியை ஊதுகின்ற அமைப்பில்‌ ஒருவரும்‌, அவரைத்‌ 
தொடர்ந்து உள்ளவர்கள்‌ நடனமாடுகின்ற அமைப்பில்‌ சிலரும்‌ 
காணப்படுகின்றனர்‌. 


இ.சுப்பிரமணியன்‌, தருமபுரி 
77 : 19 குலதெய்வமாக உள்ள நடுகற்கள்‌ 


கிருட்டிணடிரி மாவட்டத்தில்‌ பாரூர்‌ என்ற ஊரில்‌ பெலதப்பசாமி 
என்ற பெயரில்‌ உள்ள கோயிலில்‌ 75 நடுகற்கள்‌ வைக்கப்பட்டுள்ளன. 
தருமபுரி பகுதியிலுள்ள எல்லா குருமன்‌ பழங்குடி மக்களும்‌ 
ஆதிக்கடவுள்‌ என்று இவற்றைக்‌ கூறுகின்றனர்‌. பொங்கல்‌ பண்டிகை 
கொண்டாடுவதற்கு முன்னர்‌ உள்ள இரண்டு நாட்களாகிய போகி 
மற்றும்‌ பெரும்‌ பொங்கல்‌ நாட்களில்‌ இத்தகைய நடுகற்களை 
வழிபடுகின்ற வழக்கம்‌ உள்ளது. தருமபுரி பகுதியிலுள்ள இந்த இன 
மக்கள்‌ எல்லோரும்‌ இக்கடவுளை ஆதிகடவுளாக வழிபட்டனர்‌. 
தற்போது வேறு இடங்களுக்கு சென்றுவிட்டதால்‌ ஆண்டிற்கு ஒரு 
முறை வந்து வழிபடுகின்றனர்‌. 


பெலதப்பசாமி என்றால்‌ வெள்ளை நிறம்‌ கொண்ட சாமி என்று 
பொருள்‌. இங்குள்ள நடுகற்கள்‌ மற்ற நடுகற்களில்‌ இருந்து 
வேறுபட்டுக்‌ காணப்படுகின்றன. ஒரு நடுகல்லில்‌ இரண்டு வீரர்கள்‌ 
நின்ற நிலையிலும்‌ ஒரு பெண்‌ அஞ்சலி அஸ்தத்திலும்‌ வடிக்கப்‌ 
பட்டுள்ளனர்‌. முதலில்‌ உள்ள வீரனின்‌ கையில்‌ தப்பட்டை என்ற 
இசைக்கருவியை வாசிப்பது போன்ற அமைப்பிலும்‌ கரண்ட 
மகுடத்துடனும்‌ காட்டப்பட்டுள்ளார்‌. இரண்டாவது வீரனின்‌ 
கைகளில்‌ நீண்ட கத்தி போன்ற கருவி ஒறைக்‌ கையில்‌ பிடித்துக்‌ 
கொண்டிருப்பது போன்றும்‌ முடி அலங்காரம்‌ கரண்ட மகுடத்தைப்‌ 
போன்றும்‌ உள்ளது. பல நடுகற்களில்‌ தப்பட்டை என்ற இசைக்‌ 
கருவியும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. தலையில்‌ சடையைப்‌ போன்ற 
அமைப்பு ஒன்றும்‌ உள்ளது. பெரும்பாலான நடுகற்களில்‌ சடை 
காட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புடைப்புச்‌ 
சிற்பங்களின்‌ உருவ அமைதியைக்‌ கொண்டும்‌ ஆடை 
அணிகலன்களைக்‌ கொண்டும்‌ விஜயநகர காலத்திய சிற்பக்கலை 
அமைப்பைப்‌ போன்று காணப்படுகின்றது. 


தி.சுப்பிரமணியன்‌, தருமபுரி 


ஆவணம்‌ ௦, 2016 256 


227: 20 குதிரை வீரன்‌ கல்‌ 


தேனி மாவட்டம்‌, பெரியகுளம்‌ வட்டம்‌, தேவதானப்பட்டி 
அருகில்‌ நாயக்கர்‌ காலத்து, 1௪-ம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த குதிரை வீரன்‌ 
ஒருவன்‌ எதிர்களின்‌ குதிரைப்‌ படையுடன்‌ சண்டையிட்டபோது உயிர்‌ 
நீத்ததன்‌ நினைவாக வீரக்கல்‌ ஒன்று நாட்டப்பட்டுள்ளது. இவ்வீரன்‌ 
வலபுறக்‌ கொண்டையும்‌ காதில்‌ குண்டலங்களும்‌ அணிந்துள்ளான்‌. 
குதிரையின்‌ மீதமர்ந்து வீராவேசத்துடன்‌ பாய்ந்த நிலையில்‌ எதிரியைத்‌ 
தாக்கும்‌ முகமாக இப்‌ புடைப்புச்‌ சிற்பம்‌ வடிக்கப்பட்டுள்ளது. இதில்‌ 
குதிரை வீரனின்‌ உடைகள்‌ காற்றில்‌ வேகமாய்ப்‌ பறந்த நிலையும்‌, 
குதிரையின்‌ சேணத்தை இழுத்துப்‌ பிடித்து, கால்களினால்‌ அழுத்தி 
வேகம்‌ காட்டும்‌ நிலையும்‌, குதிரை முன்னங்கால்களை மடக்கி, 
சேணத்தைச்‌ சுண்டியிழுத்ததில்‌ குனிந்த குதிரை, வேகமாக பறக்கும்‌ 
நோக்கில்‌ காட்டப்பட்டுள்து. இதில்‌ வீரனின்‌ உணர்ச்சி வேகத்தையும்‌, 

வீரத்தையும்‌ காட்டும்‌ வண்ணம்‌ வடிக்கப்பட்டுள்ளது. 
ஆ.ஞானசேகரன்‌, போடிநாயக்கனூர்‌ 

77 : 21 எரசக்க நாயக்கனூர்‌ மலை பாறை ஓவியம்‌ 


தேனி மாவட்டம்‌ உத்தமபாளையத்திலிரந்து 10 இ.மீ. இழக்காக 
எரசக்க நாயக்கனூர்‌ என்ற ஊர்‌ உள்ளது. இவ்வூரின்‌ தென்கிழக்கில்‌ 
சுமார்‌ ஐந்து கலோ மீட்டர்‌ தொலைவில்‌ மேற்கு தொடர்ச்சி மலையின்‌ 
ஒரு பகுதியாக எரசக்க நாயக்கனூர்‌ மலை அமைந்துள்ளது. 
இம்மலையில்‌, பெருமாள்‌ சுனை என்ற இயற்கையாக அமைந்த குகை 
தளத்தில்‌, பண்டைக்கால மனிதன்‌ பாறையில்‌ தீட்டிய ஓவியங்கள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டன. குகையின்‌ வெவ்வேறு பகுதிகளில்‌, 
வெண்மை நிறத்தால்‌ மனிதர்கள்‌, விலங்குகள்‌ மற்றும்‌ சின்னங்கள்‌ 
சித்தரிக்கப்பட்டுள்ளன. 

இவ்வோவியங்களில்‌ ஒன்று நான்கு மனித உருவங்கள்‌ கைகளை 
நன்கு விரித்து ஆடல்‌ புரியும்‌ வண்ணம்‌ வரையப்பட்டுள்ளது. 
இந்நான்கு மனித உருவங்களுள்‌, இரண்டு மனித உருவங்களின்‌ 
தலைபகுதியானது பறவையின்‌ முகத்தை ஒத்து காணப்படுகின்றன. 
மற்றொன்றில்‌ இரண்டு மனிதர்கள்‌ சண்டையிடும்‌ காட்சி 
சித்தரிக்கப்பட்டுள்ளது. இவர்கள்‌ எதிரெதிரே இருவேறு விலங்கின்‌ 
மீது அமர்ந்துள்ளனர்‌. ஒரு மனிதன்‌ உயர்த்திய இடக்கையில்‌ வாள்‌ 
பிடித்து சண்டையிடுவது போன்று காட்டப்பட்டுள்ளது. மற்றொரு 
மனித உருவம்‌ சற்று அழிந்த நிலையில்‌ உள்ளதால்‌ அவன்‌ 
பிடித்திருக்கும்‌ ஆயுதம்‌ சரியாக தெரியவில்லை. 


ஆவணம்‌ 7, 2016 257 





உயரமுள்ள நடுகல்‌ நடப்பட்டுள்ளது. மக்கள்‌ இதனை நாட்டுக்கல்‌ 
என்று பெயர்‌ கொடுத்து வழிபடுகின்றனர்‌. 


நான்கடி உயரமும்‌, 1 1/8 அடி அகலமும்‌ உள்ள இக்கல்லில்‌ 
சிற்றுருவங்கள்‌ சில செதுக்கப்பட்டுள்ளன. இக்கல்லுக்கு வெள்ளை 
அடித்து உருவங்களுக்கு சிவப்பு வண்ணம்‌ பூசி மக்கள்‌ வணங்கி 
வருகின்றனர்‌. திருவாச்சி ஒன்றின்‌ சீழ்‌ பெண்‌ உருவம்‌ ஒன்று 
ஆடைகளற்ற நிலையில்‌ செதுக்கப்பட்டுள்ளது. பெண்‌ உருவத்தின்‌ 
தலைக்குப்‌ பதிலாக விரிந்த தாமரைப்பூ வடிவமைக்கப்பட்டுள்ளது. 
மேலிரு பக்கங்களில்‌ இரண்டு சாமரங்களும்‌, அதன்‌ கீழ்‌ சூரியன்‌, 
பிறைச்சந்திரன்‌ வடிக்கப்பட்டுள்ளது. பிறைச்‌ சந்திரன்‌ கழ்‌ ஒரு 
குத்தீட்டியும்‌ காட்டப்பட்டுள்ளது. இவை அனைத்துக்கும்‌ கீழாக 
திருநீற்றுப்படை தீட்டப்பட்டு குங்குமம்‌ இடப்பட்டுள்ளது. 
இச்சிற்பம்‌ பெண்களால்‌ குழந்தைப்‌ பேறு வேண்டியும்‌ 
மழைவளம்‌ பெருகி வேளாண்மை சிறக்கவும்‌ வேண்டி வழிபடப்படும்‌ 
செழிப்புத்‌ தெய்வமாகும்‌. கலை வரலாற்றாசிரியர்கள்‌ இதனைச்‌ 
சக்கராயி என்றும்‌ லச்சகவுரி என்றும்‌ யெயரிட்டு அழைப்பர்‌. 
தமிழ்நாட்டில்‌ கும்பகோணத்தை அடுத்துள்ள தாராசுரத்தில்‌ இது 
போன்றதொரு தெய்வம்‌ மக்களால்‌ வணங்கப்படுகிறது. பொ.கா.1 
13ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாக தாராசுரம்‌ சிற்பம்‌ கருதப்படுகிறது. 
இதேபோன்ற மற்றொரு இற்பம்‌ கர்நாடக மாநிலம்‌ பாதாமி எனும்‌ 
இடத்தில்‌ உள்ளது. பொன்னமராவதியில்‌ தற்போது அறியப்பட்டுள்ள 
இச்சிற்பம்‌ பொ.கா.12-13-ஆம்‌ தூற்றாண்டுக்குரியதாகும்‌. 
இக்கண்டுபிடிப்பின்‌ மூலம்‌ வளமைச்‌ சடங்குகளும்‌, வழிபாடுகளும்‌ 
அண்மைக்‌ காலம்‌ வரை தமிழகத்தில்‌ ஆழமாக வேரூன்றியிருப்பது 
உறுதிப்படுகிறது. 
சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை 
77 : 24 யாணைகுத்திப்பட்டான்‌ கல்‌ 


திருநெல்வேலி மாவட்டம்‌ அம்பாசமுத்திரம்‌ வட்டம்‌ 
ஆழ்வார்குறிச்சி எனும்‌ சிற்றூரில்‌ இச்சிற்பம்‌ உள்ளது. ஆழ்வார்‌ 
குறிச்சியிலிருந்து சிவசைலம்‌ செல்லும்‌ சாலையில்‌ உள்ளது 
இச்சிற்பம்‌. சுவர்‌ 3 அடி உயரம்‌ உள்ள பலகைக்‌ கல்லில்‌ புடைப்புச்‌ 
சிற்பமாகக்‌ காணப்படுகிறது. இதில்‌ வீரன்‌ ஒருவன்‌ யானை ஒன்றின்‌ 
மத்தகத்தில்‌ கத்தியால்‌ குத்துவதுபோலவும்‌ யானை தன்‌ முன்னங்‌ 
காலைத்‌ தூக்கி வீரனை உதைப்பது போலவும்‌ வடிக்கப்பட்டுள்ளது. 
இதன்‌ காலம்‌ பொ.கா.16-17ஆம்‌ நூற்றாண்டாக இருக்கலாம்‌. 


ரவணம்‌ 27, 2016 259 


சங்க இலக்கியமான புறநானூற்றில்‌ பொன்முடியார்‌, 

“ஒளிருவாள்‌ அருஞ்சமம்‌ முறுக்கி 

களிறெறிந்து பெயர்தல்‌ காளைக்குக்‌ கடனே” 

எனப்பாடியுள்ளார்‌ சிலப்பதிகாரத்தில்‌ கோவலன்‌ “கடக்களிறு 
அடக்கிய கருணை மறவன்‌” எனச்‌ சிறப்பிக்கப்படுகிறான்‌. 


“ஆனை ஆயிரம்‌ அமரிடை வென்ற மானவனுக்கு 
வகுப்பது பரணி” 


என்று பரணி இலக்கணம்‌ பேசுகிறது. இந்தப்‌ பின்னணியில்‌ 
இப்போது கண்டறியப்பட்ட யானை குத்திப்பட்டான்‌ நடுகல்‌ 
முக்கியத்துவம்‌ பெறுகிறது. 
அ.குருஆறுமுகம்‌, சேலம்‌ 
77:25 பண்ருட்ழ, உளுந்தூர்பேட்டை வட்டாரத்‌ தொல்லியல்‌ 
பண்ருட்டி மற்றும்‌ உளுந்தூர்வேட்டை வாட்டாரத்தில்‌ உள்ள 
கெடிலம்‌ ஆற்றங்கரையில்‌ €ழ்கண்ட ஊர்களில்‌ கள ஆய்வு 
மேற்கொண்டு புதிய தொல்லியல்‌ இடங்கள்‌ கண்டுப்பிடிக்கப்‌ 
பட்டன. மேலும்‌ அவை இரும்புக்கால மற்றும்‌ இடைக்கால 
பண்பாட்டுக்‌ காலத்தைச்‌ சார்ந்தவையாகும்‌. அவை : திருவாமூர்‌, 
திடீர்குப்பம்‌, சிறுப்புலியூர்‌, கிழக்கு மருதூர்‌, திருநாவலூர்‌ 
(மங்காரகுளம்‌), செஞ்சிக்குப்பம்‌, பெரிய மாரனோடை, 
யெரும்பட்டு, கூவாகம்‌, பெரிய செவலை, அயன்வேலூர்‌, 8ழ்‌ 
குப்பம்‌ வேலூர்‌, பாண்டுர்‌, செல்லூர்‌, கொண்ட சமுத்திர 
பாளையம்‌, அருங்குறுக்கை, தாமல்‌, நன்னாவரம்‌, அரளி 
ஆகியவை. 


கி.தேவிஸ்ரீ, தஞ்சாவூர்‌ 

77:26 சேலம்‌ வட்டார நடுகற்களும்‌ சிற்பங்களும்‌ 
இரா.ரமேஷ்‌, சென்னை 
சேலம்‌ மாவட்ட மேட்டுர்‌ மற்றும்‌ ஓமலூர்‌ வட்டங்களில்‌ 


உள்ள ஊர்களில்‌ களாய்வு மேற்கொண்டு சில புதிய நடுகற்களும்‌ 
சிற்பங்களும்‌ கண்டறியப்பட்டுள்ளன. 

கோவிந்தப்பாடி : சேலம்‌ மாவட்டம்‌, மேட்டூர்‌ வட்டத்தில்‌ 
மேட்டூரில்‌ இருந்து மைசூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ 25 8.மீ. 
தொலைவில்‌ காவிரியாற்றின்‌ கரையில்‌ இவ்வூர்‌ அமைந்துள்ளது. 


ஆவணம்‌ 27, 2016 260 


மாரியம்மன்‌ கோவிலின்‌ பின்புறம்‌ நடுகல்‌ உடைந்த நிலையில்‌ 
உள்ளது. மூன்று நிலைகளைக்‌ கொண்ட இந்நடுகல்லின்‌ பாதி 
பகுதி மண்ணில்‌ புதைந்துள்ளது. வீரனின்‌ தலை மற்றும்‌ அதன்‌ 
மேல்‌ உள்ள தொகுதியில்‌ கடவுள்‌ மற்றும்‌ அவரின்‌ இருபுறமும்‌ 
தேவகன்னிகளும்‌ காட்டப்பட்டுள்ளனர்‌. நடுகல்லின்‌ அமைப்பைக்‌ 
கொண்டு இதன்‌ காலம்‌ பொ.க. 13 - 14 ஆம்‌ நூற்றாண்டு 
எனலாம்‌. 

பனமரத்தூர்‌ : ஊருக்கு மேற்கே உள்ள கவுண்டர்‌ 
தோட்டத்தில்‌ கிழக்கு பார்த்து நடப்பட்டுள்ள நடுகல்லில்‌ வீரன்‌ 
நின்ற நிலையில்‌ வலது கையில்‌ வாளும்‌ இடது கையில்‌ 
கேடயமும்‌ வைத்துள்ளான்‌. வீரனின்‌ இடுப்பில்‌ ஒரு குறுவாள்‌ 
காட்டப்பட்டுள்ளது. வீரனின்‌ வயிற்றில்‌ இரண்டு அம்பும்‌ 
தலையில்‌ ஒரு அம்பும்‌ தைத்துள்ளன. மாடுகள்‌ வீரனின்‌ இடது 
கால்‌ புறம்‌ காட்டப்பட்டுள்ளன. இந்நடுகல்‌ பொ.கா. 10ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாகும்‌. 

சின்னதண்டா : இவ்வூர்ச்‌ சாலை ஓரத்தில்‌ கல்‌ ஒன்று 
நடப்பட்டுள்ளது. பொ.கா.13-14ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த 
இந்நடுகல்லில்‌ இரண்டு வீரர்கள்‌ ஒரு புலியைத்‌ தாக்குவது 
போன்று காட்டப்பட்டுள்ளது. 

பெரும்பள்ளம்‌ : பெரிய மாரியம்மன்‌ கோவிலுக்கு பின்புறம்‌ 
மூன்று நடுகற்கள்‌ நடப்பட்டுள்ளன. பொ.கா. 12 - 13 ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சார்ந்த முதல்‌ நடுகல்லில்‌ வீரன்‌ ஒரு புலியை 
தாக்குவதுபோல்‌ காட்டப்பட்டுள்ளது. அவன்‌ அருகில்‌ ஒரு பெண்‌ 
உருவம்‌ காட்டப்பட்டுள்ளது. இரண்டு மற்றும்‌ மூன்றாம்‌ 
நடுகற்கள்‌ காலத்தால்‌ பிற்பட்டவை. ஒரு நடுகல்லில்‌ வீரன்‌ 
மற்றும்‌ அவனது மனைவியும்‌ மற்றொரு நடுகல்லில்‌ வீரனும்‌ 
அவனது அருகில்‌ இரண்டு பெண்களும்‌ உள்ளனர்‌. 

செங்கையூர்‌ : இவ்வூர்ச்‌ சாலையோரத்தில்‌ ஒரு நடுகல்‌ 
நடப்பட்டுள்ளது. இந்நடுகல்லில்‌ இரண்டு வீரர்கள்‌ 
சண்டையிடுவதுபோல்‌ காட்டப்பட்டுள்ளது. ஒரு வீரன்‌ 
குதிரையின்‌ மேல்‌ அமர்ந்துள்ளது போன்றும்‌ மற்றொரு வீரன்‌ 
கீழிருந்து குதிரையின்‌ கழுத்தில்‌ வாளால்‌ குத்துவது போன்றும்‌ 
காட்டப்பட்டுள்ளது. 

மானதால்‌ : இவ்வூரில்‌ உள்ள நடுகல்லில்‌ வீரன்‌ கையில்‌ வில்‌ 
அம்புடன்‌ காட்டப்பட்டுள்ளான்‌. 

குண்டுதாசன்பட்டி : இவ்வூரின்‌ வடக்கே நடப்பட்டுள்ள 
நடுகல்லில்‌ வீரன்‌ கையில்‌ வில்‌ அம்பு வைத்துள்ளான்‌. வீரனின்‌ 


ஆவணம்‌ 27, 2016 261 


அருகில்‌ அவனது மனைவியும்‌ குழந்தையும்‌ காட்டப்பட்டுள்ளனர்‌. 

ஓமலூர்‌ 2 இவ்வூரின்‌ தெற்கே உள்ள கோட்டை மாரியம்மன்‌ 
கோவிலின்‌ பின்புறம்‌ ஒரு நடுகல்‌ நடப்பட்டுள்ளது. வீரன்‌ ஒரு 
கையில்‌ வாளும்‌ மற்றொரு கையில்‌ கேடயமும்‌ வைத்துள்ளது 
போன்று காட்டப்பட்டுள்ளது. 

பக்கநாடு : ஊருக்கு வடக்கே உள்ள சிவன்‌ கோவிலின்‌ 
அருகில்‌ இரண்டு நடுகற்கள்‌ கண்டறியப்பட்டுள்ளன. இரண்டு 
நடுகற்களிலும்‌ வீரன்‌ மற்றும்‌ அவனது மனைவி இருவரும்‌ 
வணங்குவதுபோல்‌ காட்டப்பட்டுள்ளது. 

கருப்பூர்‌ : இவ்வூரில்‌ அம்மன்‌ கோவிலின்‌ அருகில்‌ ஒரு 
நடுகல்‌ நடப்பட்டுள்ளது. நின்ற நிலையில்‌ உள்ள உருவத்தின்‌ 
வலது கையில்‌ ஜாடியும்‌ இடது கையில்‌ தலைக்கு மேல்‌ தூக்கி 
பிடித்தவாறு குடையும்‌ உள்ளன. இது வாமனர்‌ உருவமாகவும்‌ 
அந்தணர்க்கு கொடுக்கப்பட்ட நிலதான எல்லைக்‌ கல்லாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. ஊருக்கு கிழக்கே வரலாற்றுக்கால 
வாழ்விடப்பகுதி அமைந்துள்ளது. இவ்வாழ்விடப்பகுதியில்‌ ஒரு 
விநாயகர்‌ சிலையும்‌ ஒரு தட்சிணாமூர்த்தி சிலையும்‌ 
காணப்படுகின்றன. இச்சிலைகளின்‌ காலம்‌ பொ.கா. 10ஆம்‌ 
தூற்றாண்டைச்‌ சார்ந்ததாக இருக்கலாம்‌. 

ஒண்டிவீரனூர்‌ : ஊரில்‌ உள்ள விநாயகர்‌ கோவிலுக்கு 
அருகில்‌ ஒரு நடுகல்‌ மற்றும்‌ இரண்டு பெண்‌ தெய்வங்களின்‌ 
சிலைகளும்‌ காணப்படுகின்றன. 


77:27 சேலம்‌ மாவட்டத்‌ தொல்லியல்‌ கண்டுபிழுப்யுகள்‌ 


சேலம்‌ மாவட்டத்தில்‌ உள்ள மேட்டூர்‌ மற்றும்‌ ஓமலூர்‌ 
வட்டங்களில்‌ களாய்வு மேற்கொண்டு சில புதிய தொல்லியல்‌ 
இடங்களில்‌ தொல்பொருட்கள்‌ கண்யறியப்பட்டுள்ளன. அவை 
கீழே தரப்படுகின்றன. 


வெள்ளகரட்டுர்‌ : மேட்டுர்‌ அணையின்‌ நீர்‌ பிடிப்பு பகுதியில்‌ 
இருப்புக்கால ஈமச்சின்னங்களான கற்குவை மற்றும்‌ கற்பதுக்கைகள்‌ 
100-க்கும்‌ மேற்பட்டவை கண்டறியப்பட்டுள்ளன. கற்பதுக்கைகள்‌ 
மேற்கு பக்க இடுதுளையுடன்‌ காணப்படுகின்றன. கருப்பு மற்றும்‌ 
சிவப்பு, பளபளப்பான கருப்பு, பளபளப்பான சிவப்பு நிற பானை 
ஓடுகள்‌ கண்டறியப்பட்டுள்ளன. இவ்விடத்தை உள்ளூர்‌ மக்கள்‌ 
பாண்டியன்‌ இட்டு என்று அழைக்கின்றனர்‌. 


ஆவணம்‌ 27, 2016 262 


மல்லிகுந்தம்‌ : ஊருக்கு மேற்கே வரலாற்று தொடக்க கால 
வாழ்விடப்‌ பகுதி சுமார்‌ 20 ஏக்கர்‌ பரப்பளவில்‌ கண்டறியப்‌ 
பட்டுள்ளது. உள்ளுர்‌ மக்களால்‌ கோட்டைமேடு என்று 
அழைக்கப்படும்‌ இவ்விடத்தில்‌ கருப்பு மற்றும்‌ சிவப்பு, கருப்பு, 
சிவப்பு பானை ஓடுகள்‌ மற்றும்‌ மணிகள்‌ சங்கு வளையல்‌ துண்டுகள்‌ 
கண்டறியப்பட்டுள்ளன. வாழவிடப்பகுதி 2 மீட்டர்‌ அளவு 
நிலப்பகுதியில்‌ இருந்து உயர்ந்து காணப்படுகிறது. 


மோட்டு ஆண்டிக்கரை : வரலாற்று தொடக்காகல 
வாழ்விடப்பகுதி ஊருக்கு மேற்கே சுமார்‌ 10 ஏக்கர்‌ பரப்பளவில்‌ 
அமைந்துள்ளது. இவ்விடத்தை அப்பகுதி மக்கள்‌ கோட்டைமேடு 
என்று அழைக்கின்றனர்‌. 

ஊஞ்சப்பட்டி : ஊருக்கு நெக்கு பகுதியில்‌ சுமார்‌ 5 ஏக்கர்‌ 
பரப்பளவில்‌ இரும்புக்கால ஈமச்சின்னங்களான கற்பதுக்கை மற்றும்‌ 
கற்குவைகள்‌ கண்டறியப்பட்டுள்ளன. சுமார்‌ ச்‌ முதல்‌ 16 மீட்டர்‌ 
அளவுடைய 40க்கும்‌ மேற்பட்ட கற்குவைகள்‌ நல்ல நிலையில்‌ 
காணப்படுகின்றன. 100-க்கும்‌ மேற்பட்ட கற்குவைகள்‌ 
சிதைக்கப்பட்டுள்ளன. 


மலையடிப்பட்டி :உள்ளூர்‌ மக்களால்‌ பாண்டியன்வீடு என 
அழைக்கப்படும்‌ இரும்புக்கால ஈமச்சின்னமான கற்குவைகள்‌ சுமார்‌ 
5 ஏக்கர்‌ பரப்பளவில்‌ காணப்படுகின்றன. கல்வட்டத்திற்கு 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு கல்லில்‌ இரண்டு விலங்குகளின்‌ படங்கள்‌ 
கீறலாக வரையப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


பாண்டிகல்‌ (நரிக்கல்லூர்‌) : ஊருக்கு மேற்கே உள்ள 
மலைப்பகுதியில்‌ பாண்டிக்கல்‌ என்ற இடத்தில்‌ ஒரு சிறிய குகை 
காணப்படுகிறது. அக்குகையின்‌ ழ்‌ உள்ள பாறையில்‌ பண்டைய 
காலத்திய 154 குழிகள்‌ காணப்படுகின்றன. இக்குழிகள்‌ எதற்கு 
பயன்படுத்தப்பட்டது என்று சரியாக தெரியவில்லை. 


நத்தப்பட்டி : ஊருக்கு கிழக்கே இரும்புக்கால மற்றும்‌ 
வரலாற்றுத்‌ தொடக்ககால வாழ்விடப்‌ பகுதி சுமார்‌ 10 ஏக்கர்‌ 
பரப்பளவில்‌ காணப்படுகிறது. இவ்வாழ்விடப்‌ பகுதியில்‌ கருப்பு 
மற்றும்‌ சிவப்பு, பளபளப்பான சிவப்பு, பளபளப்பான கருப்பு நிற 
பானை ஓடுகள்‌, கார்னீலியன்‌ மணிகள்‌ மற்றும்‌ வட்டச்‌ சில்லுகள்‌ 
போன்றவை கண்டறியப்பட்டுள்ளன. உள்ளூர்‌ மக்களால்‌ 


இவ்விடம்‌ நத்தக்காடு என அழைக்கப்படுகிறது. 


ஆவணம்‌ 27, 2016 263 


ஓமலூர்‌ : ஊருக்கு தெற்கே உள்ள கோட்டைமேடு பகுதியில்‌ 
இரும்புக்கால வாழ்விடப்‌ பகுதி சுமார்‌ 20 ஏக்கர்‌ பரப்பளவில்‌ 
காணப்படுகிறது. இவ்வாழ்விடப்‌ பகுதியில்‌ கருப்பு மற்றும்‌ சிவப்பு, 
பளபளப்பான சிவப்பு, பளபளப்பான கருப்பு நிற பானை ஓடுகள்‌, 
சங்கு வளையல்‌ துண்டுகள்‌, வெள்ளை வண்ணம்‌ பூசப்பட்ட சிவப்பு 
நிற பானை ஓடுகள்‌, குறியீடுகள்‌ மற்றும்‌ வட்ட சில்லுகள்‌ 
போன்றவை கண்டறியப்பட்டள்ளன. மேலும்‌, கீழ்கண்ட ஊர்களில்‌ 
இரும்புக்‌ கால, வரலாற்றுத்‌ தொடக்க கால வரலாற்றுக்கால 
வாழ்விடப்‌ பகுதிகளும்‌, பானை ஓடுகளும்‌ கிடைத்துள்ளன. அவை: 


வெள்ளகரட்டுர்‌, நவப்பட்டி, மோட்டு ஆண்டிக்கரை, 
மல்லிகுந்தம்‌, ஊஞ்சப்பட்டி, மலையடிபட்டி, செங்காட்டூர்‌, 
வீரக்கல்‌, கோட்டைமேடு, அம்மன்‌ கோவில்பட்டி 
(ஜப்பான்வெட்டி), புலியம்பட்டி, பக்கநாடு, செளரியூர்‌, 
தொரமங்கலம்‌, குப்பகவுண்டனூர்‌ (நரிக்கல்லூர்‌), நத்தப்பட்டி, 
அமரகுந்தி, பெரும்பள்ளம்‌, கோவிலூர்‌, ஏனாதி, காருவள்ளி, 
புளியந்தோப்பு, நல்லூர்‌, ஓமலூர்‌, சம்பலகாடு, மாரமங்கலம்‌, 
மஞ்சயங்காடு ஆகியவை. 


இரா.ரமேஷ்‌, சென்னை 
77:28 கோரைக்குட்டம்‌ சமண தீர்ந்தங்கரர்‌ சிலை 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, இருப்புல்லாணி அருகே 
கோரைக்குட்டம்‌ செல்லும்‌ வழியில்‌ கொட்டகுடி ஆற்றங்கரையில்‌ 
(அலையாத்தி காடுகள்‌ நிறைந்த உப்பங்கழி) ஒன்பதாம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாகக்‌ கருதப்படும்‌ தலைப்பகுதி இல்லாத 
யோக நிலைச்‌ சமண தீர்த்தங்கரர்‌ சிலை ஒன்றும்‌, நின்ற நிலையில்‌ 
கால்‌ பகுதி மட்டும்‌ உள்ள சிலை ஒன்றும்‌ அறியப்பட்டுள்ளன. 
மறுமலர்ச்சிக்‌ காலத்தில்‌, சமண மதம்‌ வலுவிழந்த நிலையில்‌ பிற 
மதத்தினரால்‌ சிலைகள்‌ உடைக்கப்பட்டு நீர்நிலைகளில்‌ எறியப்‌ 
பட்டதின்‌ காரணமாக இச்சிலைகள்‌ இந்த ஆற்றில்‌ வீசப்‌ 
பட்டிருக்கலாம்‌. இச்சிலைகள்‌ உப்பு நீரால்‌ அரிக்கப்பட்டுள்ளதால்‌ 
அதன்‌ பின்பகுதியில்‌ உள்ள கல்வெட்டுக்கள்‌ வாசிக்க இயலாத 
அளவற்கு அழிந்துள்ளன. பீடத்தில்‌ உள்ள தீர்த்தங்கரரின்‌ வாகனம்‌ 
தொடர்பான உருவங்களும்‌ தேய்ந்துள்ளன. இச்சிலை இருக்கும்‌ 
இடம்‌ திருப்புல்லாணி ஆதி ஜெகநாதப்‌ பெருமாள்‌ கோவிலில்‌ 
இருந்து 1 கி.மீ. தூரமாகும்‌. 


வே.இராஜகுரு, இராமநாதபுரம்‌. 


ஆவணம்‌ 27, 2016 264 


77 : 29 நரிப்பைஞயூர்‌ மூஸ்லிம்‌ பள்ளிவாசல்‌ 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, சாயல்குடி அருகிலுள்ள 
நரிப்டையரில்‌, கடல்நீரைக்‌ குடிநீராக்கும்‌ இட்ட வளாகம்‌ அருகில்‌ 
மூஸ்லிம்‌ கபர்ஸ்தான்‌ உள்ளே சுமார்‌ 500 ஆண்டு பழமையான 
முஸ்லிம்‌ பள்ளிவாசல்‌ உள்ளது. இப்பள்ளிவாசல்‌ மேற்குச்‌ சுவரின்‌ 
உள்பகுதியில்‌ தொழும்‌ திசை மாடம்‌, வில்‌ போன்று வளைந்த 
அமைப்பில்‌ உள்ளது. ஒரு மண்டபம்‌ போன்ற அமைப்பில்‌ 
காணப்படும்‌ இப்பள்ளிவாசலில்‌ தொழும்‌ மாடம்‌, அர்த்தமண்டபம்‌, 
முன்மண்டபம்‌ ஆகியவை உள்ளன்‌. இதன்மேல்‌ மினார்‌ எதுவும்‌ 
கட்டப்படவில்லை. எனவே, இதை மொட்டைப்‌ பள்ளிவாசல்‌ என 
உள்ளூர்‌ மக்கள்‌ அழைக்கிறார்கள்‌. இதன்‌ சுவர்‌ மணற்கற்களாலும்‌ 
சுண்ணாம்பாலும்‌ கட்டப்பட்டுள்ளது. மேற்கூரை பெரிய கற்களால்‌ 
மூடப்பட்டு செங்கற்களால்‌ வேயப்பட்டள்ளது. £ழிருந்து ஏறிச்‌ செல்ல 
18 படிகள்‌ இதில்‌ இருந்ததாகவும்‌ அவை தற்போது மணலில்‌ 
புதைந்திருப்பதாகவும்‌ கூறப்படுகிறது. இப்பள்ளிவா சல்‌ தூண்கள்‌ 
தாமரைப்பூ போதிகையோடு கலை அழகுடன்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 
தூண்களிலும்‌ மேற்கூரையிலும்‌ பலவிதமான பூக்களின்‌ உருவங்கள்‌ 
கோட்டுருவங்களாக வெட்டப்பட்டுள்ளன. மொத்தம்‌ மூன்று 
வாயில்கள்‌ உள்ளன. இரவு நேரத்தில்‌ தொழுவதற்கு வசதியாக 
விளக்கு வைக்கும்‌ சாளரங்களும்‌ உள்ளன. 


- வே.இராஜகுரு, இராமநாதபுரம்‌ 
ஏ7 : 30 சாயல்குழய்‌ பகுதியில்‌ மாலைக்‌ கோயில்கள்‌ 


கணவனுடன்‌ உடன்கட்டை ஏறிய மனைவிக்கு அமைக்கப்பட்ட 
நடுகல்லின்‌ மேல்‌ எழுப்பப்படும்‌ கோயில்‌ மாலைக்கோயில்‌, 
மாலையீடு, மாலையடி, தீப்பாய்ஞ்சஅம்மன்‌ கோயில்‌, மாலைக்காரி, 
சலைக்காரி அம்மன்‌ கோயில்‌ எனப்படுகிறது. இராமநாதபுரம்‌ 
மாவட்டம்‌ நரிப்பையூரில்‌ பாரதமாதா உயர்நிலைப்பள்ளி எதிரில்‌ 
இரண்டு மாலைக்கோயில்களும்‌, கிழக்குக்‌ கடற்கரைச்‌ சாலையில்‌ 
தரவைப்‌ பகுதியில்‌ ஒரு மாலைக்கோயிலும்‌ உள்ளன. இரு 
கோயில்களில்‌ நடுகல்‌ சிற்பம்‌ ஏதுமில்லை. மற்றொன்றில்‌ பாதி 
உடைந்த நிலையில்‌ கருங்கல்லிலான நடுகல்‌ உள்ளது. இந்த 
நடுகல்லில்‌, நிற்கும்‌ வீரனின்‌ சிற்பம்‌ உள்ளது. உடைந்துபோன 
பகுதியில்‌ பெண்ணின்‌ உருவம்‌ இருந்திறாக்கலாம்‌. இவற்றில்‌ இரண்டு 
கோயில்கள்‌ கோபுரம்‌ போன்ற மேல்‌ அமைப்புடனும்‌ ஒன்று 
மொட்டைக்‌ கோபுரமாகவும்‌ உள்ளது. கோபுரம்‌ இல்லாத 


ஆவணம்‌ ஐ, 2016 265 


மாலையடி 18ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த பாண்டியர்‌ காலக்‌ 
கட்டடக்கலை அமைப்பில்‌ உள்ளது. இதன்‌ நடுவில்‌ சிலை இருந்து 
வழிபட்டதற்கான தடயம்‌ உள்ளது. மற்ற இரண்டும்‌ 16ஆம்‌ 
நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ விஜயநகர, நாயக்க மன்னர்கள்‌ காலத்தில்‌ 
கட்டப்பட்டு இருக்கலாம்‌. இம்மூன்று கோயில்களும்‌ 
மணற்கற்களால்‌ கட்டப்பட்டுள்ளன. 

இதேபோல்‌ சாயல்குடி அருகே கொக்கரசன்கோட்டை என்ற 
ஊரில்‌ பேருந்து நிறுத்தம்‌ அருகில்‌ ஒரு மாலைக்காரியம்மன்‌ கோயில்‌ 
உள்ளது. இவ்வூரில்‌ வசதி வாய்ப்புடன்‌ இருந்த வெள்ளாளஞ்‌ செட்டி 
சமுதாயத்தைச்‌ சேர்ந்த ஒருவர்‌, குதிரையில்‌ வந்தபோது இடறி விழுந்து 
இறந்துவிட்டார்‌. அவருடன்‌ அவர்‌ மனைவியும்‌ உடன்கட்டை ஏறினார்‌. 
இதனால்‌ அப்பெண்ணின்‌ விருப்பப்படி அவருடைய வம்சாவளியினர்‌ 
இக்கோயிலைக்‌ கட்டி குலதெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள்‌. 
இக்கோயில்‌ 18ஆம்‌ நூற்றாண்டில்‌ கட்டப்பட்டதாகத்‌ தெரிகிறது. 
இக்கோயில்‌ தற்போது வழிபாட்டில்‌ உள்ளது. 


தூத்துக்குடி மாவட்டம்‌ வேம்பார்‌ என்ற ஊரில்‌ சிவபெருங்குன்றம்‌ 
என்ற பகுதியில்‌ ஒரு மாலைக்கோயில்‌ உள்ளது. இது வேட்டைக்குப்‌ 
போன போர்‌ வீரன்‌ ஒருவன்‌, பாம்பு கடித்து இறந்த பின்பு அவன்‌ 
மனைவி அவனுடன்‌ உடன்கட்டை ஏறி இறந்ததின்‌ நினைவாக 
அமைக்கப்பட்ட மாலைக்கோயில்‌ ஆகும்‌. மறவர்‌ சமுதாயத்தினரின்‌ 
குலதெய்வமாக அவர்களின்‌ வம்சாவளியினரால்‌ தற்போதும்‌ 
வழிபடப்பட்டு வருகிறது. 
வே.இராஜகுரு, இராமநாதபுரம்‌ 
77 : 31 சம்மந்தவயல்‌ புத்தர்‌ சிலை 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ திருவாடானை வட்டம்‌ ஆனந்தூர்‌ 
அருகில்‌ சம்மந்தவயல்‌ என்ற ஊரின்‌ வயல்‌ வரப்பில்‌ இ.பி.11-ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த புத்தர்‌ சிலை உள்ளது. தினத்தந்தி தொண்டி 
செய்தியாளர்‌ மணிமாறன்‌ தகவலின்‌ பேரில்‌ இது அறியப்பட்டது. 
ஐந்தடி உயரம்‌ உள்ள இச்சிற்பத்தில்‌ புத்தர்‌ அமர்ந்த நிலையில்‌ தியான 
கோலத்தில்‌ உள்ளார்‌. இதன்‌ 8ழ்‌ பகுதி மண்ணில்‌ புதைந்த நிலையில்‌ 
உள்ளது. மார்பில்‌ சீரை என்ற மேலாடை அணிந்து நீண்ட 
காதுகளுடன்‌ காணப்படுகிறார்‌. அவர்‌ கையில்‌ உள்ள தர்மச்‌ சக்கரமும்‌, 
தலையில்‌ உள்ள சுருள்முடியும்‌ சிதைந்த நிலையில்‌ உள்ளன. 
சுருள்முடிக்கு மேல்‌ உஷ்ணீஷம்‌ என்ற தீச்சுடர்‌ காணப்படுகிறது. அதில்‌ 
துளை உள்ளது. இது நவரத்தினக்‌ கற்கள்‌ பதிப்பதற்காக 


ஆவணம்‌ 7, 2016 266 


உருவாக்கப்பட்டிருக்கலாம்‌. புன்னகை புரியும்‌ இதழ்களுடன்‌ மிக 
அழகாக சிற்பம்‌ வடிக்கப்பட்டள்ளது. 


வே.இராஜகுரு, இராமநாதபுரம்‌ 
22:92 உத்தரகோசமங்கை எகபாத மூர்த்தி சிற்பம்‌ 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ உத்தரகோசமங்கையில்‌ மரகத 
நடராஜர்‌ சன்னதியின்‌ வெளிப்புற வடக்குத்‌ தேவகோட்டத்தில்‌ 
ஏகபாத மூர்த்தி சிற்பம்‌ உள்ளது. இங்குள்ள ஏகபாத மூர்த்தி சிற்பத்தில்‌ 
நின்ற நிலையில்‌ இருக்கும்‌ சிவன்‌, முன்னிரு கைகளில்‌ அபய, வரத 
முத்திரைகளுடனும்‌, பின்னிரு கைகளில்‌ மான்‌, மழுவை ஏந்தியும்‌ 
காட்சியளிக்கிறார்‌. பிரம்மா மூன்று தலைகளுடன்‌ காணப்படுகிறார்‌, 
பிரம்மாவும்‌, விஷ்ணுவும்‌ அமர்ந்த நிலையில்‌ ஒரு கால்‌ மட்டும்‌ 
கொண்டு உள்ளனர்‌. விஷ்ணு, பிரம்மாவின்‌ கைகள்‌ வணங்கிய 
நிலையில்‌ இல்லாமல்‌ அபய முத்திரையுடன்‌ உள்ளன. மற்றொரு 
கையில்‌ அவர்களுக்கான ஆயுதங்களை ஏந்தி உள்ளனர்‌. இச்சிற்பம்‌ 
தனிச்‌ சிறப்புடையதாகும்‌. மரகத நடராஜர்‌ சன்னதி, பொ. ஆ. 1678 
முதல்‌ 1710 வரை சேது நாட்டை ஆண்ட கிழவன்‌ சேதுபதி காலத்தில்‌ 
கட்டப்பட்டதாகக்‌ கூறப்படுவதால்‌, இந்த ஏகபாத மூர்த்தி சிற்பமும்‌ 
அதே காலத்தைச்‌ சேர்ந்ததாகக்‌ கருதலாம்‌. 


வே.இராஜகுரு, இராமநாதபுரம்‌ 
77:88 குழந்தையுடன்‌ தீயில்‌ பாய்ந்த வண்‌ - சதிக்கல்‌ 


தேனி மாவட்டம்‌, சின்னமனூர்‌ வட்டம்‌, ஓடையப்பட்டிக்கருதில்‌ 
17- 7௪ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த சதிக்கல்‌ கண்டறியப்பட்டுள்ளது. 
சதிக்கற்களில்‌ பெண்கள்‌ மட்டுமே செதுக்கப்பட்டிருப்பது 
காணப்படும்‌ ஒன்று. இக்கல்லில்‌ தாயும்‌, சேயும்‌ வடிக்கப்பட்ட 
நிலை குறிப்பிடத்‌ தகுந்த ஒன்றாகும்‌. புடைப்புச்‌ சிற்பமான ஒரு 
ஆண்‌ மகன்‌ அதாவது அவளின்‌ கணவன்‌ போர்‌ வீரனாக இருந்து 
போரில்‌ இறந்துள்ள நிலையைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ உடைவாளை 
கம்பீரமாக ஒரு கையில்‌ பிடித்தவாறு மறுகையில்‌ நீண்டவாளைத்‌ 
தரையில்‌ ஊன்றி, நிற்பதுபோல்‌ காட்டப்பட்டுள்ளான்‌. பெண்‌ 
மழங்கால்‌ வரை சேலையுடுத்தியும்‌, மேலாடையின்றி ஒழுங்கமைக்‌ 
கப்பட்ட கேசமும்‌, காலில்‌ தண்டையும்‌, கையில்‌ வளையல்களும்‌ 
அணிந்துள்ளதால்‌ செல்வச்‌ செழிப்புள்ளவள்‌ என்று கருதலாம்‌. 
காவல்‌ தெய்வமாக இன்று இச்சதிக்கல்‌ போற்றப்பட்டு வருகிறது. 


- எம்‌.கனகராஜ்‌, போடிநாயக்கனூர்‌. 


ஆனணம்‌ 27, 2016 267 


77 : 84 அண்ணன்‌ தம்பி வீரக்கல்‌ 


தேனி மாவட்டம்‌, மஞ்சிநாயக்கன்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட 
கொப்புரெங்கன்பட்டி என்ற பூதிப்புரம்‌ கிராமத்தில்‌ அண்ணன்‌ தம்பி 
இருவருக்காக வைக்கப்பட்டுள்ள 17 - 18ஆம்‌ நூற்றாண்டு வீரக்கல்‌ 
ஒன்று அறியப்பட்டுள்ளது. இச்சகோதரர்கள்‌ இவ்வூரின்‌ ஊர்க்காவல்‌ 
வீரர்களாக இருந்து எதிரிகளிடமிருந்து இவ்வூரைப்‌ பாதுகாக்கும்‌ 
பொருட்டு நடைபெற்ற போரில்‌ வீரமரணம்‌ அடைந்ததின்‌ நினைவாக 
இந்நடுகல்‌ வைக்கப்பட்டிருக்கலாம்‌. இது 4 அடி உயரமும்‌, 3 அடி 
அகலமும்‌ உடையதாகும்‌. இங்கு இரு வீரர்களின்‌ உருவங்களும்‌ 
புடைய்புச்‌ சிற்பமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்விரு 
வீரர்களும்‌ தத்தமது வலது கையில்‌ பெரிய போர்வாளை உயர்த்திப்‌ 
பிடித்த நிலையிலும்‌ இடது கைகள்‌, அவரவர்‌ இடுப்பிலுள்ள 
குறுவாளைப்‌ பிடித்துக்‌ கம்பீரமாக நிற்கின்றனர்‌. இடதுபுற தலைக்‌ 
கொண்டை அமைப்பும்‌, காதில்‌ குண்டலங்களும்‌, முழங்கால்‌ வரை 

கட்டிய கச்சையும்‌ வெகு நேர்த்தியாக காட்டப்பட்டுள்ளன, 
- சி. மாணிக்கராஜ்‌, போடிநாயக்கனூர்‌ 

777: 5 ஒட்டன்சத்திரம்‌ வட்டாரத்‌ தொல்லியல்‌ 

திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, வேடசந்தூர்‌ - ஒட்டன்சத்திரம்‌ 
சாலையில்‌ 8 இ.மீ. வடகிழக்காக கேதையுறும்பு என்ற ஊர்‌ 
அமைந்துள்ளது. இவ்வூரின்‌ தெற்குபுறத்தில்‌ சுமார்‌ 200 அடி 
மலைக்குன்றின்‌ மேல்‌ இரு பெரிய கற்பாறைகள்‌ ஒன்றோடு ஒன்று 
சாய்ந்து பண்டைய மனிதனின்‌ வாழ்விடம்‌ போன்று 
காட்சியளிக்கிறது. இதனுள்‌, பாறைக்கறல்கள்‌ (2௦6) குறுக்கும்‌ 
நெடுக்குமாக இறப்பட்டுள்ளன. சுமார்‌ 1 செ.மீ. ஆழமும்‌, 5 செ.மீ. 
உயரமும்‌ கொண்டதாக இவை அமைந்துள்ளன. அனைத்து நேல்களும்‌ 
அருகருகேயே உள்ளன. இங்கு மேலும்‌ புதிய கற்காலத்தைச்‌ சார்ந்த 
இரண்டு கைக்கோடாரிகள்‌ அறியப்பட்டுள்ளன. இவை சுமார்‌ 20 
செ.மீ. நீளமும்‌, 6 செ.மீ. கனமும்‌ கொண்டவை. மேலும்‌, இரும்பு 
கசடுகளும்‌, கருப்பு சிவப்பு பானை ஓடுகளும்‌ இங்கு கிடைக்கின்றன. 
ம்மலையின்‌ உச்சியில்‌ செங்கல்‌ மற்றும்‌ சுண்ணாம்பிலான 
சிதிலமடைந்த மேற்குப்‌ பார்த்த கோயில்‌ ஓன்றும்‌ உள்ளது. 
செங்கற்கள்‌ 10 செ.மீ. நீளமும்‌ 3 செ.மீ. கணமும்‌ உள்ளவை. இங்கு 
தலை உடைந்த சிலை ஒன்றுள்ளது. முருகப்பெருமானின்‌ அம்சமான 
ருத்ராக்ஷமாலை, இடது கையை தொடையில்‌ வைத்தவாறு உள்ள 
ஊருஹஸ்த அமைதி, மரவுறி ஆடை ஆதியவை காணப்படுவதால்‌ 


ஆவணம்‌ 27, 2016 268 


இதனை முருகனின்‌ சிலை எனலாம்‌. மேலும்‌, மலைக்‌ குன்றில்‌ 
ஆங்காங்கே சதுர வடிவில்‌ 1/2 அடி அளவிற்கு குறியீடுகள்‌ உள்ளன. 
இம்மலையின்‌ வடக்குப்‌ புறத்தில்‌ 6 இடங்களில்‌ நன்கு தேய்ந்த 
வழுவழுப்பான தரைப்பகுதிகள்‌ உள்ளன. 
பெ.முருகன்‌, சென்னை 
72:86 கீழ்பசாரில்‌ அரிய சிற்பங்கள்‌ 


திண்டிவனம்‌ வட்டம்‌, கீழ்பசார்‌ கிராமத்தில்‌ திரெனபஇ அம்மன்‌ 
கோயில்‌ அருகில்‌ 5அடி உயரம்‌ கொண்ட கற்பலகையில்‌ கொற்றவை 
எருமை தலை மீது நேராக நின்றகோலத்தில்‌ எட்டுக்கரங்களுடன்‌ 
புடைப்புச்‌ சிற்பமாகக்‌ செதுக்கப்பட்டுள்ளாள்‌. தலையைக்‌ கரண்ட 
மகுடமும்‌ கண்ணி மாலையும்‌ அழகு செய்கின்றன. கொற்றவையின்‌ 
பின்புறம்‌ மானும்‌ சிங்கமும்‌ காட்டப்பட்டுள்ளன. வலது புறத்தில்‌ 
உள்ள அடியவர்‌ மண்டியிட்டு இரு கரங்கள்‌ கூப்பி அன்னையை 
வழிபடும்‌ நிலையிலும்‌ இடப்புறத்தில்‌ உள்ள அடியவர்‌ இடது 
கரத்தில்‌ கட்டாரி ஏந்தி, வலதுகரத்தில்‌ தன்‌ தலையை அரிந்து 
கொள்ளும்‌ நிலையிலும்‌ செதுக்கப்பட்டுள்ளது. இச்சிற்பத்தின்‌ 
காலம்‌ யொ.கா.[0-ஆம்‌ நூற்றாண்டாகக்‌ கருதலாம்‌. இவ்வூர்‌ 
குளக்கரையில்‌ 5 அடி உயரம்‌ கொண்ட பெருமாள்‌ சிற்பம்‌ நேராக 
நின்ற கோலத்தில்‌ நான்கு கரங்களுடன்‌ காட்சியளிக்கிறது. 
மேற்கரங்கள்‌ சங்கு, சக்கரம்‌ ஏந்தியும்‌ கீழ்வலது கரம்‌ அபயம்‌ 
அளித்தும்‌ இடது கரம்‌ தொடைமீது வைத்த நிலையிலும்‌ 
செதுக்கப்பட்டுள்ளது. இப்பெருமானை அடி முதல்‌ முடிவரை 
அணிகலன்கள்‌ அழகு செய்கின்றன. இச்சிற்பத்தைச்‌ சோழர்‌ கலைப்‌ 
பாணியைச்‌ சார்ந்ததாகக்‌ கருதலாம்‌. 
கோ.உத்திராடம்‌ 
அன்னம்பாக்கம்‌ 


77 : 37 கவுந்தப்பாம, சண்மகேசுவரர்‌, மூத்ததேவி சிற்பங்கள்‌ 


ஈரோடு மாவட்டம்‌ கவுந்தப்பாடியில்‌ இருக்கும்‌ 
விசுவேசுவரசுவாமி - விசாலாட்சி சிவன்கோயில்‌ வளாகத்தில்‌ 
பழமையான சண்டிகேசுவரர்‌ சிற்பம்‌ காணப்படுதிறது. சிற்பம்‌ அமர்ந்த 
நிலையில்‌ உள்ளது. இடது காலைத்‌ தரையில்‌ கிடைமட்டமாகக்‌ 
கிடத்தி, வலது காலைத்‌ தூக்கிக்‌ குத்திட்ட நிலையில்‌ உள்ளது. நன்கு 
விரிந்த சமைமண்டலம்‌, குண்டலங்கள்‌, ஆரம்‌, தோள்வளைகள்‌, 
கழல்கள்‌, முப்புரிநூல்‌ ஆகியவை உள்ளன. காலம்‌ பொ.கா. 13ஆம்‌ 


ஆவணம்‌ 27, 2015 269 


நூற்றாண்டாக இருக்கக்கூடும்‌. மேற்சொன்ன அதே இடத்தில்‌ 
காணப்படும்‌ மூத்ததேவியின்‌ சிற்பம்‌ அமர்ந்த நிலையில்‌ உள்ளது. 
இடது காலைக்கிடை மட்டத்தில்‌ வைத்தும்‌ வலது காலைத்‌ 
தொங்கவிட்டவாறும்‌ அமர்ந்திருக்கிறாள்‌. தேவியின்‌ வலப்பக்கத்தில்‌ 
காளை முகத்துடன்‌ கூடிய மாந்தனின்‌ உருவமும்‌ இடப்பக்கத்தில்‌ 
மாந்தியின்‌ உருவமும்‌ வடிக்கப்பட்டுள்ளன. இருவரின்‌ அமர்ந்த 
கோலமும்‌ தேவியின்‌ கோலத்தை ஒத்துள்ளன. மூவரின்‌ கால்களின்‌ 
கீழ்ப்பகுதி மண்ணுக்குள்‌ புதைந்து மறைந்துள்ளது. 


72:85 குறிஞ்சேரி - முருகன்‌ சிற்பம்‌ 


உடுமலை வட்டம்‌, குறிஞ்சேரி ஊரில்‌ தற்போது விநாயகர்‌ 
கோயில்‌ என்றழைக்கப்படும்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ அழகிய 
தோற்றத்தில்‌ முருகனின்‌ சிற்பம்‌ நின்ற கோலத்தில்‌ சிங்கமுகத்துடன்‌ 
கூடிய திருவாசியுடன்‌ காணப்படுகிறது. உடன்‌ வள்ளி, தெய்வானை 
தேவியர்‌ சிற்பங்கள்‌ உடைந்துவிட்ட நிலையில்‌ மார்புப்‌ பகுதிவரை 
காணப்படுகின்றன. மயில்‌ முழுதாக உள்ளது. ஊர்ப்பூசல்‌ ஒன்றின்‌ 
காரணமாக இச்சிறிபங்கள்‌ இடம்‌ பெயர்க்கப்பட்டன எனக்‌ 
கூறப்படுகிறது. அணிகலன்கள்‌, ஆடை அமைப்பு என அழகிய 
வேலைப்பாடுகளுடன்‌ அமைந்த சிற்பங்கள்‌. பொ.கா.17-ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாக இருக்கக்கூடும்‌. 


77:39 நாதம்யாளையம்‌ - நருகல்‌ சிற்யம்‌ 


திருப்பூர்‌ மாவட்டம்‌, சேவூர்‌ அருகில்‌ நாதம்பாளையம்‌ என்னும்‌ 
கிராமத்தில்‌ காணப்படும்‌ நடுகல்‌ சிற்பத்தில்‌ வீரன்‌ தன்‌ இடது கையில்‌ 
துப்பாக்கியை ஏந்தியவாறு இருப்பதுதான்‌ இப்பகுதியில்‌ இதுவரை 
பார்த்த நடுகற்களினின்றும்‌ இந்நடுகல்லை வேறுபடுத்திக்‌ 
காட்டுகிறது. நாயக்கர்‌ காலப்பாணியில்‌ பெரிய தலைக்‌ 
கொண்டையும்‌ நீண்ட செவிகளும்‌ அவற்றில்‌ தடித்த காதணிகளும்‌ 
உள்ளன. பதக்கத்துடன்‌ கூடிய ஆரம்‌, தோள்வளை, கைவளை, கால்‌ 
கழலும்‌ சிற்ப வடிவை அழகு செய்கின்றன. வீரனின்‌ வலது கையில்‌ 
உள்ள ஆயுதம்‌ ஒரு வேல்‌ கம்பாக இருக்கக்கூடும்‌. 


27:40 பாப்பம்பட்டி - நினைவுக்கல்‌ 
கோவை வட்டம்‌, கோவில்பாளையம்‌ அருகில்‌ பாப்பம்‌ 
பட்டியில்‌ உள்ள கருகாளியம்மன்கோவில்‌ வளாகத்தில்‌ ஒரு 
நினைவுக்கல்‌ சிற்பம்‌ வழிபாட்டில்‌ உள்ளது. இச்சிற்பத்தில்‌ ஆணும்‌ 
பெண்ணும்‌ நின்ற நிலையில்‌ கைகளைக்‌ கூப்பி வணங்கும்‌ நிலையில்‌ 


ச௲னணாம்‌ 27, 2016 270 


காணப்படுகிறார்கள்‌. இருவரின்‌ தலைக்குமேல்‌ சிங்கமுக திருவாசி 
காணப்படுகிறது. ஆணின்‌ வலது புறம்‌ இரு முனைகளைக்‌ கொண்ட 
சூலம்‌ போன்ற ஓர்‌ ஆயுதம்‌ நிறுத்தப்பெற்றுள்ளது. இச்சிற்பம்‌ 17ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாக இருக்கலாம்‌. 

77 : ௮4 துூங்காவி - நினைவுக்கல்‌ 


உடுமலை அருகே துங்காவி என்னும்‌ ஊரில்‌ அமராவதி ஆற்றின்‌ 
வாய்க்கால்‌ அருகே உள்ள கோயிலின்‌ கருவறைக்கு அருகில்‌ ஒரு 
சிறிய மாட அமைப்பினுள்‌ ஆணும்‌ பெண்ணுமாக இருக்கும்‌ ஒரு 
நினைவுக்கல்‌ உள்ளது. இடுப்பளவு மட்டுமே உருவங்கள்‌ 
தெரிகின்றன. மீதிப்பகுதி நிலத்துள்‌ புதைந்துள்ளன. உருவங்களின்‌ 
தலைப்பகுதிக்கு மேலே மாலை போன்ற ஒரு தோரண அமைப்பு 
காணப்படுகிறது. சிற்பத்தின்‌ காலம்‌ 76-ஆம்‌ நூற்றாண்டாக 
இருக்கக்கூடும்‌. 

77 : ௮2 கோதவாம - தாய்த்‌ தெய்வச்‌ சிற்பம்‌ 


கோவை மாவட்டம்‌, கிணத்துக்கடவு வட்டத்தில்‌ உள்ள 
கோதவாடி தார்ச்‌ சாலையின்‌ ஓரத்தில்‌ ஒரு சிறிய மரத்தடியில்‌ ஒரு 
பெண்ணின்‌ சிற்பம்‌ இரண்டடி உயர அளவில்‌ உள்ளது. பெண்‌ தன்‌ 
கையில்‌ ஒரு குழந்தையை வைத்திருக்கிறாள்‌. அவளது உடலை 
ஓட்டிய நிலையில்‌ உடலின்‌ இரு புறமும்‌ பெண்ணை முட்டுகின்ற 
தோற்றத்தில்‌இரு மாடுகளின்‌ உருவங்கள்‌ உள்ளன. பெண்ணின்‌ தலை 
கொண்டை முடிந்த தோற்றம்‌. காதுகளில்‌ காதணிகள்‌ உள்ளன. 
கைகளில்‌ வளைகள்‌ காணப்படுகின்றன. சிலையின்‌ அருகில்‌ 
மண்ணாலான ஒரு விளக்கு மாடமும்‌ சிலை முழுதும்‌ ஆங்காங்கே 
திருநீற்றைப்‌ பூசிக்‌ குங்குமம்‌ இட்டும்‌ மக்கள்‌ வழிபாட்டில்‌ இச்சிலை 
உள்ளது. கருவுற்ற போயர்குலப்‌ பெண்‌ ஒருத்தி மாடு மேய்க்கும்போது 
மாடு பாய்ந்து இறந்து போனதாகவும்‌ அவளே ஒட்டாம்மன்‌ என்னும்‌ 
சிறு தெய்வச்‌ சிலையாக வழிபடப்படுகிறாள்‌ என்றும்‌, வேளாண்‌ 
பணிக்குச்‌ சென்ற கணவனுக்கு உணவு எடுத்துச்‌ செல்லும்‌ வழியில்‌ 
கருவுற்ற அப்பெண்‌ மாடு முட்டியதால்‌ இறந்து போனாள்‌ என்றும்‌ 
செவிவழிச்‌ செய்திகள்‌ உள்ளன. கருவில்‌ சுமந்த நிலையில்‌ 
இறந்துபோனதால்‌ குறியீட்டாகக்‌ கையில்‌ குழந்தையுடன்‌ சிலையை 
வடித்துள்ளனர்‌. சிலையை வடித்துவைத்தவர்‌ மாகாளி ஆச்சாரி 
என்னும்‌ சிற்பி என்பது ஒரு செய்தி, 


ஆவணம்‌ 27, ௨016 _ 271 


77 : 43 கண்ணாழப்புத்தூர்‌ - ஐயனார்‌ சிற்பம்‌ 


உடுமலையை அடுத்துள்ள கண்ணாடிப்புத்தூரில்‌ முன்மரங்களும்‌ 
புதர்ச்செடிகளும்‌ நிறைந்த பலகைக்‌ கல்லில்‌ புடைப்புச்‌ சிற்பமாகச்‌ 
செதுக்கப்பட்ட ஐயனார்‌ சிற்பம்‌ அமர்ந்த நிலையில்‌ உள்ளது. வலது 
காலைக்‌ கிடை நிலையில்‌ வைத்தும்‌, இடது காலை உயர்த்தி 
மடக்கியும்‌ அமர்ந்துள்ளார்‌. தலைப்பகுதி ஐடா மண்டலத்துடனும்‌ 
காதில்‌ பத்திர குண்டலங்களும்‌ வலது கையில்‌ செண்டும்‌ 
வைத்திருக்கிறார்‌. இதன்‌ காலம்‌ பொ.கா. 12 நூற்றாண்டாகலாம்‌. 


77 : 44 பெள்ளாதிக்கோட்டை 


கோவை மாவட்டம்‌, காரமடை அருகில்‌ பெள்ளாதி என்னும்‌ 
ஒரு சிற்றூர்‌. அங்கு வீரசங்காதீசுவரர்‌ பெயரில்‌ கொங்குப்‌ 
பாண்டியனான சுந்தரபாண்டியன்‌ மற்றும்‌ விஜயநகர கிருஷ்ண 
தேவராயரின்‌ கல்வெட்டுகள்‌ உள்ளன. இக்கோயிலின்‌ அண்மையில்‌ 
பீரங்கிமேடு என்னும்‌ பெயரில்‌ , அடுக்கடுக்காக அமைந்த படிகளோடு 
கூடிய ஒரு மேடை உள்ளது. திப்புசுல்தான்‌ இங்கு கோட்டை ஒன்றை 
அமைத்திருந்ததாகவும்‌ கோட்டையில்‌ பீரங்கிமேடு அமைத்து அதில்‌ 
பீரங்கியை நிறுத்தி வைத்திருந்ததாகவும்‌ தொல்லியல்‌ துறையினர்‌ 
பீரங்கிமேட்டுப்‌ பகுதியில்‌ முப்பத்திரண்டு கல்‌ குண்டுகளைக்‌ 
கண்டெடுத்ததாகவும்‌ ஊர்‌ மக்கள்‌ கூறுகின்றனர்‌. கோட்டை 
இருந்ததற்கான சான்றுகள்‌ எவையேனும்‌ கிடைக்குமா என 
ஆராய்ந்ததில்‌ தகுந்த சான்று ஒன்று கிடைத்தது. குசயேளை பர்கா 
Hamiton என்னும்‌ ஆங்கிலேயர்‌ எழுதிய “A Joumey from Madras through 
the Countries of Mysore, Canara and Malabar” என்னும்‌ நூலில்‌ 
காணப்படுகின்ற குறிப்பு பெள்ளாதியில்‌ ஒரு மண்‌ கோட்டை 
இருந்ததை உறுஇப்படுத்துகிறது. 


1800-ஆம்‌ ஆண்டு பிரிட்டிஷார்‌ திப்பு சுல்தானைப்‌ போரில்‌ 
வென்றதால்‌ மைசூர்‌ இராச்சியம்‌ கிழக்கிந்தியக்‌ கம்பனியுடன்‌ 
இணைந்தது. அப்போது பிரிட்டீஷ்‌ இந்தியாவின்‌ கவர்னர்‌ 
ஜெனரலாக இருந்த வெல்லெகலி பிரபு, மருத்துவரும்‌ தாவர இயல்‌ 
அறிஞருமாகிய பிரான்சிஸ்‌ புக்கானன்‌ ஹாமில்டன்‌ என்பவரை 
நியமனம்‌ செய்து மைசூர்‌ இராச்சியம்‌ முழுதும்‌ நில ஆய்வு (Sபாey) 
செய்யப்பணித்தார்‌. புக்கானன்‌ தம்‌ பயணக்‌ குறிப்பில்‌, 1800-ஆம்‌ 
ஆண்டு அக்டோபர்‌ 26-ஆம்‌ தேதியன்று புறப்பட்டுப்‌ பவானி ஆற்றின்‌ 
கரையோரமாக சிறுமுகை என்னும்‌ ஊர்‌ நோக்கிப்‌ பயணம்‌ 
மேற்கொள்வதைக்‌ குறிப்பிடுகிறார்‌. அடுத்த நாள்‌ அக்டோபர்‌ 27ஆம்‌ 


ஆவணம்‌ 27, ௨016 272 


தேதியன்று பெள்ளாதி ஊரைக்‌ கடந்து சென்றதாகவும்‌ அப்போது ஒரு 
மண்‌ கோட்டையைக்‌ கண்டதாகவும்‌ பதிவு செய்கிறார்‌. 


(இச்செய்தியை பலரும்‌ அறிய உதவிய திருவாளர்கள்‌ 
சிவப்பிரகாசம்‌, சேவூர்‌, ஜெய்சங்கர்‌ - அவிநாசி, பி.கே.செல்வராஜ்‌ - 
வாகராயம்பாளையம்‌; உருத்திரன்‌ - தேவனாம்பாளையம்‌; மீனாட்சி 
சுந்தரம்‌ - கோவை, எம்‌.நாகராஜன்‌ - உடுமலை; சங்கிலித்துரை - 
கண்ணாடிப்புத்தூர்‌ ஆகியோர்க்கு நன்றி). 

து.சுந்தரம்‌, கோவை 


77 ௫ 45 கிருஷ்ணகிரியில்‌ வாமனர்‌ கோட்டூருவக்கல்‌ 


கிருஷ்ணகிரியை ஒட்டிய அக்ரஹாரம்‌ என்ற இடத்தில்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ பின்புறம்‌ உள்ள தோட்டிகுண்டு பாறையின்‌ 
மீது வாமனர்‌ உருவ 8ரல்‌ பொறிப்பாக உள்ளது. அருகில்‌ உள்ள 
யெருமான்‌ கோயில்‌ அல்லது அந்தணர்க்குத்‌ தானம்‌ அளித்ததின்‌ 
அடையாளமாக இக்£ீரல்‌ படம்‌ இருக்கலாம்‌. சுமார்‌ 200 ஆண்டுகள்‌ 
பழமைவாய்ந்ததாகும்‌. சிறிய பிராமணர்‌ வடிவத்தில்‌ உள்ள 
வாமனரின்‌ வலதுகை நீரை வார்ப்பது போன்றும்‌ இடது கையில்‌ 
கமண்டலமும்‌ உள்ளது. அவரது தலைக்கு மேல்‌ குடை உள்ளது. 

இருபுறமும்‌ சூரிய சந்திரர்கள்‌ காட்டப்பட்டுள்ளனர்‌. 
கோவிந்தராஜ்‌, கிருஷ்ணகிரி 

77 : 46 நேமம்‌ பகுதியில்‌ பல்லவர்கால சிலைகள்‌ 
தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, தஞ்சாவூர்‌ வட்டம்‌ நேமத்தில்‌ இருந்து 
சுமார்‌ 1 கிலோ மீட்டர்‌ தூரத்தில்‌ ஐயர்‌ மேடு பகுதியில்‌ உள்ள 
இஞ்சினியர்‌ கொல்லையில்‌ 3 சிலைகள்‌ காணப்படுகின்றன. இந்த 
சிலைகள்‌ கண்ணன்‌ சேதுராயர்‌ அவர்களால்‌ பாதுகாக்கப்‌ 
படுகின்றன. இந்த சிலைகள்‌ சுமார்‌ 8, 9-ஆம்‌ நூற்றாண்டை 
சேர்ந்ததாகும்‌. மூன்று சிலைகளில்‌ இரண்டு தலைப்பகுதி 
ல்லாமல்‌ காணப்படுகின்றன. மூன்றாவது சிலை இடுப்பில்‌ 
இருந்து கால்‌ பகுதி வரை தான்‌ காணப்படுகிறது. இந்த மூன்று 
சிலையுமே சுகாசன நிலையில்‌ இருப்பதுபோல்‌ வடிவமைக்கப்‌ 
பட்டுள்ளன. ஒரு சிலையில்‌ தாமரை மொட்டு கையில்‌ 
வைத்திருப்பதுபோல்‌ செதுக்கப்பட்டுள்ளது. 

சே.சுதா, தஞ்சாவூர்‌ 
மா.சைலேஷ்‌, சேலம்‌ 


ஆவணம்‌ ச, 5016 273 


77 : 47 திருவண்ணாமலை மாவட்டம்‌ பூண்முயில்‌ அரிய சிற்பங்கள்‌ 


திருவண்ணாமலை மாவட்டம்‌, கலசபாக்கம்‌ வட்டத்தில்‌ 
செய்யாற்றின்‌ வடகரையில்‌ பூண்டி ரொமம்‌ அமைந்துள்ளது. 
செய்யாற்றின்‌ வடகரையில்‌ அமைந்துள்ள 7 கரைகண்டேசுவரர்‌ 
ஆலயங்களுள்‌ “பூண்டி கரைகண்டேசுவரர்‌” ஆலயமும்‌ ஒன்று. 
இவ்வாலயம்‌ ராஜசிம்மன்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ எழுப்பப்பட்டுள்ளது. 
கால வெள்ளத்தில்‌ சிதைந்த கோவிலில்‌ இடம்பெற்ற பல்லவர்‌ கால 
சிற்பங்கள்‌ ஊரைச்‌ சுற்றி காணக்‌ கிடைக்கின்றன. அவற்றில்‌ லகுலீசர்‌, 
கொற்றவை சிற்பங்கள்‌ குறிப்பிடத்தக்கவை. 


லகுலீசர்‌ : கரை கண்டேஸ்வரர்‌ ஆலயம்‌ அருகாமையில்‌ உள்ள 
அகத்தீஸ்வரர்‌ ஆலயத்தின்‌ முன்புறம்‌ உள்ள பலகைக்‌ கல்லில்‌ மீது 
புடைப்புச்‌ சிற்பமாக லகுலீசர்‌ சிற்பம்‌ உள்ளது. இடது காலை மடித்து, 
வலது காலை அக்காலின்‌ மேல்‌ மடித்த நிலையில்‌ இரண்டு 
கைகளுடன்‌, யோகாசனத்தில்‌ கைகளில்‌ லாங்குலம்‌ என்னும்‌ 
கைத்தடியும்‌ நாகபாம்பும்‌ உள்ளன. பாம்பின்‌ தலைப்பகுதி புஜத்தின்‌ 
மேல்‌ ஏறி இடது தோளின்‌ மேல்‌ மகுடத்துடன்‌ ஒட்டிக்‌ காணப்‌ 
படுகிறது. ஜடாயபாரம்‌, பத்ர குண்டலங்கள்‌, உருண்ட தோள்வளை, 
உதரபந்தம்‌ எடுப்பான மூக்கு, தடித்த உதடு, 8ழ்நோக்யெ கண்கள்‌ 
உடைய இச்சிற்பம்‌ பொ.கா. 7- 8ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது. 


கொற்றவை : பூண்டி கிராமத்தில்‌ இருந்து கலசபாக்கம்‌ செல்லும்‌ 
சாலை ஓரத்தில்‌ எட்டு கை காளியம்மன்‌ என்னும்‌ கோவிலில்‌ பலகைக்‌ 
கல்லில்‌ புடைப்புச்‌ சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ள கொற்றவை 
இன்றும்‌ வழிபாட்டில்‌ உள்ளது. எருமை தலை மீது இரு 
கால்களையும்‌ நேராக ஊன்றிய நிலையில்‌ எட்டு கரங்களுடன்‌ 
இவ்வுருவம்‌ செதுக்கப்பட்டுள்ளது. இச்சிற்பத்தின்‌ இருபுறமும்‌ இரு 
மறவர்கள்‌ காட்டப்பட்டுள்ளனர்‌. கலை மானும்‌ காட்டப்பட்டுள்ளது. 
எண்‌ கரங்கள்‌ சக்கரம்‌, சங்கு, அம்பு, வில்‌ குறுவாள்‌, கேடயம்‌, அபய 
முத்திரை, ஊரு முத்திரை கொண்டுள்ளன. சுமார்‌ 3 அடி உயரமும்‌, 2 


அடி அகலமும்‌ உடைய இச்சிற்பம்‌ பெர.கா. 7 -8ஆம்‌ நூற்றாண்டு 
எனலாம்‌. 


விஜயநகர்‌/ நாயக்கர்‌ கால நடுகற்கள்‌ : இதே பூண்டி ரொமத்தின்‌ 
அரசு தொடக்கப்பள்ளி அருகாமையில்‌ உள்ள சமாதி வளாகத்தில்‌ 8 
நடுகற்கள்‌ சிறிதும்‌ பெரிதுமாக காணப்படுகின்றன. சிறிய நடுகல்‌ 
தலையில்‌ உள்ள கொண்டை பின்பக்கம்‌ சரிந்துள்ளது. இச்சிறிய 
நடுகல்லில்‌ எழுத்துக்கள்‌ ஏதும்‌ பொறிக்கப்படவில்லை. சிற்பத்தின்‌ 


ஆனணம்‌ 27, 2016 274 


அமைப்பும்‌, தலைகோலமும்‌ கைகளில்‌ உள்ள ஆயுதங்களையும்‌ 
கொண்டு இதன்‌ காலம்‌ பொ.கா.16ஆம்‌ நூற்றாண்டு எனக்‌ கருதலாம்‌. 
வலக்கரம்‌ அம்பை உருவிய நிலையிலும்‌, இடக்கரம்‌ வீரன்‌ வில்லை 
வளைத்த நிலையிலும்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளது. தலையில்‌ நாயக்கர்‌ 
காலக்‌ கொண்டை சற்று இடப்புறம்‌ சரிந்த நிலையில்‌ அலங்கரிக்கக்‌ 
காணலாம்‌. நீள்‌ செவிகளில்‌ வட்டமான குழைகள்‌ அலங்கரிக்கின்றன. 
பரந்த முகத்தில்‌ முறுக்கிய மீசையுடன்‌ முன்னோக்கிய வண்ணம்‌ 
காட்டப்பட்டுள்ளான்‌. தலையை அலங்கரிக்கும்‌ மதிரை (மதுரை) 
கொண்டை, காதணிகள்‌, தொடை வரை அலங்கரிக்கும்‌ 
இடையாடை, பக்கங்களில்‌ சரிந்து நிற்கும்‌ ஆடைக்கட்டு, கால்களில்‌ 
உள்ள கழல்களின்‌ அமைப்பு யாவும்‌ கொண்டு இதனை நாயக்கர்‌ கால 
நடுகல்‌ சிற்பமாகக்‌ கருதலாம்‌. 


மா.சந்திரமூர்த்தி 
ராஜ்‌ பன்னீர்‌ செல்வம்‌ 
சென்னை 


77 : 48 மருத்துவாம்யாழ கொற்றவை 


திருவண்ணாமலை வட்டம்‌ மற்றும்‌ மாவட்டம்‌, 
மருத்துவாம்பாடி கிராமத்தில்‌ மேல்நிலை நீர்தொட்டிக்குக்‌ கழ்‌ 
வெட்டவெளியில்‌ எல்லை பிடாரி என்ற பெயரில்‌ வணங்கப்பட்டு 
வருகிறது. பலகைக்‌ கல்லில்‌ புடைப்புச்‌ சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ள 
இவ்வுருவம்‌ இன்றும்‌ வழிபாட்டில்‌ உள்ளது. எருமை தலை மீது இரு 
கால்களையும்‌ நேராக ஊன்றிய நிலையில்‌, எட்டு கரங்களுடன்‌ 
இவ்வுருவம்‌ மகிஷன்‌ மீது நின்ற நிலையில்‌ காட்டப்பட்டுள்ளது. 
கொற்றவையின்‌ எண்கரங்களில்‌ சக்கரம்‌, சங்கு, அம்பு, வில்‌, வாள்‌, 
கேடயம்‌, மணி ஆகியவையும்‌, இடதுக்கரம்‌ தொடை மீது ஊரு 
முத்திரையில்‌ அமைந்தும்‌ காணப்படுகின்றன. 


துர்கையின்‌ வலதுபுறம்‌ கலைமானின்‌ உருவமும்‌ வாகனமாக 

காட்டப்பட்டுள்ளது. துர்கையின்‌ இருபுறமும்‌ அமர்ந்துள்ள 

மறவர்களின்‌ உருவங்களும்‌ உள்ளன. சுமார்‌ 3 அடி உயரமும்‌, 2 அடி 

அகலமும்‌ உள்ள இச்சிற்பம்‌ கிராமியக்‌ கலைப்‌ பாணியில்‌ உள்ளது. 
பல்லவர்‌ காலத்திய சிற்பமாக இதனைக்‌ கருதலாம்‌. 

ராஜ்பன்னீர்செல்வம்‌ 

சென்னை 


ஆவணம்‌ 27, 2016 275 


27 : 49 சேம்பன்ளி, நலங்காநல்லூர்‌ பாறை ஓவியங்கள்‌ 


வேலூர்‌ மாவட்டத்தின்‌ வடமேற்கு பகுதியில்‌ ஆந்திர மாநில 
எல்லையை ஒட்டியவாறு குடியாத்தம்‌ வட்டம்‌ அமைந்துள்ளது. 
இவ்வட்டத்தில்‌ அமைந்த இயற்கையான குகைகள்‌ பலவற்றுள்‌ 
பல்வேறு காலகட்டங்களைச்‌ சேர்ந்த மக்களால்‌ வரையப்பட்ட 
ஓவியங்கள்‌ 85-க்கும்‌ மேற்பட்ட இடங்களில்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டுள்ளன. அவற்றுள்‌ இவ்வட்டத்திலுள்ள சேம்பள்ளி மற்றும்‌ 
நலங்காநல்லூர்‌ ஆகிய இரண்டு ஊர்ப்‌ பாறை ஓவியங்கள்‌ குறித்த 
விவரங்கள்‌ இங்கு தரப்படுகிறது. 


சேம்பள்ளி : குடியாத்தம்‌ நகருக்கு வடமேற்கே சுமார்‌ 8 கி.மீ. 
தொலைவில்‌ கெளண்டின்யநதியின்‌ தெற்கு கரையில்‌ சேம்பள்ளி 
கிராமம்‌ அமைந்துள்ளது. இவ்வூரில்‌ சேம்பள்ளி மலை, 
அனுப்பலாகுண்டு மலை, தேன்கல்லு மலை ஆகிய மலைகள்‌ 
அருகருகே காணப்படுகின்றன. 


அனுப்பலாகுண்டு - குகை - 1 : அனுப்பலாகுண்டு மலையின்‌ 
வடக்குச்‌ சரிவில்‌ வடக்கு நோக்கியவாறு அமைந்த குகையின்‌ கூரை 
மற்றும்‌ சுவர்ப்‌ பகுதியில்‌ வெண்மை நிறத்தில்‌ (White Kaolin) 
வரையப்பட்ட ஓவியங்களும்‌, குறியீடுகளும்‌ காணப்படுகின்றன. 
இரண்டு மனித உருவங்கள்‌ (ஈ ப்௱ளார்கரு ஈசா) கோட்டுருவங்களாக 
தீட்டப்பட்டுள்ளன. ஒரு பறவையின்‌ உருவம்‌ நின்று கொண்டிருப்பது 
போன்று தீட்டப்பட்டுள்ளது. மேலும்‌, பல கருக்கள்‌ (0௦1175) மற்றும்‌ 
வடிவங்கள்‌ (088108) தனித்தனியாக ஆங்காங்கே வரையப்‌ 
பட்டுள்ளன. அவற்றுள்‌ உடுக்கை, சூரியன்‌, சங்கு போன்ற 
அடையாளச்‌ சின்னங்களும்‌ அம்பு குறியீடு, பெருக்கல்‌ குறியீடு, 
முக்கோணம்‌ போன்ற கேத்திர கணித மாதிரிப்‌ படங்களும்‌ 
(Geometrical designs), திரிசூலம்‌ போன்ற ஆயுதங்களின்‌ குறியீடுகளும்‌ 
வரையப்பட்டுள்ளன. நான்கு மலைகள்‌ தொடர்ச்சியாக இருப்பது 
போன்ற அடையாளச்‌ சின்னம்‌ இக்குகையில்‌ வரையப்பட்டிருப்பது 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. சில இனம்‌ காண இயலாத அடையாளச்‌ 
சின்னங்களும்‌ இங்கு காணப்படுகின்றன. பண்டைத்‌ தமிழ்‌ (தமிழ்‌ 
பிராமி) எழுத்துக்களைப்‌ போன்று சில எழுத்துகளும்‌, நாமம்‌ போன்ற 
குறியீடுகளும்‌ வரையப்பட்டுள்ளன. பெருங்கற்படைக்கால (இரும்பு 
காலம்‌) எச்சங்களான கருப்பு - சிவப்பு, கருப்பு நிறமட்பாண்ட 
ஓடுகளும்‌, இரும்பு கழிவுகளும்‌ இக்குகையின்‌ அருகில்‌ ஏராளமாகக்‌ 


ஆவணம்‌ 27, 2016 276 


காணப்படுவதால்‌ இவ்வோவியங்கள்‌ அக்காலத்தைச்‌ சார்ந்த 
மக்களால்‌ வரையப்பட்டிருக்கலாம்‌ எனக்‌ கருதப்படுகிறது. 


அனுப்பலாகுண்டு - குகை - 2 : மேற்கு நோக்கியவாறு 
அமைந்துள்ள இக்குகை ஒரு பெரிய குண்டின்‌ அடிப்பகுதியில்‌ 
உள்ளது. இக்குகையின்‌ கூரைப்‌ பகுதியில்‌ வெளிர்‌ மஞ்சள்‌ நிறத்தில்‌ 
தீட்டப்பட்ட ஓவியங்களும்‌, குறியீடுகளும்‌ காணப்படுகின்றன. 
நாமம்‌, திரிசூலம்‌, கூட்டல்‌ குறியீடு போன்ற குறியீட்டுச்‌ 
சின்னங்களும்‌, பண்டைய தமிழ்‌ எழுத்துக்களைப்‌ போன்ற 
குறியீடுகளும்‌ இக்குகையில்‌ அதிகமாகக்‌ காணப்படுகின்றன. 
இக்குகைக்கு அருகில்‌ இரும்பு காலத்தைச்‌ சேர்ந்த தடயங்கள்‌ சிதறிக்‌ 
கிடக்கின்றன. 


ஆனைகுண்டு கெவி : குடியாத்தம்‌ வட்டத்தில்‌ சேம்பள்ளிக்கு 
மேற்கே கிழக்குத்‌ தொடர்ச்சி மலைப்பகுதியைச்‌ சார்ந்த ஒரு மலை 
தேன்‌ கல்லு மலை என அழைக்கப்படுகிறது. இதன்‌ மேல்பகுதியில்‌ 
ஆனைகுண்டு கெவி என்றழைக்கப்படும்‌ ஒரு பெரிய பாறை உள்ளது. 
இப்பாறையானது யானையின்‌ தோற்றத்தில்‌ உள்ளதால்‌ இதனை 
உள்ளுர்‌ மக்கள்‌ ஆனைகுண்டு கெவி என அழைக்கின்றனர்‌. 
ஆனைகுண்டு பாறையின்‌ அடியில்‌ தெற்கு மற்றும்‌ வடக்கு பகுதிகளில்‌ 
குகைத்‌ தளங்கள்‌ காணப்படுகின்றன. இவற்றின்‌ உட்பகுதியில்‌ உள்ள 
கூரை மற்றும்‌ சுவர்ப்‌ பகுதிகளில்‌ வெண்மை நிறத்தில்‌ தீட்டப்பட்ட 
ஓவியங்கள்‌ காணப்படுகின்றன. அவற்றில்‌ 6 மனித உருவங்கள்‌ 
கோட்டுருவங்களாக வரையப்பட்டுள்ளன. ஒரு மனிதன்‌ தனது இடது 
கரத்தில்‌ திரிசூலத்தை ஏந்தியவாறு காணப்படுகிறான்‌. மற்றொரு 
மனிதன்‌ கல்‌ போன்ற ஒரு பொருளைக்‌ கையில்‌ வைத்துக்கொண்டு 
வேகமாக எறிவதுபோல காட்டப்பட்டுள்ளான்‌. மற்ற மூன்று மனித 
உருவங்கள்‌ கைகளை நீட்டிக்‌ கொண்டிருப்பது போல 
காட்சியளிக்கின்றனர்‌. அடையாளம்‌ காண இயலாத ஒரு பெரிய 
பறவையின்‌ உருவமும்‌, பொன்வண்டுபோல்‌ தோற்றமளிக்கும்‌ ஒரு 
பெரிய வண்டின்‌ உருவமும்‌ இங்கு அழகாகத்‌ தீட்டப்பட்டுள்ளன. 
மேலும்‌, பல குறியீடுகளும்‌ இக்குகையில்‌ வரையப்பட்டுள்ளன. 
நீண்ட பிடியினைக்‌ கொண்ட திரிசூலம்‌, நான்கு முனைகளுடன்‌ கூடிய 
நீண்ட ஆயுதம்‌, இரு பக்கமும்‌ திரிசூலம்‌ உள்ள ஆயுதம்‌ 
ஆகியவைகளும்‌, இரண்டு சதுரங்களைக்‌ கொண்ட மூலை 
விட்டங்கள்‌, கூட்டல்‌ குறியீட்டுடன்‌ கூடிய வட்டம்‌, நேர்கோடுகள்‌, 
வட்டம்‌, செங்குத்தான கோடுகள்‌, நடுவில்‌ ஒன்றோடொன்று 
இணைந்துள்ள மூன்று கோடுகள்‌, இருபக்க திரிசூலம்‌, மூன்று 


ஆவணம்‌ 27, 2016 277 


முனைகளைக்‌ கொண்ட நீண்ட நேர்கோடு, சிறிய திரிசூலங்கள்‌, சீப்பு 
போன்ற வடிவம்‌, வில்‌ - அம்பு குறியீடு, நந்தி பாதம்‌ போன்ற பல 
குறியீடுகள்‌ வரையப்பட்டுள்ளன. சில குறியீடுகள்‌ வரிசையாக 
உள்ளன. இவை தவிர சில தமிழ்‌ பிராமி எழுத்துக்களைப்‌ போன்றும்‌ 
சிந்துவெளி முததிரைகளில்‌ காணப்படும்‌ குறியீடுகள்‌ போன்றும்‌ 
உள்ளன. இவை பெருங்கற்படைக்‌ காலம்‌ எனப்படும்‌ இரும்பு 
காலத்தைச்‌ சேர்ந்தவைகளாகும்‌. இக்குகைக்குச்‌ சற்றுத்‌ தொலைவில்‌ 
பெருங்கற்கால சின்னங்கள்‌ அதிக அளவில்‌ இருப்பது 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. 

சேம்பள்ளி மலை : சேம்பள்ளி மலை என்றும்‌, நானக்கல்‌ மலை 
என்றும்‌ உள்ளுர்‌ மக்களால்‌ அழைக்கப்படும்‌ இம்மலை சேம்பள்ளி 
ஊருக்கு தெற்கே சுமார்‌ 1 ச.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ளது. 
இம்மலை புதிய கற்காலம்‌ மற்றும்‌ இரும்புகால எச்சங்களை அதிக 
அளவில்‌ கொண்டுள்ளது. இம்மலையின்‌ வடக்கு மற்றும்‌ கிழக்கு 
அடிவாரத்தில்‌ புதிய கற்கால மற்றும்‌ இரும்புக்கால வசிப்பிடப்‌ பகுதி 
காணப்படுகிறது. மேலும்‌, மலையின்‌ மேல்பரப்பில்‌ பெருங்கற்காலச்‌ 
சின்னங்களான கல்இட்டைகள்‌ (Dolmen) அதிக அளவில்‌ 
காணப்படுகின்றன. முதல்‌ குகையில்‌ வெள்ளை நிறத்தில்‌ நான்கு 
ஆரமுள்ள சக்கரம்‌, திரிசூலம்‌, நாமம்‌ ஆகியவை வரையப்பட்டுள்ளன. 
வடமேற்குச்‌ சரிவில்‌ உள்ள இரண்டாவது குகை நாமகுண்டு என 
உள்ளூர்‌ மக்களால்‌ அழைக்கப்படுகிறது. இதன்‌ கூரைப்‌ பகுதியில்‌ 
வெண்மை நிறத்தில்‌ இருபதுக்கும்‌ மேற்பட்ட திரிசூலங்கள்‌, அம்பு 
மூனை, நாமக்குறியீடு, பண்டைய தமிழ்‌ எழுத்துக்களைப்‌ போன்ற 
குறியீடுகள்‌ உள்ளன. 


பெரிய குண்டு : சேம்பள்ளி ஊருக்கு மேற்கே சுமார்‌ 2 கி.மீ. 
தொலைவில்‌ அட்டகல்லு என்றழைக்கப்படும்‌ மலைக்கு அருகே 
பெரிய குண்டு என உள்ளூர்‌ மக்களால்‌ அழைக்கப்படுகின்ற பெரிய 
குகைப்‌ பகுதி உள்ளது. இக்குகையில்‌ வெள்ளை நிறத்தில்‌ 
வரையப்பட்ட உடுக்கை, கூட்டல்‌ குறியீடு அல்லது பண்டைய தமிழ்‌ 
எழுத்தான ௧ (+) போன்ற குறியீடு, நான்கு உள்‌ கட்டங்களைக்‌ 
கொண்ட சதுரம்‌ நாமம்‌, செவ்வக வடிவ பெட்டி, பூச்சித்திரங்கள்‌ 
உள்ளன. இக்குகைக்குக்‌ கிழக்கே சுமார்‌ 500 மீட்டர்‌ தொலைவில்‌ 


இரும்புக்‌ காலம்‌ மற்றும்‌ வரலாற்று ஆரம்பகால வடுப்பிடப்‌ பகுதி 
காணப்படுகிறது. 


நலங்காநல்லூர்‌ : குடியாத்தம்‌ நகருக்கு மேற்கே சுமார்‌ 8 இ.மீ. 
தொலைவில்‌ மொரசபள்ளியின்‌ துணை கிராமமான நலங்காநல்லூர்‌ 


ஆவணம்‌ 27, 2016 278 


உள்ளது. நலங்காநல்லூர்‌ கிராமத்திற்கு வடக்கே 1 கி.மீ. தொலைவில்‌ 
கும்மி மலை அமைந்துள்ளது. இம்மலையின்‌ தென்மேற்குச்‌ சரிவில்‌ 
அர்ச்சுனன்‌ மேடை என்றழைக்கப்படும்‌ இடத்தில்‌ சுமார்‌ 15 மீட்டர்‌ 
நீளமுடைய பெரிய குகை காணப்படுகிறது. கிழக்கு பார்த்தவாறு 
அமைந்துள்ள இக்குகையின்‌ உட்புறத்தில்‌ வெள்ளை நிறத்தில்‌ 
தீட்டப்பட்ட ஓவியங்கள்‌ உள்ளன. 

அவற்றின்‌ கோட்டுருவங்களாக ஐந்து மனித உருவங்கள்‌ பல 
கால்களைக்‌ கொண்ட பூரான்‌ போன்ற பூச்சியின்‌ வடிவம்‌ இரண்டு 
நேர்கோடுகள்‌ இரண்டு செங்குத்தான கோடுகள்‌ குறுக்கும்‌ 
நெடுக்குமாக வெட்டுவது போன்றும்‌, அக்கோடுகளின்‌ அனைத்து 
முனைகளிலும்‌ முட்கள்‌ உள்ளது போன்ற படம்‌, நான்கு மலைகள்‌ 
தொடர்ச்சியாக இருப்பதைப்‌ போன்ற வடிவம்‌ வரையப்பட்டுள்ளது. 
வடிவ கணித தோற்றங்களான சதுரம்‌, வட்டம்‌ அல்லது சந்திரன்‌, 
கூட்டல்‌ குறியிடு, பெருக்கல்‌ குறியீடுகள்‌, சக்கரம்‌, சூரியன்‌, சூரிய 
உதயம்‌, சந்திரன்‌ போன்ற வடிவங்கள்‌, திரிசூலம்‌, அம்புமுனை 
போன்ற ஆயுதங்கள்‌, பண்டைய தமிழ்‌ எழுத்தான ம (ன) போன்ற 
குறியீடு ஆகியவை காணப்படுகின்றன. 


பொலிகுண்டு மலை : நலங்காநல்லூர்‌ கிராமத்திற்கு வடக்கே 
பொலிகுண்டு என்றழைக்கப்படும்‌ சிறிய மலை அமைந்துள்ளது. 
இதன்‌ இழக்குப்‌ பகுதியில்‌ கிழக்கு தசையை நோக்கியவாறு 
அமைந்துள்ள குகையில்‌, வெண்மை நிறத்தில்‌ வரையப்பட்ட 
ஓவியங்கள்‌ காணப்படுகின்றன. சதுர வடிவிலான பெட்டி போன்ற 
கட்டத்திற்குள்‌ ல கோடுகள்‌ உள்ள வடிவம்‌ குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


தி.குமார்‌, சென்னை 
77 : 50 அமராயது புதூர்‌ 


சிவகங்கை மாவட்டம்‌, காரைக்குடி - தேவகோட்டைச்‌ 
சாலையில்‌ அமைந்த ஊர்‌ அமராபதிபுதூர்‌. இந்திரனின்‌ நகரமான 
அமராபதியின்‌ பெயரால்‌ பொன்னமராவதி, அமராபதி என ஊர்ப்‌ 
பெயர்கள்‌ அமையும்‌ மரபில்‌ இவ்வூர்‌ அமராபதி புதூர்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்றிருக்கிறது. இவ்வூரில்‌ காட்டு சிவன்‌ கோயில்‌ என 
அழைக்கப்படும்‌ ஸ்ரீவந்தருளீஸ்வரர்‌ கோயில்‌ 19ஆம்‌ நூற்றாண்டு 
இறுதியில்‌ இருப்பணி செய்து கட்டப்பட்ட கோயிலாகும்‌. 
இத்திருப்பணியில்‌ செங்கல்‌ மரத்திருப்பணியாக மதில்‌ திருச்சுற்று 
ஆகியவை அமைந்து இன்று செடி, கொடி, மரங்களால்‌ முற்றிலும்‌ 


அழவணம்‌ 27, 2016 279 


சிதைந்துவிட்டது. எனினும்‌ கருவறை பிற சந்நதிகள்‌ கற்திருப்பணி 
என்பதால்‌ சிதையாது எஞ்சியுள்ளன. இங்கு சீராகத்‌ துண்டிடப்பட்ட 
இரண்டு கற்களில்‌ துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ உள்ளமை தற்பொழுது 
மீண்டும்‌ நடக்கும்‌ இருப்பணியின்போது அறியப்பட்டுள்ளது. இவை 
13-ஆம்‌ நூற்றாண்டுக்‌ கல்வெட்டின்‌ இறுதி மற்றும்‌ கையொப்பமிடும்‌ 
பகுதியைச்‌ சேர்ந்தவை. 
முதல்‌ துண்டு 

3. முத்து உ வாணராயன்‌ தற்குறியும்‌ ... 

2. டாழ்வான்‌ எழுத்து உ இப்படிக்கு ப ... 
இரண்டாம்‌ துண்டு 

1. ருக்கும்‌ ஸ்ரீ ஹஸ்த £சராய முதலி ... 

2. களும்‌ எம்மில்‌ இசைந்த விலைப்‌ பொ]... 


அமராவதி புதூரில்‌ மேலும்‌ ஜயனார்கோயில்‌, கருப்பர்‌ 
கோயில்களும்‌ உள்ளன. (இவ்வூர்‌ மறவர்‌ வாழ்ந்த பகுதி என்பதால்‌ 
இங்கு சேதுபதிகள்‌ காலக்‌ கோட்டை ஒன்றும்‌ பராமரிப்பு 
இன்றியுள்ளது. நல்ல கோட்டை வாயிலும்‌, கொத்தளங்களில்‌ 
ஒன்றும்‌ இன்றும்‌ எஞ்சியுள்ளன. 


சு.இராசகோபால்‌, சென்னை 
77 : 51 தனுஷ்கோடி வட்டெழுத்து வணிகர்‌ கல்வெட்டு 


இராமேஸ்வரம்‌ அடுத்து கடல்கொண்ட தனுஷ்கோடிப்‌ 
பகுதியில்‌ ஒரு துண்டுக்‌ கல்வெட்டு கண்டறியப்பட்டது 
திரு.பக்ஷிசிவராசன்‌, இலங்கையில்‌ சாசனங்கள்‌ பற்றி ஆர்வமுடைய 
திருமதி.எழில்வாணி பத்மகுமாருக்குத்‌ தான்‌ அங்கு அர்ச்சகர்‌ பயிற்சி 
கொடுக்கச்‌ சென்றதின்‌ காரணமாக அது பற்றித்‌ தகவல்‌ 
கொடுத்திருந்தார்‌. இருமதி.எழில்வாணி அவர்கள்‌ என்னைத்‌ தொடர்பு 
கொண்டபோது திழு.பக்ஷிசிவராசன்‌ அவர்களுடன்‌ தொடர்பு 
கொண்டு தகவல்களும்‌ படங்களும்‌ பெறப்பட்டன. 


தனுஸ்கோடி காட்டுப்பகுதியில்‌ சிதைந்து மண்மூடிய காளி 
கோயில்‌ அருகே உள்ள முனீஷ்வரர்‌ கோயிலில்‌ சூலம்‌ அருகே சூடம்‌ 
ஏற்றும்‌ கல்லாக இச்சதுரத்‌ துண்டுக்கல்‌ உள்ளது. கல்வெட்டின்‌ ஒரு 
சிறுபகுதியே உள்ளபோதும்‌ நல்ல 8ஆம்‌ நூற்றாண்டு வட்டெழுத்து 


ஆவணம்‌ 27. 2016 280 


கோயிலுக்கு கிடைத்த நெல்‌ வருவாய்க்கு ஏற்ப இவை பெரிய 
அளவில்‌ செங்கல்‌ சுதையால்‌ அமைக்கப்பட்டுள்ளன. பராமரிப்பு 
இன்றி நெடுநாளாக சிதைவுப்‌ பாதையில்‌ இருந்த இவை 
அண்மையில்‌ புனரமைக்கப்பட்டன. அப்பொழுது அங்கு கிடைத்த 
துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ மற்றும்‌ தொல்‌ பொருட்கள்‌ குறித்து 
பேரா. இராஜவேலு அவர்களுக்குத்‌ தகவல்‌ தரப்பட்டு 
பேரா.சுப்பராயலு அவர்களுடன்‌ பார்க்கச்‌ சென்றபோது எடுக்கப்‌ 
பட்ட படங்களின்‌ உதவியுடன்‌ ௮க்கல்வெட்டுகள்‌ படிக்கப்பட்டு 
இங்கு தரப்படுகின்றன. 

இக்கல்வெட்டுகள்‌ சிறு பலிபீடம்‌ போன்ற அமைப்பிலும்‌ உடைந்த 
உருளைத்‌ தூண்களிலும்‌, வெட்டிய துண்டுக்‌ கற்களிலும்‌ உள்ளன. இவை 
முதலாம்‌ இராஜராஜன்‌ மெய்க்கர்த்இப்‌ பகுதியுடனும்‌ 
எழுத்தமைதியுடனும்‌ உள்ளமை குறிப்பிடத்தக்க தாகும்‌. பலிபீடக்‌ 
கல்வெட்டு மந்திரச்‌ சொற்களுடன்‌ கிரந்த எழுத்தில்‌ உள்ளது. 

1 

1. ஓம்‌ ஸ்ரீம்‌ ஓம்‌ 

2. ஓம்‌ பூஹாு ஓம்‌ 

வெட்டிய துண்டுக்‌ கற்களில்‌ முதலாம்‌ இராஜராஜனின்‌ 
மெய்க்கீர்த்திப்‌ பகுதியும்‌ அவனது பெயரும்‌ உள்ளன. 


2 3 
1. றை [நாடு] 1. ம்கங்க... 
2. யும்‌ குட 2. மலைநாபடுங்‌... 
3. சைபுகழ்‌ 3. தரஈழமண்‌.. 
4. திண்டி 4. றன்வென்‌... 
8. ஊழியு 2. ள்‌ எல்லா... 
6. செழிய 6. ரைத்தேசு... 
7. ரானஸ்ரீ 7. ராஜராஜ... 


உடைந்த உருளைத்‌ தூணில்‌ திரிபுவன மாதேவியார்‌ பெயரும்‌ 
ஏதோ ஒரு கொடை குறித்த செய்தியும்‌ உள்ளது. கல்‌ ஒரு புறம்‌ 
தேய்ந்துள்ளது. 
4 
1. திரிபுவன மாதேவியார்‌ 2. 
விஸ்‌ க்‌ 


க ... கொண்டு 


- ஆள்வார்‌ 
ந்‌ குவைய்த்த 
- ச.இராஜகோபால்‌, சென்னை 


ஆவணம்‌ 27, 2016 282 


77 : 53 அவிநாசி வட்டாரச்‌ செய்திகள்‌ 


முதலை வாய்ப்பிள்ளை சிற்பம்‌ : திருப்பூர்‌ மாவட்டம்‌, அவிநாசி 
சேவூர்‌ சாலை செம்பாக்கவுண்டம்பாளையம்‌ - பட்டறை பேருந்து 

நிறுத்தம்‌ அருகில்‌, செம்பியநல்லூர்‌ ஊராட்சியில்‌ சூலாயுதத்துடன்‌ 
முதலை வாய்ப்பிள்ளை சிற்பம்‌ வடிக்கப்பட்டுள்ளது. இக்கல்‌ 2” 
அகலம்‌, 2 1/2” உயரத்துடன்‌ உள்ளது. இ..பி.10- 11ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ 
செம்பியன்‌ நல்லூர்‌ என்று அழைக்கப்பட்ட ஊர்‌ இது. 
அவிநாசிலிங்கேஸ்வரர்‌ கோவிலுக்குத்‌ தானமாக வழங்கப்படும்‌ 
இடத்தில்‌ சூலாயுதத்துடன்‌ முதலைவாய்ப்‌ பிள்ளை சிற்பம்‌ 
வடிக்கப்படுவது மரபு கி.பி.8ஆம்‌ நூற்றாண்டில்‌ அவிநாசியில்‌ 
சுந்தரமூர்த்தி நாயனார்‌ முதலையால்‌ விழுங்கப்பட்ட சிறுவனைப்‌ 
பதிகம்‌ பாடி உயிருடன்‌ மீட்ட புராணச்செய்தியைக்‌ குறிக்கும்‌ 
வகையில்‌ முதலைவாய்ப்பிள்ளை சிற்பம்‌ அவிநாசி தல புராணத்துடன்‌ 
தொடர்புடையது. மேலும்‌ கணியூர்‌, கொடுமணல்‌ ஆகிய இடங்களில்‌ 
உள்ள இந்த முதலைவாய்ப்பிள்ளை சிற்பம்‌ அவிநாசி கோயிலுக்குச்‌ 
சொந்தமான நிலத்தைக்‌ குறிக்கும்‌. 

பெரிய கானூர்‌ சதிக்கல்‌ சிற்பம்‌ : 76 அல்லது 17-ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 2' நீளம்‌, 1 1/2” உயரம்‌ உள்ள சதிக்கல்‌ அவிநாசி 
- பெரிய கானூர்‌ குளக்கரையில்‌ வைக்கப்பட்டுள்ளது. ஆண்‌ உருவம்‌ 
வலது கையில்‌ குறுவாள்‌ வைத்த நிலையிலும்‌, பெண்‌ உருவம்‌ இரு 
கைகளையும்‌ தனது வயிரருகே பிணைத்த நிலையிலும்‌ உள்ளது. 
இத்தம்பதியினர்‌ குளம்‌ கட்டியது - பராமரித்தது காரணமாக இவர்கள்‌ 
சிற்பம்‌ இங்கு நிறுவப்பட்டிருக்கலாம்‌. இக்கல்லில்‌ கல்வெட்டுக்கள்‌ 
ஏதும்‌ கிடையாது. 

கருமாபாளையம்‌ கல்‌ திட்டை : அவிநாசி, கருமாபாளையம்‌ 
ஊராட்சி, ஸ்ரீ எல்லம்மாள்‌ கோயில்‌ அருகே கல்திட்டை ஒன்று 
காணப்படுகிறது. மேல்‌ பலகைக்‌ கல்லின்‌ அளவு 8 1/2, 2 
கல்திட்டையின்‌ அகலம்‌ 3 1/2”, உயரம்‌ 2 1/2” கல்திட்டையின்‌ நீளம்‌ 8. 
பொதுவாக கல்‌திட்டைகளில்‌ உள்ள இடுதுளை கிழக்கு நோக்கி 
இருக்கும்‌. ஆனால்‌ இக்கல்‌திட்டையில்‌ இடுதுளை மேற்கு நோக்கி 
* உள்ளது. காலம்‌ -சுமார்‌ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக 
இருக்கலாம்‌. தற்போது, ஸ்ரீ எல்லம்மாள்‌ கோயிலின்‌ பழைய கோயில்‌ 
என்று மக்கள்‌ கருதி வழிபாட்டில்‌ வைத்திருக்கிறார்கள்‌. 


கருமாபரளையம்‌ புலிக்குத்திக்கல்‌ : திருப்பூர்‌ மாவட்டம்‌, 
அவிநாசி, கருமாபாளையம்‌ ஊராட்சி, குளக்கரை அருகில்‌ 16 அல்லது 


ஆவணம்‌ ௦, 2016 283 


77ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த புலிக்குத்திக்கல்‌ ஒன்றுள்ளது. வீரனின்‌ 
அருகில்‌ அவனது மனைவியின்‌ சிற்பம்‌ மதுக்குடுவையுடன்‌ நின்ற 
நிலையில்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌ அழகான புடைப்புச்‌ சிற்பம்‌ ஆகும்‌. 
புலிக்குத்தும்‌ வேகத்தில்‌ வீரனது சடைமுடி காற்றில்‌ பறக்கும்படி 
அமைத்திருப்பது சிற்பக்‌ கலைக்கு சான்றாகும்‌. சிற்பங்களின்‌ 
ஆடைகள்‌, ஆபரணங்கள்‌ தெளிவாகத்‌ தெரியும்‌ வகையில்‌ 
வடித்திருப்பது சிறப்பு. 


புள்ளைச்சாமி : மேற்காணும்‌ புலிக்குத்திக்கல்‌ அருகே, இராம 
மக்களால்‌ புள்ளைச்சா மி என்றழைக்கப்படும்‌ சிற்பம்‌ காணப்படுகிறது. 
பெண்‌ தன்‌ கைக்குழந்தையுடன்‌ நின்றிருக்கும்‌ புடைப்புச்‌ சிற்பம்‌, பசு 
கன்‌ கன்றுடன்‌ இருக்கும்‌ சிற்பம்‌ அழகுற வடிக்கப்பட்டுள்ளது. 
இச்சிற்பம்‌ நீர்‌ வளத்தைக்‌ குறிப்பதாகும்‌. குளக்கரைகளில்‌ இச்சிற்பம்‌ 
வைக்கப்படுவது மரபு. 

நொச்சிக்குட்டை சதிக்கல்‌ சிற்பம்‌ : 14 அல்லது 15-ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 1” நீளம்‌, 1 1/2” உயரம்‌ உள்ள சதிக்கல்‌ அவிநாசி 
- புளியம்பட்டி சாலையில்‌ உள்ள நொச்ிக்குட்டை, கோயில்‌ புதூரில்‌ 
அமைந்துள்ள ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள்‌ கோயில்‌ அருகில்‌ 
வைக்கப்பட்டுள்ளது. ஆண்‌ உருவம்‌ ஒன்றும்‌, பெண்‌ உருவம்‌ ஒன்றும்‌ 
சங்கு, சக்கரம்‌, நாமக்‌ குறியீடுகளுடன்‌ புடைப்புச்‌ சிற்பமாக உள்ளது. 
பெண்‌ உருவம்‌ இரு கைகளைத்‌ தூக்கிய நிலையிலும்‌, மாலை அணிந்த 
நிலையிலும்‌, ஆண்‌ இடது கையில்‌ தண்டம்‌ வைத்த நிலையிலும்‌ 
பெண்‌ உருவத்திற்கு 8ழே ஒரு மதுக்குடுவையும்‌ உள்ளது. இக்கல்லில்‌ 
கல்வெட்டுக்கள்‌ ஏதும்‌ இடையாது. 


நரியம்பள்ளி புதூர்‌ வாமனர்‌ உருவம்‌ : திருப்பூர்‌ மாவட்டம்‌, 
அவிநாசி, நரியம்பள்ளிபுதாரில்‌ வாமனர்‌ உருவம்‌ தாங்கிய நடுகல்‌ 
ஒன்று உள்ளது. 2", 2 அளவுள்ள சதுர பலகைக்‌ கல்லில்‌ வாமனர்‌ உரும்‌ 
கோட்டுருவமாக வடிக்கப்பட்டுள்ளது. காலம்‌ 76 அல்லது 17ஆம்‌ 
நூற்றாண்டாக இருக்கலாம்‌. 


ச.மு..மேஷ்குமார்‌, அவிநாசி 
77 : 54 அவிநாசி வட்டார தொல்லியல்‌ கண்டுபிழப்புகள்‌ 


கோவை மாவட்டம்‌, அவிதாக வட்டாரத்தில்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்ட தொல்லியல்‌ களமேற்பரப்பாய்வில்‌ பல்வேறு இடங்களில்‌ 
தொல்லியல்‌ சான்றுகள்‌ கண்டறியப்பட்டது. அவை பின்வருமாறு 
கொடுக்கப்பட்டுள்ளது. 


ஆவணம்‌ 27, 2016 284 


1. பொங்குபாளையம்‌ பெருமநல்லூரிலிருந்து 2 கி.மீ. 
தொலைவில்‌, திருப்பூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ அமைந்துள்ளது 
நடுகல்‌ (புலிகுத்திகல்‌]. 

8. இருமுருகன்பூண்டி அவிநாசியிலிருந்து வடகிழக்காக ௧ கி.மீ. 
தொலைவில்‌ அமைந்துள்ளது நடுகல்‌ (சதிக்கல்‌]. 

3.  இராயம்பாளையம்‌ அவிநாசியிலுருந்து 3 கி.மீ. தொலைவில்‌ 
நடுவச்சேரி செல்லும்‌ சாலையில்‌ அமைந்துள்ளது நடுகல்‌ 
(வீரக்கல்‌). 

4. கருக்கன்காட்டுப்‌ புதூர்‌ அவிநாசியிலிருந்து வடக்கே 6 கி.மீ. 
தொலைவில்‌ நம்பியூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ அமைந்துள்ளது 
நடுகல்‌ (புலிக்குத்திகல்‌]. 

த. நடுவச்சேரி அவிநாசியிலிருந்து வடக்கே 8 கி.மீ. தொலைவில்‌ 
நம்பியூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ அமைந்துள்ளது நடுகல்‌ (வீரக்கல்‌). 

6. சேர்வகாரன்‌ பாளையம்‌ (விஜயமங்கலம்‌) விஜயமங்கலத்தில்‌ 
இருந்து மேற்கே 8 கி.மீ. திருப்பூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ இவ்வூர்‌ 
அமைந்துள்ளது குத்துக்கல்‌ (பெருங்கற்கால ஈமச்சின்னம்‌). 

7. காட்டுப்புதூர்‌ பூலவப்பட்டியிலிருந்து கிழக்கே 6 கி.மீ. 
தொலைவில்‌ இவ்வூர்‌ அமைந்துள்ளது கல்வட்டம்‌ மற்றும்‌ 
கல்திட்டை (பெருங்கற்கால ஈமச்சின்னம்‌). 

&  பாப்பநாயகன்‌ பாளையம்‌ பூலுவப்பட்டியிலிருந்து கிழக்கே 10 
இ.மீ. தொலைவில்‌ இவ்வூர்‌ அமைந்துள்ளது கல்வட்டம்‌ 
(பெருங்கற்கால ஈமச்சின்னம்‌]. 

9.  கறாணாம்பதி பெருமநல்லூரிலிருந்து வடக்கே 4 இ,.மீ. 
தொலைவில்‌ இவ்வூர்‌ அமைந்துள்ளது நடுகல்‌ (வீரக்கல்‌). 

10. பந்தம்பாளையம்‌ சேவூரிலிருந்து வடக்கே 3 இ.மீ. தொலைவில்‌ 
நம்பியூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ அமைந்துள்ளது குத்துக்கல்‌ 
(பெருங்கற்கால ஈமச்சின்னம்‌). 

த.விஜய்‌, சென்னை- 5 


ஏர : 55 வீரபாண்டி நடுகல்‌ 


கோவை மாவட்டம்‌, வடக்கு வட்டம்‌ தாலுக்காவில்‌ உள்ள எண்‌ 
4, வீரபாண்டி என்னும்‌ கிராமத்தில்‌ களமேற்பரப்பாய்வு 
மேற்கொள்ளும்பொழுது நடுகல்‌ கண்டறியப்பட்டது. இந்த 


ஆவணம்‌ 27, 2016 285 


நடுகல்லானது மேட்டைப்பாளையம்‌ - சத்தியமங்கலம்‌ சாலையை 
இணைக்கும்‌ இணைப்பு சாலையில்‌ சாமநாயக்கன்‌ பாளையம்‌ 
பேருந்து நிறுத்தம்‌ அருகே காணப்படுகிறது. இக்கல்லின்‌ இரு 
பக்கமும்‌ உருவங்கள்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. இக்கல்‌ இரண்டடி 
அகலமும்‌ மூன்றடி உயரமும்‌ கொண்டதாகும்‌. முன்புறம்‌ புலியிடம்‌ 
வீரன்‌ ஒருவன்‌ சண்டையிடும்‌ காட்சியானது பொறிக்கப்பட்டுள்ளது. 
இச்சிற்பத்தில்‌ வீரன்‌ தனது வலது கையினால்‌ புலியைப்‌ 
பிடித்துள்ளான்‌ இடது கையினால்‌ வாளினைக்‌ கொண்டு புலியின்‌ 
வயிற்றில்‌ குத்துவது போன்று இச்சிற்பமானது அமைந்துள்ளது. 
மேலும்‌ இக்கல்லின்‌ பின்புறம்‌ காளையின்‌ உருவம்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. இக்கல்லின்‌ செய்தியானது வீரன்‌ ஒருவன்‌ 
தனது காளையைப்‌ புலியிடம்‌ இருந்து காப்பாற்ற அதனுடன்‌ 
சண்டையிட்டு இறந்திருக்க வேண்டும்‌ என கருதலாம்‌. எனவே, 
அவ்வீரனின்‌ வீரத்தை போற்றும்‌ வகையில்‌ இந்நடுக்கல்‌ 
எடுக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. இந்நடுகல்லை இவ்வூர்‌ மக்கள்‌ 
புலிகுத்திகல்‌ என்று தற்பொழுது அழைக்கின்றனர்‌. மேலும்‌, 
இந்நடுகல்‌ இன்றும்‌ வழிபாட்டில்‌ உள்ளது. , இந்நடுகல்லின்‌ 
கீழ்ப்பகுதியில்‌ எழுத்துகள்‌ பொறிக்கப்பட்டிருந்தது எனவும்‌ அது 
தற்பொழுது மண்ணில்‌ புதைந்திருப்பதனாலும்‌ அதில்‌ கூறப்பட்டுள்ள 
செய்தியினை அறிய முடியவில்லை. மேலும்‌, இதன்‌ சிற்பக்‌ கலை 
அம்சங்கள்‌ மற்றும்‌ அமைதியினைக்‌ கொண்டு இந்நடுக்கல்லானது 11, 
2ஆம்‌ நூற்றாண்டை சார்ந்ததாகக்‌ கருதலாம்‌. 


த.விஜய்‌, சென்னை - 4 
77 : 56 முருகன்‌ துறை நடுகல்‌ 


ஈரோடு மாவட்டம்‌ சத்தியமங்கலம்‌ வட்டம்‌, முருகன்‌ துறையில்‌ 
ஒரு அழகிய நடுகல்‌ உள்ளது. பொ.கா.16-ஆம்‌ நூற்றாண்டாகலாம்‌. 
குதிரைமீது அமர்ந்த புலியுடன்‌ சண்டையிடும்‌ வீரன்‌ உருவம்‌ உள்ளது. 
குதிரை உருவம்‌ காளையின்‌ உருவம்போலும்‌ உள்ளது. கல்லின்மேல்‌ 
பகுதியில்‌ சந்திரன்‌, சூரியன்‌ புடைப்புச்‌ சிற்பங்களும்‌ நடுவில்‌ கவிழ்ந்த 
தாமரையின்‌ கோட்டுருவமும்‌ உள்ளது. புலியின்‌ தொடைப்பகுதியில்‌ 
அணிவேலைப்பாடாக கொடி அணி செதுக்கப்பட்டுள்ளது. புலி, 
வீரன்‌ உருவங்கள்‌ புடைப்புச்‌ சிற்பங்களாக உள்ளதால்‌ 
இடைவெளிகளிலும்‌ ஓரத்திலும்‌ உள்ள தாழ்ந்த பகுதிகளில்‌ 
கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது. தொடக்கத்தில்‌ 'ஆனந்தாளு' என்ற 
சொல்லும்‌, கீழ்பகுதியில்‌ மீண்டும 'விவவருசத்து' என்ற சொல்லும்‌ 


ஆவணம்‌ 27, 2016 286 


உள்ளன. இடைப்பகுதியில்‌ 'மாசிமகன்‌ குள்ளன்‌ என்ற பெயரும்‌ 
இறுதியில்‌ 'உபையம்‌” என்ற சொல்லும்‌ உள்ளன. கல்வெட்டினைப்‌ 
படியெடுத்து முழுமையாகப்‌ படிக்கவேண்டும்‌. 


அ. பழனியப்பன்‌, சண்பை 
27 : 57 பெருந்தொழு புலிக்குத்திக்‌ கல்‌ 


திருப்பூர்‌ அருகில்‌ உள்ள பெருந்தொழுவில்‌ உள்ள பெருமாள்‌ 
கோவிலின்‌ முன்‌ புறத்தில்‌ நடுகல்‌ ஒன்று உள்ளது. இதை இப்பகுதி 
மக்கள்‌ தற்போது ஆஞ்சநேயர்‌ சிலை என வழிபட்டு வருகின்றனர்‌. 
இந்த நடுகல்‌ 105 செ.மீ. அகலமும்‌ 120 செ.மீ. உயரமும்‌ 
கொண்டதாகும்‌. இதில்‌ வீரனின்‌ தலை நேராகப்‌ புலியைப்‌ பார்த்த 
வண்ணம்‌ உள்ளது. வீரனின்‌ வலது கையில்‌ உள்ள வாளால்‌ புலியைக்‌ 
குத்தும்‌ நிலையிலும்‌, இடது கை மடக்கிப்‌ பாயும்‌ புலியைத்‌ தடுக்கும்‌ 
நிலையிலும்‌ அமைத்து உள்ளனர்‌. புலியின்‌ முன்னங்கால்‌ இரண்டும்‌ 
எழுந்த நிலையில்‌ வீரனின்‌ கைகளைத்‌ தாக்கும்‌ நிலையிலும்‌, 
பின்னங்கால்‌ ஒன்று நிலத்திலும்‌, மற்றொன்று வீரனின்‌ தொடைமேல்‌ 
அழுத்திய நிலையிலும்‌ உள்ளது. புலியின்‌ வால்‌ மேல்‌ நோக்கிய 
நிலையில்‌ உள்ளது. வீரன்‌ இடுப்பு பகுதியில்‌ அழகிய ஆடை அணிந்து 
உள்ளான்‌. கழுத்தில்‌ ஆபரணமும்‌, தலையில்‌ தலைப்பாகையும்‌ 
அணிந்து உள்ளான்‌. இந்த அமைப்பைப்‌ பார்க்கும்போது இது 
நாயக்கர்‌ காலத்தைச்‌ சேர்ந்ததாகும்‌. 


சு.இரவிகுமார்‌, சி.இருநாவுக்கரசு, திருப்பூர்‌ 
ஏஏ : 58 கோவில்பாளையத்தில்‌ பெருங்கற்காலச்‌ சின்னங்கள்‌ 


திருப்பூர்‌ அருகில்‌ உள்ள கோவில்பாளையத்தில்‌ 
(இிருப்பூரிலிருந்து தென்‌ கிழக்காக 19 இ.மீ. தொலைவில்‌ உள்ளது) 
பெருங்கற்காலப்‌ பண்பாட்டைச்‌ சேர்ந்த 10 கல்வட்டங்கள்‌ (சில 
சிதைந்த நிலையில்‌ உள்ளன] மற்றும்‌ கருப்பு சிவப்பு, கருப்பு மற்றும்‌ 
சிவப்பு வண்ண மட்கலங்களின்‌ ஓடுகளும்‌ கிடைக்கின்றன. மேலும்‌, 
கொங்கு மண்ணுக்கே உரித்தான பல வண்ண வேலைப்பாடுகளுடன்‌ 
(னுநளபை) மட்கலங்களின்‌ ஓடுகளும்‌ கிடைக்கின்றன. மேலும, 
குறியீடுகள்‌ சங்கு வளையல்கள்‌, சில்லுகள்‌, இரும்பு கசடுகள்‌ 
போன்றவையும்‌ இங்கு காணப்படுகின்றன. 


சு.இரவிகுமார்‌, திருப்பூர்‌ 


ஆவணம்‌ 27, 2016 287 


72:50 கெழமேடு புதிர்நிலை 


கோவை மாவட்டம்‌, பொள்ளாச்சி வட்டத்தில்‌ உள்ள 
கெடிமேட்டில்‌ எழு சுற்றுக்கோட்டை மாரியம்மன்‌ திருக்கோவில்‌ 
அமைந்துள்ள பகுதியில்‌ பழைமையான புதிர்நிலை உள்ளமை 
அறியப்பட்டுள்ளது. 'கெடி” என்ற சொல்‌ 'கோட்டை” என்பதைக்‌ 
குறிக்கும்‌. 

இது ஒரு சதுரப்புதிர்நிலை ஆகும்‌. ஏறக்குறைய 56” ஓ 56 அடி 
பரப்பில்‌ உள்ளது. ஏழு பாதைகள்‌ கொண்டது. ஒவ்வொரு பாதையும்‌ 
2'6 அடி அல்லது 26 அகலம்‌ உடையது. ஐந்தாவது சுற்றில்‌ 2'6 ஓ 26 
வடிவில்‌ பாதை அடையட்டுள்ளது. பிள்ளைப்‌ பேறு, எண்ணிய 
யாவும்‌ அடைய வேண்டுதல்‌, கால்நடைகள்‌ நோய்‌ தீர வேண்டுதல்‌ 
ஆகியவற்றுக்காக மக்கள்‌ இதனை வழிபட்டு வருகின்றனர்‌. 


சு.இரவிகுமார்‌. திருப்பூர்‌ 
77 : 60 ஆலங்குமழ வட்டாரம்‌ பகுதியில்‌ நுண்கற்காலப்‌ பண்பாட்டு குடங்கள்‌ 


புதக்கோட்டை மாவட்டம்‌, ஆலங்குடி வட்டாரத்தில்‌ 
அண்மையில்‌ கள ஆய்வு மேற்கொண்டபோது அரசடிப்பட்டி, 
நெம்மக்கோட்டை, பாப்பான்விடுதி விளக்கு, மணக்கொல்லை, 
கே.ராசியமங்களம்‌, தழாத்தார்‌, தவளப்பள்ளம்‌, களபம்‌, மூக்கம்பட்டி, 
செட்டியாப்பட்டி ஆதிய இடங்களில்‌ நுண்கற்காலப்‌ பண்பாட்டுச்‌ 
சின்னங்கள்‌ கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர்‌ 
இம்மாவட்டத்தில்‌ 20-க்கும்‌ மேற்பட்ட இடங்களில்‌ நுண்கற்காலப்‌ 
பண்பாட்டைச்‌ சார்ந்த நுண்கற்கருவிகள்‌, செதில்கள்‌ மற்றும்‌ 
மூலக்கற்கள்‌ போன்றவற்றை கண்டறியப்பட்டுள்ளது. இதனை 
வலுசேர்க்கும்‌ வகையில்‌ மேற்குறிப்பிட்ட இடங்களில்‌ பதிதாக 
நுண்கற்காலத்தைச்‌ சார்ந்த தொல்லியல்‌ சான்றுகள்‌ கண்டறியப்‌ 
பட்டுள்ளன. 
நுண்கற்காலய்‌ பண்பாட்டு இடங்கள்‌ 


நுண்கற்காலப்‌ பண்பாட்டுக்‌ கருவிகள்‌ செம்மண்‌ படிவுகளிலும்‌, 
வண்டல்‌ மண்‌ படிவுகளிலும்‌, செம்பராங்கற்‌ படிவுகளிலும்‌ 
காணப்படுகின்றன. தவளப்பள்ளம்‌ மற்றும்‌ மூக்கம்பட்டி ஆகிய 
இடங்களில்‌ செம்மண்‌ படிவுகளிலும்‌, மணக்கொல்லை, 
பாப்பான்விடுதி விலக்கு போன்ற இடங்களில்‌ வண்டல்‌ மண்‌ 
படிவுகளிலும்‌ நுண்கற்காலக்‌ கருவிகள்‌ மற்றும்‌ செதில்கள்‌ 


ஆவணம்‌ 2௨7, ௨016 288 


காணப்படுகின்றன. அரசடிப்பட்டி, நெம்மக்கோட்டை, 
கே.ராசியமங்களம்‌, 8ழாத்தார்‌, களபம்‌, செட்டியாப்பட்டி ஆகிய 
இடங்களில்‌ செம்மண்‌ படிவுகளுடன்‌ கூடிய செம்பராங்கற்‌ 
படிவுகளில்‌ குவாட்ஸ்‌ வகை நுண்கற்காலப்‌ பண்பாட்டுத்‌ தடயங்கள்‌ 
கண்டறியப்பட்டு சேகரிக்கப்பட்டுள்ளன. 


நாடோடிகளாக வாழ்ந்த நுண்கற்காலத்திய மனிதர்கள்‌ 
நுண்திறனுடன்‌ கருவிகளை நேர்த்தியாகவும்‌, செம்மையாகவும்‌ 
நுணுக்கமாகவும்‌ உருவாக்கியுள்ளனர்‌. ஆய்வுப்‌ பகுதியில்‌ சேகரிக்கப்‌ 
பட்ட நுண்கற்கால கருவிகளானது மூலக்கற்கலில்‌ காணமுடிகிெறது. 
அதேபோன்று மூலக்கற்களில்‌ இருந்து வெளிவருகின்ற செதில்களை 
மறுவேலைப்பாடு செய்து பல சிறு கருவிகளையும்‌ செய்துள்ளனர்‌. 
இதற்கு காட்டாக நெம்மக்கோட்டை, 8ழாத்தூர்‌ ஆகிய இடங்களில்‌ 
சேகரிக்கப்பட்ட கிழிப்பான்‌, பிறை வடிவக்கருவி மற்றும்‌ யூ 
வடிவக்கருவி போன்றவற்றை குறிப்பிடலாம்‌. 


- ஆ.ராஜா, தஞ்சாவூர்‌ 
77 : 61 கிருஷ்ணகிரி வட்டார புதிய தொல்லியல்‌ கண்டுபிழய்புகள்‌ 


கிருஷ்ணகிரி மாவட்டம்‌, கிருஷ்ணகிரி வட்டத்தில்‌ மேற்‌ 
கொள்ளப்பட்ட களமேற்பரப்பாய்வில்‌ புதிய தொல்லியல்‌ சான்றுகள்‌ 
கண்டறியப்பட்டன. அவை கீழ்வருமாறு : 


கொடுங்கூர்‌, நுண்கற்கால கருவிகள்‌ புதிய கற்கால கருவி, 
இரும்புகால வாழிவிடம்‌; மேல்‌ அம்மனேரி, நடுகல்‌; திருச்சிற்றம்‌ 
பலம்‌, இடைபழங்கற்கால தொழிற்கூடம்‌, புதிய கற்கால கருவிகள்‌, 
இரும்பு கால வாழ்விடம்‌; குண்டலகுண்டா, இடைபழங்கற்கால 
கருவிகள்‌, புதிய கற்கால பானை ஓடுகள்‌, பாறை ஓவியங்கள்‌; 
சின்னமட்டாரம்பள்ளி, பழைய கற்கால கருவிகள்‌, புதிய கற்கால 
கருவிகள்‌; ஆலப்பட்டி, நடுகல்‌; கிருஷ்ணகிரி, புதிய கற்கால 
கருவிகள்‌, பாறை ஓவியங்கள்‌, கல்வெட்டு, நடுகற்கள்‌: 
மைதண்டபள்ளி, நடுகல்‌; மகாராஜக்கடை, பாறை ஓவியங்கள்‌. 


சீ. பரந்தாமன்‌, சென்னை 


ஆவணம்‌ 27, 2016 289 


ஏர : 62 ஒறையூர்‌ காமாட்சியம்மன்‌ கோயில்‌ கமூவமியான்‌ தூண்‌ 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, குளத்தூர்‌ வட்டம்‌, இறையூர்‌ 
காமாட்சியம்மன்‌ கோயிலில்‌ இத்தாண்‌ உள்ளது. தரைக்கு மேல்‌ 5 
அடி உயரம்‌ கொண்டதாக இக்கல்த்தூண்‌ உள்ளது. தூணின்‌ 
மேற்பகுதி கொம்பு போல்‌ கூர்மையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 
இக்கல்த்தூணின்‌ அடிப்பகுதியில்‌ வீரன்‌ ஒருவன்‌ இரு கரம்‌ கூப்பி 
அஞ்சலி முத்திரையில்‌ நின்றுகொண்டுள்ளான்‌. நாயக்கர்‌ காலப்‌ 
பாணியில்‌ குடுமி இடது பக்கத்‌ தலையில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 
கழுமரம்‌ என்பது பழங்காலத்தில்‌ கழுவேற்றத்திற்கு நடப்பட்ட 
ஈட்டி போன்ற வடிவம்‌ கொண்ட மரமாகும்‌. இத்தாண்‌ கல்லால்‌ 
ஆனதாக உள்ளது. குற்றவாளிகளைக்‌ கழுவிலேற்றிய செய்தி 
வரலாற்றில்‌ அறியப்படுகின்றது. அத்தூணின்‌ பெயரிலேயே உள்ள 
கழுவடியான்‌ என்ற பெயரிலுள்ள உண்மையை அறிந்து பொருள்‌ 
கொள்ளல்‌ பொருந்தும்‌. கழுவடியான்‌ என்றால்‌ அது ஒரு 
துர்தேவதையாகும்‌. “கழுவடியில்‌ மனிதனுயரமான கழியில்‌ 
தாபிக்கப்பட்டுள்ள ஒரு சிறு தேவதை” என்று சென்னைப்‌ 
பல்கலைக்கழகம்‌ வெளியிட்டுள்ள தமிழ்ப்‌ பேரகராதி பொருள்‌ 
தருகிறது. அக்‌ கூற்றிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இறையூர்‌ 
கழுவடியான்‌ தூண்‌ விளங்குகின்றது என்று சொல்லலாம்‌. 


அ.சந்திரபோஸ்‌, புதுக்கோட்டை 


ஆவணம்‌ 27, 2016 290 


78. ஆந்திராவில்‌ சோழர்‌ உருவாக்கிய யிரம்மதேயம்‌ 
சூ.சுவாமிநாதன்‌, மைசூர்‌ 


ஆந்திர மாநிலம்‌, கடப்பா மாவட்டத்திலுள்ள இராசம்பேட்டை 
வட்டத்திலுள்ள நந்தலூரில்‌ செளமியநாதர்‌ திருக்கோயில்‌ 
அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலின்‌ மண்டபத்தின்‌ வடக்கு மற்றும்‌ 
மேற்குப்‌ பகுதியில்‌ விக்கிரம சோழனின்‌ 8-ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ 
கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. இக்கல்வெட்டானது 
சோழர்களின்‌ சமூக அரசியலுக்கு மிகவும்‌ முக்கியமானதாகும்‌. இது 
சோழர்‌ காலத்தில்‌ ஆந்திராவில்‌ ஒரு பிரம்ம தேயம்‌ 
உருவாக்கப்பட்டதைக்‌ குறிப்பிடுகின்றது. வழக்கமாக வரும்‌ 
விக்ரெமசோழனின்‌ மெய்க்கீர்த்தியான, பூமாது புணர ... என்ற 
தொடருடன்‌ தொடங்குகிறது. 


இக்கல்வெட்டு கி.பி.18-ஆம்‌ நூற்றாண்டின்‌ தமிழ்‌ மொழியில்‌, 
தமிழ்‌ எழுத்துகளில்‌ வெட்டப்பட்டுள்ளது இதில்‌ வடமொழி 
சொற்கள்‌ வரும்‌ இடங்களில்‌, கிரந்த எழுத்துகளைப்‌ 
பயன்படுத்தியுள்ளனர்‌. இக்கல்வெட்டில்‌ சில இடங்களில்‌ பங்கு என்று 
எழுதியுள்ள இடங்களில்‌ பம்கு என்று உள்ளது. 

இக்கல்வெட்டு பொத்தப்பி நாட்டைச்‌ சேர்ந்த மகாமண்டலேசு 
வரன்‌ விமாலாதித்ததேவன்‌ என்பவன்‌, பாக்கை நாட்டில்‌ இருக்கிற 
மண்ணூர்‌ என்கிற ஊருக்கு, விக்ரெமசோழசதுர்வேதிமங்கலம்‌ என்ற 
பெயரை சூட்டித்‌ தானமாகக்‌ கொடுத்துள்ளதைக்‌ குறிப்பிடுகிறது. 
இச்சதுர்வேதிமங்கலத்தை 74 பிராமணர்களுக்கு, 70 பங்குகளாக 
இத்தெலுங்கு சோழ அரசன்‌ பிரித்துக்‌ கொடுத்துள்ளதைக்‌ 
காணமுடிகிறது. இச்சதுர்வேதிமங்கலம்‌ நான்கு பக்க எல்லைக்குள்‌ 
உட்பட்டிருந்த நீர்‌, நிலம்‌, தரிசு நிலம்‌, காடு, குன்று, குண்டு, குழி 
முதலியவைகளை உட்கொண்டுள்ளது. இச்சதுர்வேதி மங்கலமானது, 
மேற்கண்ட பிராமணர்களுக்கு முக்கியமாக சோழ அரசனின்‌ 
தென்னாட்டு வெற்றிக்காக, 70 பங்குகளாகப்‌ பிரித்துக்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளதாகக்‌ கூறப்பட்டுள்ளது. இப்பிரா மணர்களின்‌ 
சொந்த ஊர்களையும்‌, கோத்திரங்களையும்‌, பெயர்களையும்‌, 
பங்குகளின்‌ எண்ணிக்கைகளையும்‌ முறையே கீழ்கண்ட 
அட்டவணையில்‌ காணலாம்‌. 


ஆனணம்‌ சை, 2016 291 


வ.எண்‌. சொத்த ஊர்‌ 


3 


10. 
11. 
12. 


18. 


14. 
13. 
16. 
37. 
38... 


29. 


20, 
21. 


22, 


26. 


37. 


முடும்யை 


மேலது 
கெளதம்‌ 
காராம்பிச்செட்டு 
மேலது 
குரோவி 
குரீவசிரி 
பாடகம்‌ 
மேலது 
கந்தாடை 
தடறேப்பள்ளி 
வற்றலூர்‌ 
காஞ்சிக்குறி 


கந்தாடை 
உறுப்புட்டூர்‌ 
கந்தாடை 
மேலது 
மேலது 
புளிங்கற்குறி 
இவுணி 


மேலது 


மேலது 


இராயூர்‌ 
கிராஞ்சி 


பிராயாகை 
கந்தாடை 


பத்தரை 


ஆவணம்‌ ௨7, 2016 


கோத்திரம்‌ 


திவிதகோமபுரம்‌ 
பாரத்துவாச 
பாரத்துவாச 
கெளவுதம 
பாரத்துவாச 
வாதுல 
பாரத்துவாச 


மேலது 


வாதுல 
வத்ச 

வாதுல 
மேலது 


பாரத்துவாச 


சட்மர்சண 
ஹரித்த 
கெளசிக 


வாதுல 


பாரத்துவாச 


பிராமணரின்‌ பெயர்‌ 


யஞ்ச நாராயண 


பங்கு 


2 


தசப்பிரியப்பட்ட சோமாசியார்‌ 


ஸ்ரீபாதபட்டர்‌ சோமாசியர்‌ 
வாமனசதுர்வேதி பட்டர்‌ 
குமாரசாமி பட்டர்‌ 

தய பட்டர்‌ 

சிரி கிருஷ்ணப்‌ பட்டர்‌ 
தட்சிணாமூர்த்தி பட்டர்‌ 
ஆட்கொண்ட பட்டர்‌ 
வாமனபட்டர்‌ 
சங்கரநாராயண பட்டர்‌ 
திருவிசலூர்‌ அடிகள்‌ பட்டர்‌ 
பாலேந்திமெளவுளி பட்டர்‌ 


சர்வதேவ பட்ட 
உபாத்தியாயர்‌ 


யாதவ பட்டர்‌ 
பத்மநாப பண்டிதர்‌ 
மாதவ தசப்பிரிய பட்டர்‌ 
ம்ஜீராம பட்டர்‌ 
ஆளவந்தான்‌ பட்டர்‌ 


கோவாண்டவன்‌ பட்ட 
சோமாசியர்‌ 


ஸ்ரீராம பட்டர்‌ 

தோணய பட்டர்‌ 
சிறியதோணய பட்டர்‌ 
சொட்டை ஈஸ்வர பட்டர்‌ 
சிரிராம பட்டர்‌ 


சோமநாதபண்டித 
சோமாசியர்‌ 


திருவேங்கடம்‌ தசப்பிரிய 
பட்டர்‌ 


சிரிராம பட்டர்‌ 


31/2 
1/2 
12 
18 


11/2 


1/2 


12 


13 
ச 


Uz 


292 


28. கந்தாடை 
39. முடும்பை 
26, கோமபுறம்‌ 
21, முடும்யை 
வச மேலது 

32. மேலது 

84. கோனராஞ்சி 
38. கோமபுறம்‌ 
மகி, உறுப்புட்டுச்‌ 
3. மேலது 

28. செறுவனூர்‌ 
39, கோமபுறம்‌ 
80. இருங்கண்டி 
81. உறுயுத்தூர்‌ 
49, அட்டாம்புறம்‌ 
43. மேலது 

44. உறுப்புட்டூர்‌ 
85, நடாதூர்‌ 

46. சுரசாரம்பி 
47. மேலது 

8, மேலது 

49. கந்தாடை 
30. படாகம்‌ 

82, இராயூர்‌ 

92, உறுபுட்டூர்‌ 
8, ட 

ந ஆடுக்குடி 
44. கிடம்பி 


ஆவணம்‌ 27, ௨056 


வாதுல 


கெளண்டின்ய 


வத்தச 


வாதுல 


சட்மர்சண 


வத்தச 
பார்த்துவாச 


ஆத்திரேய 


தாமேதிரச்‌ சதுர்வேதி பட்ட 1 


சோமயாஜியார்‌ 

ஸ்ரீ வத்சாங்க பட்ட Ss 
சோமயாஜியார்‌ 

மாதவசப்பிரிய பட்டர்‌ 1 
இருவேன்கடம்‌ பட்டர்‌ ம்‌ 
கிரிவத்தசங்க பட்டர்‌ I 
யக்ஞநாறராயண பட்டர்‌ 14 
யக்ஞநாராயண பட்டர்‌ 3/4 
தட்டிணொஷூர்த்தி 3 


சதுர்வேதி பட்டர்‌ 
நாராயண பட்டர்‌ 
உவகுமுண்டான்‌ பட்டர்‌ 1 
ஈஸ்வரபட்டர்‌ சர்வாஇித்தியன்‌ 1 
சந்திரகுமார பட்டர்‌ 1 


வெண்ணைக்கூத்த பட்டர்‌ 1 


பூதி விஷ்ணு பட்டர்‌ 1 
சிரிராம பட்டர்‌ 1 
யக்ஞமூர்த்தி பட்டர்‌ 1 
அருளாள பட்டர்‌ 1 
நாராயண பட்டர்‌ 1 
நாராயண பட்டர்‌ 1/4 
ஆட்கொண்ட வில்லி 1/2 


தசப்பிரிய பட்டர்‌ 

ஹீராம பட்டர்‌ 34 
விநாயக பட்ட ஆழ்வார்‌ 1 
சோமதேவ பட்டர்‌ 1 


சோட்டை ருத்திர விஷ்ணு 1 
பட்டர்‌ 


ச்ஷ்டிறாத்‌திர பட்டர்‌ 3/2 
—— 13 
சோமாஸ்கந்த குமார பட்டர்‌ 1 


இராமபிராத்‌ பட்டர்‌ 1 


293 


56. செட்டலூர்‌ கெளசிக பொந்தாழிக்கய்ய பட்டர்‌ 1 


சா. வங்கிபுரம்‌ காசியப அருளாள தசப்பிரியர்‌ 
68. இராஞ்சி ஹரித தோணாய பட்டர்‌ 3/4 
59. வாணந்தி —— சிரிநீலகண்ட பட்டர்‌ 1 
60. _—— வாதுல சங்கர நாராயண பட்ட 12 
சோமாசியர்‌ 
61. ஆலின்கொன்றை ஹரித நாராயண பட்டர்‌ 1/2 
62. செட்டலூர்‌ கெளசிக அய்யப்பிரான்‌ பட்டர்‌ 1 
65. பொற்புறம்‌ பார்த்துவாச புதிகிருஷ்ண பட்டர்‌ 3/2 
64, பெருங்கண்டுர்‌ காசியப பெறியரச பட்டர்‌ 1 
ம்‌. ண்ணா வத்த ஜன்னய பட்டர்‌ 2 
65. _—— கெளசிக கேசவ பட்டர்‌ ம்‌ 
67. _—— கெளண்டின்ய பெத்ததத்வேதி பட்டர்‌ 1 
68. —— கெளசிக ஈஸ்வர பட்டர்‌ 1 
69. _—— காசியப தாகே பட்டர்‌ 1 
70, உக்க கை வைத்தியப்‌ பணி 1 
71. ணன _—— அருளாள தசப்பிரிய பட்டர்‌ 1 
72. வங்கிபுறம்‌ வத்தச யக்ஞமூர்த்தி சதுர்வேதிபட்ட 7 
சோமாசியர்‌ 
75. குண்டூர்‌ பார்த்தவாச சிரிராம பட்டர்‌ 1/2 
74. அகக்‌ காசியப சோலை அரசு பட்டர்‌ 1 
(மருத்துவர்‌) 


இந்த அட்டவணையின்‌ வழியாக சுமரர்‌ 28 ஊர்களைச்‌ சார்ந்த 
70 கோத்திரங்களைச்‌ சார்ந்த 74 பிராமணர்களுக்கு விக்கிரமசோழ 
சதுர்வேதி மங்கலத்து திலங்களை 70 பங்குகளாகப்‌ பிரித்துக்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளதை அறிந்துக்கொள்ள முடிகிறது. 


இக்கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ ஆது பாடல்கள்‌ 
வடமொழியிலும்‌, கிரந்த எழுத்துகளிலும்‌ பொறிக்கப்‌ பட்டுள்ளன. 
இவற்றில்‌ முதல்‌ பாடல்‌ மண்ணுரரைச்‌ சார்ந்த உத்தம பிரா மணனைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடுகிறது. இரண்டாவது பாடல்‌ சூரியக்குலத்தில்‌, 
பிறந்த விமலாதித்தனைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறது. மூன்றாவது 
பாடல்‌ விக்கிரமசோழனின்‌ பாதங்களை வணங்கிய அரசனின்‌ 
பெருமைகளைக்‌ குறிப்பிடுகிறது. 


ஆவணம்‌ 27, ௨016 294 


பொதுவாக கற்றறிந்த பிராமணர்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
கொடைகளின்‌ பங்குகளைக்‌ குறிப்பிடும்பொழுது, செப்புப்‌ 
பட்டயத்தில்‌ வெட்டப்படுவது மரபாகும்‌. ஆனால்‌, இங்கு 
அந்தணர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள அக்கிரகாரம்‌ பிற்காலச்‌ 
சோழர்களின்‌ மரபுக்கு மாறாக அமைந்துள்ளது. இருப்பினும்‌ 
இத்தகைய நிகழ்வுகள்‌ பாண்டியர்களின்‌ கல்வெட்டுகளில்‌ 
காணப்படுகின்றன. இது சோழர்களால்‌ ஆந்திராவில்‌ 
உருவாக்கப்பட்டுள்ள இறுதி அக்கிரகாரமாகும்‌. பிராமணர்களுக்கு 
கொடுக்கப்பட்டுள்ள இந்த கொடையானது ஏன்‌ செப்புப்‌ 
பட்டயத்தில்‌ வெட்டாமல்‌, கல்லில்‌ வெட்டியுள்ளனர்‌ என்பது 
சிந்திக்கப்பட வேண்டியது. இது ஒரு சிற்றரசரின்‌ கொடையாகும்‌. 
மேலும்‌, இக்கொடையில்‌ சோழ அரசர்‌ நேரிடையாக 
ஈடுபடவில்லை. இது சோழ அரசன்‌ வெற்றி பெறவேண்டும்‌ 
என்பதற்காக, அவனது சிற்றரசனால்‌ கொடுக்கப்பட்டுள்ளதாகும்‌. 
இதன்‌ மற்றொரு சிறப்பு இந்தக்‌ கொடை கொடுக்கப்பட்டுள்ள 
ஊரானது சோழ நாட்டிலிருந்து மிகவும்‌ தொலைவில்‌ அமைந்துள்ள 
பொத்தப்பி நாட்டில்‌ அமைந்துள்ளது என்பதாகும்‌. 
இக்கொடையைக்‌ கொடுத்தள்ள பெரத்தப்பிச்‌ சோழர்கள்‌, 
சோழர்களைப்‌ போன்று இவ்வூரிலும்‌ பிரம்மதேயம்‌ ஒன்று 
உருவாக்கி அந்தணர்களுக்கு ஈந்தனர்‌. 


இச்சதுர்வதே மங்கலம்‌ உருவாக்கப்பட்டதன்‌ நோக்கம்‌ சோழ 
அரசன்‌ நலமுடன்‌ வாழவேண்டும்‌ என்பதற்காக பொத்தப்பி 
சோழனால்‌ கொடுக்கப்பட்டுள்ளதாகும்‌. தங்களது நிலையை 
வலுப்படுத்திக்‌ கொள்ளவும்‌ சோழர்களின்‌ நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரமாகவும்‌ குறுநில மன்னர்கள்‌ இத்தகைய உத்திகளை 
மேற்கொண்டனர்‌. விக்கிரமசோழன்‌ அரியணைக்கு வரும்பொழுது 
அவனுக்குப்‌ பல இன்னல்கள்‌ இருந்தன. அவனது மாற்றாந்தாயின்‌ 
மகனான பராந்தகனுக்கு, முதலாம்‌ குலோத்துங்களின்‌ ஆதரவு 
பெருமளவில்‌ இருந்தது. பராந்தகனின்‌ பல கல்வெட்டுக்கள்‌ சோழ 
நாட்டில்‌ இடைத்திருப்பதே இதற்குச்‌ சான்று. அவனுக்கு 
தாயாதிகளின்‌ தொந்தரவுகள்‌ இருந்தன. மேலைச்சாளுக்கிய 
அரசனான ஆறாம்‌ விக்கிரமாதித்தியன்‌ வேங்கியில்‌ அரியணையைக்‌ 
கைப்பற்றுதற்குரிய தருணத்தை எதிர்‌ நோக்கிக்‌ கொண்டிருந்தான்‌. 
விக்கிரம சோழன்‌, வேங்கி நாட்டை சோழ நாட்டின்‌ பிரதிநிதியாக 
ஆட்சி செய்துகொண்டிருந்தான்‌. அதே நேரத்தில்‌ சாளுக்கிய 
நாட்டின்‌ எல்லைப்‌ பகுதியில்‌ சோழ ஆதிக்கம்‌ நுழைய முடியாத 


ஆவணம்‌ 27, 2016 295 


நிலையில்‌ அமைந்திருந்தது. விக்கிரமசோழன்‌ சோழ நாட்டுக்குச்‌ 
சென்றவுடனேயே, விக்கிரமாதித்தன்‌ வேங்கியிலுள்ள சோழர்‌ 
பிரதிநிதியை விரட்டிவிட்டு வேங்கி அரண்மணையைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டான்‌. இவற்றிற்கெல்லாம்‌ மேலாக விக்கிரம சோழனின்‌ 
ஆட்சியில்‌, சோழநாட்டில்‌ ஏற்பட்டிருந்த வெள்ளம்‌, பஞ்சம்‌, 
பயிர்ச்சேதம்‌ முதலான பாதிப்புகளினால்‌ விக்கிரம சோழன்‌ பெரிதும்‌ 
இன்னலுற்றான்‌. அச்சமயத்தில்‌ ஹோசள நாட்டின்‌ அரசன்‌ 
விஷ்ணுவர்த்தன்‌, விக்கிரம சோழனுக்குத்‌ தஞ்சாவூரில்‌ தன்‌ நலன்‌ 
பொருட்டு ஆட்சியமைக்க உதவியுள்ளதை அறிந்துக்கொள்ள 
முடிகிறது. எனவே, சோழ அரியணை ஆரம்ப கட்டத்தில்‌ விக்கிரம 
சோழனுக்கு ஒரு முள்‌ மெத்தையாகத்தான்‌ இருந்தது. 

தெலுங்கு சோழ அரசனாகிய சித்தராசனின்‌ மகன்‌ 
விமலாதித்தியன்‌ என்பவன்‌ கடப்பா மற்றும்‌ நெல்லூர்‌ ஆகிய 
பகுதிகளை ஆட்சிசெய்து கொண்டிருந்தான்‌. இத்தெலுங்கு சோழ 
அரசனே, மேற்கண்ட சதுர்வேதி மங்கலத்தைக்‌ கொடையாகக்‌ 
கொடுத்துள்ளான்‌. இவன்‌ தஞ்சை சோழர்களின்‌ £ழ்‌ நிர்வாகம்‌ 
செய்தவன்‌. சோழர்களின்‌ உறவுக்காரனும்‌ ஆவான்‌. 
விக்கிரமசோழனின்‌ 3-ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ (.பி.1121) கல்வெட்டு 
ஒன்று பொத்தப்பி நாட்டை ஆட்சி செய்துகொண்டிருந்த 
மஹாமண்டலேசுவரன்‌ பெத்தராசாவாகிய சித்தராச என்பவன்‌ 20 
பிராமணர்களுக்கு அக்கரகாரம்‌ ஒன்றைச்‌ சோழ அரசர்கள்‌ 
வலிமையுடன்‌ வாழவேண்டும்‌ என்பதற்காக கொடுத்துள்ளதைப்‌ 
பற்றித்‌ தெரிவிக்கிறது. இப்பொத்தப்பிச்‌ சோழ அரசனைப்‌ 
பின்பற்றிதான்‌ இவனது மகன்‌ விமலாஇத்தியன்‌ மிகப்பெரிய 
அக்கிரகாரம்‌ ஒன்றைத்‌ தனது நாட்டில்‌ கொடுத்துள்ளான்‌. குறுநில 
மன்னர்களாகிய பொத்தப்பி சோழர்கள்‌, சோழ மன்னர்களின்‌ நலன்‌ 
கருதியே பல நன்மைகளை செய்துள்ளனர்‌ குறிப்பாக விக்கிரம சோழ 
மன்னனின்‌ காலத்தில்‌ இது நல்ல உறவாக மலர்ந்துள்ளதைக்‌ 
காணமுடிகிறது. 


இக்கொடைகள்‌ பெரும்பாலும்‌ தக்கஷகிணாயனம்‌ காலத்தில்‌ 
மழைக்‌ காலங்களில்‌ கொடுக்கப்பட்டள்ளன. பிராமணர்களுக்கு 
நிலக்கொடைகளைக்‌ சூரிய ரெகணம்‌, சந்திர கிரகணம்‌ போன்ற 
நாட்களில்‌ கொடுத்துள்ளதைப்‌ பல கல்வெட்டுக்கள்‌ காட்டுகின்றன. 
இந்நாட்களில்‌ கொடுக்கப்படும்‌ கொடைகள்‌ பிராமணர்களின்‌ 
நன்மைகளுக்கு மட்டுமின்றி, கெட்ட அறிகுறிகளை 
ஒடுக்குவதற்காக ஒருவகை நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌, 


ஆவணம்‌ 27, 2018 296 


கொடுக்கப்பட்டுள்ளதாகக்‌ கருதலாம்‌. இவற்றின்‌ அடிப்படையில்‌, 
விக்கிரம சோழன்‌ தஞ்சாவூரில்‌ எவ்வித தொந்தரவுகளும்‌ இன்றி, 
ஆட்சி செய்வதற்காகவும்‌, நலமுடன்‌ வாழ வேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, இவனது ஆதீக்கத்தின்‌ கீழிருந்த சிற்றரசர்கள்‌ பல 
அக்கிரகாரங்களைக்‌ உருவாக்கியுள்ளனர்‌ என்று கருதுவது 
தவறாகாது. 

இத்தகையக்‌ காரணங்களால்‌ பொத்தப்பிச்சோழ மன்னன்‌ 
விமலாதித்தனால்‌ கொடுக்கப்பட்ட மண்ணூர்‌ கிராமமானது, 70 
பங்குகளாகப்‌ பகுக்கப்பட்டு, 74 பிராமணர்களுக்கு பிரித்துக்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளதையும்‌, அவ்வூருக்கு சோழ மன்னன்‌ 
விக்கிரமசோழனின்‌ பெயரிலே விக்கிரம சோழச்சதுர்வேதி மங்கலம்‌ 
என்ற பெயர்‌ சூட்டப்பட்டுள்ளதையும்‌ காணமுடிகிறது. 
இச்சதுர்வேதி மங்கலத்தில்‌ அமைந்துள்ள நிலப்பகுதியானது நீர்‌, 
நிலம்‌, தரிசு நிலம்‌, காடு, குன்று, குண்டு, குழி முதலியவற்றைக்‌ 
கொண்டு அமைந்திருந்த மணற்பாங்கான ஊர்‌ என்று முன்னரே 
குற்றிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள நிலப்பகுதி 
கள்‌ விவசாயம்‌ செய்வதற்கு ஏற்றாற்போல அமைந்திருந்ததா 
அல்லது பங்குகள்‌ பிரித்துக்‌ கொடுக்கப்பட்டவுடன்‌ விவசாய 
நிலமாகப்‌ பண்படுத்தப்பட்டுள்ளதா என்பதைப்‌ பற்றி அறிந்துக்‌ 
கொள்ளமுடியவில்லை. இத்துடன்‌ ஒவ்வொரு பங்கும்‌ அளிக்கப்‌ 
பட்ட கிராமத்தில்‌ எவ்வளவு நில அளவைக்‌ கொண்டிருந்துள்ளன 
என்பதனையும்‌ அறியமுடியவில்லை. மேலும்‌, கொடையைப்‌ 
பெற்றுள்ளப்‌ பிராமணர்கள்‌ தங்களுக்குரிய பங்கின்‌ நிலத்திற்குரிய 
பலனை மட்டும்‌ பெற்றுக்கொண்டார்களா என்றும்‌ தெரியவில்லை. 


கொடையைப்‌ பெற்றுக்கொண்ட பிராமணர்கள்‌ தங்களுக்குரிய 
பங்கின்‌ நிலத்தின்‌ ஒரு பகுதியை விவசாயம்‌ செய்வதற்கு 
விட்டிருக்கவேண்டும்‌. அனைத்து காடுகளையும்‌ அழித்துவிட்டு 
அந்நிலங்களை விவசாயம்‌ செய்வதற்கு பயன்படுத்தினார்களா? 
கொடையைப்‌ பெற்றுக்கொண்டவர்களால்‌ அவ்வாறு செய்திருக்க 
முடியுமா அல்லது அது தேவையா என்பதை ஊகித்து உணர 
வேண்டிய நிலையில்‌ உள்ளது. இருந்தபோதிலும்‌, அளிக்கப்பட்ட 
காட்டுப்பகுதியின்‌ ஒரு பகுதியை கால்கறிகளைத்தரும்‌ 
செடிகளையும்‌ பழம்‌ தரும்‌ மரங்களையும்‌ நட்டு இருக்கவேண்டும்‌. 
இத்துடன்‌ விறகு தரும்‌ மரங்களையும்‌, ஹோமங்களுக்குப்‌ 
பயன்படும்‌ மரவகைகளையும்‌ நட்டிருக்க வேண்டும்‌. மேலும்‌, 
தருப்பை புல்லு வகைகளையும்‌ விளைவித்திருக்கவேண்டும்‌. 


ஆவணம்‌ 27, 2016 297 


இவற்றிற்குத்‌ தேவையான நீரை, குளம்‌, குட்டை, ஓடை, ஆறு 
போன்றவற்றிலிருந்து பயன்படுத்தியிருக்கவேண்டும்‌. இத்தகையக்‌ 
காட்டுப்‌ பகுதியைப்‌ பாதுகாப்பதற்கு கொடைப்‌ பெற்றுக்கொண்ட 
பிராமணர்கள்‌ தங்களுக்குள்‌ இவற்றை வரையறை செய்துக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌ என்று கருதலாம்‌. 


பிரம்மதேயங்களின்‌ உருவாக்கமானது மேற்கண்ட சமயத்‌ 
தொடர்பானக்‌ காரணங்களுக்காக மட்டுமின்றி, பொருளாதார 
வளர்ச்சி நிலையை மேம்படுத்துவதற்காகவும்‌ என்று கருதலாம்‌. 
இதோடு மட்டுமின்றி பிரம்மதேயங்கள்‌ கோயில்களைக்‌ 
கட்டுவதற்கும்‌, கணறுகளை வெட்டுவதற்கும்‌, நிலங்களைப்‌ 
பண்படுத்துவதற்கும்‌, கண்மாய்கள்‌ அமைப்பதற்கும்‌, ஏரி, 
குளங்களை வெட்டுவதற்கும்‌, கல்விக்‌ கூடங்களை 
நிர்வாகிப்பதற்கும்‌, ஈடுபடுத்திக்‌ கொண்டுள்ளதைக்‌ 
காணமுடிகிறது. மொத்தத்தில்‌ பிரம்தேயங்கள்‌ சமூக வளர்ச்சிக்காக 
கொடுக்கப்பட்டுள்ளன என்று கருதலாம்‌. இவற்றைப்‌ பற்றி 
பேராசிரியர்‌ கரோஷிமா கருத்து தெரிவிக்கையில்‌, இவை 
பிராமணர்களின்‌ எண்ணக்‌ தாக்கங்களை வெளிப்படுத்துகின்ற 
பகுதியாக அமைந்திருந்துள்ளன என்றும்‌, பிராமணர்கள்‌ 
அல்லாதார்களின்‌ வசிப்பிடப்‌ பகுதியிலிருந்து தங்களைச்‌ சமூக 
அமைப்பில்‌ தனித்துக்காட்டிக்‌ கொள்வதற்காக 
உருவாக்கப்பட்டுள்ளன என்றும்‌ மேலும்‌ பழங்குடிகளை 
நாகரிகத்தின்‌ எல்லைக்குள்‌ கொண்டு வரவும்‌ இப்பிரமதேயங்கள்‌ 
பணியாற்றின என்றும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


மேற்கண்ட கல்வெட்டில்‌, பிராமணர்களுக்கு 
கொடுக்கப்பட்டுள்ள பங்குகள்‌ பெரும்பாலும்‌ கால்‌ பங்குகளாகவே 
அமைந்துள்ளன. நான்கு பிராமணர்களுக்கு மட்டும்‌ முறையே 
இரண்டு பங்குகள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. இவை எந்த 
அடிப்படையில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன என்பது புரியவில்லை. 
ஆனால்‌, இவற்றை கல்வி, வயது, அனுபவம்‌ போன்ற தகுதிகளை 
அடிப்படையாகக்‌ கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கலாம்‌. 
நிலப்பங்குகளைப்‌ பெற்ற இவ்வந்தணர்கள்‌ பெரும்பாலும்‌ 
ஆந்திராவைச்‌ சேர்ந்தவர்கள்‌. கல்வெட்டில்‌ காட்டப்பெற்ற 
இவர்களது சொந்த கிராமங்கள்‌ நெல்லூர்‌ - குண்டூர்‌ பகுதிகளில்‌ 


உள்ளன. 


கிதவணாம்‌ ஐ7, 2016 298 


கொடை பெற்றுக்கொண்ட பிராமணர்கள்‌, தங்களுடைய 
பங்குகளைத்‌ இருக்கோயிலில்‌ பணி செய்வதற்கும்‌, இவர்களுக்குப்‌ 
பணிபுரிகின்ற குயவர்கள்‌, தச்சர்கள்‌, கொல்லர்கள்‌, ஆசிரியர்க, 
வண்ணான்கள்‌ போன்ற மற்றப்‌ பணியாளர்களுக்கு கொடுத்து, 
அவர்களிடம்‌ வேலை வாங்கியிருக்கலாம்‌. இந்த கல்வெட்டில்‌ 
பிராமணர்களுக்கு மருத்துவம்‌ பார்க்கும்‌ இரண்டு மருத்துவர்களுக்கு 
மட்டும்‌ இரண்டு பங்குகள்‌ கொடுத்துள்ளதை தெளிவாக 
அறிந்துகொள்ள முடிகிறது. 
இவற்றைப்போன்று கொடை பெற்றுக்கொண்டுள்ள 
பிராமணர்களின்‌ பெயர்களும்‌ முக்கியத்துவம்‌ பெற்றுள்ளதைக்‌ 
காணமுடிகிறது. குறிப்பாக ஒரு பிராமணனின்‌ பெயரானது, 
வாஸ்தாங்க பட்டர்‌ என்று வந்துள்ளது. இப்பெயர்‌ விஷ்ணுவின்‌ 
மார்பில்‌ வீற்றிருக்கும்‌ இலஷ்மியைக்‌ குறிப்பிடுகிறது. மற்றொரு 
பிராமணனின்‌ பெயரானது உலகமுண்டான்‌ என்று வந்துள்ளது. இது 
கிருஷ்ணன்‌ தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய வாயில்‌ உலகத்தை 
காட்டியதைக்‌ குறிப்பிடுகிறது. மற்றொரு பெயரானது இராமபிரான்‌ 
என்பதாகும்‌. இவற்றைப்‌ போன்று பொன்னாழிகை என்ற பெயரும்‌ 
வந்துள்ளது. இது விஷ்ணு பெருமான்‌ தனது கையில்‌ வைத்திருக்கும்‌ 
பொற்‌ பாத்திரத்தைக்‌ குறிப்பிடுவதாக அமைந்துள்ளது. பிறிதொருப்‌ 
பெயர்‌ பெத்தன்ன துவைதா என்பதாகும்‌. இப்பெயர்‌ தெலுங்கு 
மற்றும்‌ சமஸ்கிருதத்தில்‌ வல்லவரான இரண்டு வேதங்களில்‌ 
சிறப்பான அறிவுடையவர்‌ என்று உணரமுடிகிறது. இன்னொரு 
பெயரானது விநாயகப்பட்டர்‌ ஆழ்வார்‌ என்பதாகும்‌. இது வைணவ 
ஆழ்வார்க்கு வைத்துள்ள சைவப்‌ பெயர்‌ என்பது 
குறிப்‌பிடத்தக்கதா கும்‌. 
அடிக்குறிப்புகள்‌ 
1. தென்னிந்திய கல்வெட்டுகள்‌, தொகுதி 23, எண்‌ 579. 
2. J. Sundaram, Land System in Tamilnadu 
3. 5, Swaminathan, Agraharas, some aspects of its rise and fell, of JMS. 


4. J. Sundaram, Nandivarman and Sri Vaishnavas - Their homes, 
Sudharshana, B.R.Gopal commemoration Volume (2000). 


நூவணம்‌ 27, 2016 299 


79. கீழுழ அகழாய்வு 


இ.அமர்நாத்‌ ராமகிருஷ்ணா, 

மு.ராஜேஷ்‌, நா.வீரராகவன்‌ 

இந்திய தொல்பொருள்‌ களஆய்வுத்‌ துறை 
அகழாய்வு பிரிவு, பெங்களூரு 


இந்திய தொல்பொருள்‌ களஆய்வுத்‌ துறையின்‌ ழ்‌ இயங்க 
வரும்‌ அகழாய்வு பிரிவு எண்‌.6 (பெங்களூரு), 2013 - 2014 ஆண்டில்‌ 
வைகை நதிப்‌ பகுதியின்‌ வரலாற்றையும்‌ தொன்மையையும்‌ 
அறிந்துகொள்ளும்‌ பொருட்டு தேனி, இண்டுக்கல்‌, மதுரை, 
சிவகங்கை ராமநாதபுரம்‌ ஆகிய மாவட்டங்களில்‌ தொல்லியல்‌ கள 
ஆய்வு மேற்கொண்டது. வைகை நதி உற்பத்தியாகும்‌ வெள்ளி 
மலையில்‌ தொடங்கி அது வங்கக்‌ கடலோடு கலக்கும்‌ பகுதிவரை ஊர்‌ 
ஊராகச்‌ சென்று ஆற்றின்‌ இருமருங்கிலும்‌ தீவிர ஆய்வு செய்து 
தொல்லியல்‌ சார்‌ இடங்கள்‌ முறையே ஆவணப்படுத்துவதோடு 
மட்டுமல்லாமல்‌ அவற்றுள்‌ ஏதேனும்‌ முக்கியமானதொரு 
இடத்தினைத்‌ தேர்ந்தெடுத்து அகழாய்வு செய்வதும்‌ இக்கள ஆய்வின்‌ 
நோக்கமாக இருந்தது. 

தென்தமிழகத்தின்‌ முக்கிய நீராதாரமாக விளங்கும்‌ வைகை நதி 
மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில்‌ வெள்ளிமலை அருகே 
உற்பத்தியாகிறது. சுருளியாறு, கொட்டக்குடியாறு, வராஹ நதி, 
மஞ்சளாறு, மருதாநதி போன்ற உப ஆறுகளின்‌ நீரினைப்‌ பெற்று 
மேலும்‌ விரிவடைந்து சுமார்‌ 250 கிலோ மீட்டர்‌ தூரம்‌ மேற்சுட்டிய 
ஐந்து மாவட்டங்களின்‌ வழியே பாய்ந்து சங்ககாலப்‌ பாண்டியர்‌ 
துறைமுகமான அழகன்குளம்‌ அருகே ஆற்றங்கரையில்‌ வங்கக்‌ 
கடலுடன்‌ கலக்கிறது. 


வைகை நதிப்‌ பள்ளத்தாக்குப்‌ பகுதியில்‌ இதற்கு முன்னர்‌ 1950 
களில்‌ முனைவர்‌ கே.வி.இராமன்‌ அவர்களால்‌ ஆங்காங்கு சிறு 
அளவிலும்‌ பின்னர்‌ 2006- இ)ல்‌ முனைவர்‌ கா.ராஜன்‌ அவர்களால்‌ 
புலிமான்கொம்பை, தாதப்பட்டி நடுகற்கள்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டதைத்‌ தொடர்ந்து வைகை நதியின்‌ மேற்பகுதியில்‌ தொல்லியல்‌ 
கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பலவகை தொல்லியல்‌ 
சிறப்பினைக்‌ கொண்டிருப்பினும்கூட இதுகாறும்‌ வைகை நதி 
பள்ளத்தாக்குப்‌ பகுதியில்‌ விரிவான அகழாய்வு ஏதும்‌ மேற்கொள்ளப்‌ 
படவில்லை. அனுப்பானடி, பரவை (188), இ.கல்லுப்பட்டி (1976), 


ஆவணம்‌ 27, 2016 300 


கோவலன்‌ பொட்டல்‌ (1980), அழகன்குளம்‌ (1980), மாங்குளம்‌ (2007) 
ஆகிய இடங்களில்‌ சிறிய அளவில்‌ அகழாய்வு நடைபெற்றுள்ளது. 

2013 - 2014 இல்‌ மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில்‌ பல்வேறு 
தொல்லியல்‌ எச்சங்கள்‌ கொண்ட சுமார்‌ 293 ஊர்கள்‌ வைகை நதி 
பள்ளத்தாக்குப்‌ பகுதியில்‌ அடையாளம்‌ காணப்பட்டன. இதில்‌ 
வரலாற்றின்‌ வெளிச்சத்திற்கு வராத புதிய தொல்லியல்‌ சிறப்பு 
வாயந்த ஊர்களும்‌ பலபழங்கால ஊரிருக்கை மேடுகளும்‌ 
கண்டறியப்பட்டன. அவற்றில்‌ டொம்பிச்சேரி, சித்தர்நத்தம்‌, 
மாரநாடு, அல்லி நகரம்‌, கீழடி, ராஜகம்பீரம்‌, பாண்டிக்கண்மாய்‌. 
அரசநகரி ஆகிய ஊர்கள்‌ பரிசீலிக்கப்பட்டு அவற்றுள்‌ மதுரையருகில்‌ 
சிவகங்கை மாவட்டத்தில்‌ அமைந்துள்ள &ழடி தொல்லியல்‌ 
அகழாய்விற்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவ்வூர்‌ மதுரையிலிருந்து 
12 இ.மீ. தொலைவில்‌ தென்கிழக்கு இசையில்‌ ராமேசுவரம்‌ செல்லும்‌ 
பண்டைய வணிகப்‌ பாதையில்‌ வைகை நதியின்‌ தென்கரையில்‌ 
அமைந்துள்ளது. 

கீழடி மற்றும்‌ கொந்தகை உள்ளடக்கிய பகுதி பிற்காலப்‌ 
பாண்டியர்‌ காலத்தில்‌ குந்திதேவி சதுர்வேதிமங்கலம்‌ என்ற பெயரில்‌ 
அழைக்கப்பட்டுள்ளது. 8ழடியுள்ள அர்ஜுூனேசுவரர்‌ கோயிலில்‌ 
காணப்படும்‌ பொ.கா. 12 - 78ஆம்‌ நூற்றாண்டு கல்வெட்டுக்களில்‌ 
வேலூர்‌ குளக்கிழ்‌ எனும்‌ நாட்டுப்‌ பிரிவின்‌ 8ழ்‌ இவ்வூர்‌ 
அமைந்திருந்ததாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 

தற்போதைய கீழடி ஊரிலிருந்து தென்கிழக்கே ஒரு கிலோ மீட்டர்‌ 
தொலைவில்‌ மணலூர்‌ கண்மாயின்‌ மேற்கரையில பள்ளிச்சந்தை 
திடல்‌ என்றழைக்கப்படும்‌ இடத்தில்‌ தொல்லியல்‌ மேடொன்று 
உள்ளது. சுமார்‌ 4.88 மீட்டர்‌ உயர்ந்து காணப்படும்‌ இம்மேடு 80 ஏக்கர்‌ 
பரப்பளவில்‌ 3.5 இலோ மீட்டர்‌ சுற்றளவைக்‌ கொண்டு தற்பொழுது 
தென்னந்தோப்பாக உள்ளது. மேட்டின்‌ மேற்பரப்பிலேயே 
பலவகையான மட்கலன்கள்‌, தொல்பொருட்கள்‌, பெரிய அளவிலான 
சுட்ட செங்கற்கள்‌ மற்றும்‌ கூரை ஓடுகள்‌ சிதறுண்டு கடக்கின்றன. 
இங்கிருந்து கிழக்கே சுமார்‌ 1 கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ கொந்தகை 
செல்லும்‌ பாதையில்‌ இதனோடு தொடர்புடைய ஈமக்காடும்‌ 
அமைந்துள்ளது. இங்கு பல ஈமத்தாழிகள்‌ எலும்புத்‌ துண்டுகளோடு 
பல வகை மட்பாண்டங்களுடன்‌ சிதைந்த நிலையில்‌ 
காணப்படுகின்றன. i 


ஆவணம்‌ 27, 2016 301 


இவற்றினை அடிப்படையாக வைத்து நீண்ட இடைவெளிக்குப்‌ 
பிறகு இந்திய தொல்பொருள்‌ ஆய்வுத்‌ துறையால்‌ வைகை நதி 
பள்ளத்தாக்குப்‌ பகுதியில்‌ இரும்புக்‌ காலம்‌ முதல்‌ பல்வேறு 
காலகட்டங்களில்‌ ஏற்பட்ட பண்பாட்டு வளர்ச்சி மற்றும்‌ 
உருமாற்றத்தினை அறிந்துகொள்ளும்‌ வகையில்‌ கீழடியில்‌ சென்ற 
ஆண்டு (8014 - 8075) விரிவான தொல்லியல்‌ அகழாய்வு 
மேற்கொள்ளப்பட்டது. 


பள்ளிச்சந்தை திடலின்‌ கிழக்கு (டுடிஉயடவைல 1) மற்றும்‌ 
நடுப்பகுதியில்‌ (டுடி௨யடவைல 2) 43 அகழாய்வுக்‌ குழிகள்‌ 
இடப்பட்டன. இக்குழிகளில்‌ ழடியின்‌ தொல்லியல்‌ சிறப்பையும்‌ 
பண்பாட்டு வளர்ச்சியையும்‌ புலப்படுத்தும்‌ வகையில்‌ 2.50 மீட்டர்‌ 
முதல்‌ 4.00 மீட்டர்‌ ஆழத்திற்கு தொல்லியல்‌ எச்சங்கள்‌ காணப்பட்டன. 
இவை சுமார்‌ பொ.கா.மு. 3ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ பொ.கா.10-ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சார்ந்தவையாக கணக்கிடப்பட்டுள்ளன. இங்கு 10-ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த சோழ மன்னன்‌ முதலாம்‌ ராஜராஜனின்‌ 
செப்புக்காசு முன்பு களஆய்வில்‌ கிடைக்கப்பெற்றதால்‌ 
அதனடிப்படையில்‌ தோராயக்‌ காலக்கணிப்பு செய்யப்பட்டுள்ளது. 
கரிமப்பகுப்பாய்வு கணக்‌£ட்டு முறையின்‌ மூலமாக இவ்விடத்தின்‌ 
சரியான காலத்தினைக்‌ கணிப்பதற்கு மாதிரிகள்‌ 
சேகரிக்கப்பட்டுள்ளன. 


அகழாய்வுக்‌ குழிகளில்‌ வரலாற்றுத்‌ தொடக்ககாலத்தைச்‌ சார்ந்த 
தொல்லியல்‌ எச்சங்கள்‌ அதிகளவில்‌ இடைக்கப்பெற்றன. பொதுவாகத்‌ 
தமிழகத்தில்‌ இதுகாறும்‌ மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளுள்‌ 
வரலாற்றின்‌ தொடக்ககாலத்தினைச்‌ சேர்ந்த செங்கற்‌ கட்டடங்கள்‌ 
மிகக்‌ குறைந்த இடங்களில்‌ மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளன. 
அவ்வகையில்‌ ழடி அகழாய்வில்‌ பெரிய அளவிலான சுட்ட 
செங்கற்களைக்‌ கொண்டு கட்டப்பட்ட பல சதுர மற்றும்‌ செவ்வக 
வடிவ கட்டடப்‌ பகுதிகள்‌ காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 
இக்கட்டுமானங்களோடு பெரிய கூரை ஓடுகள்‌, இரும்பிலான 
ஆணிகள்‌ மற்றும்‌ தூண்‌ நடுகுழிகள்‌ காணப்படுவது இவற்றின்‌ 
மேற்பகுதி மரத்திலான சட்டங்களைத்‌ தாங்கி இருந்துள்ளதைச்‌ 
சுட்டுகின்றது. கட்டடங்களின்‌ தரைப்பகுதி செங்கல்‌ கொண்டு 
பாவப்பட்டிருந்தது. 


மேட்டின்‌ நடுப்பகுதியில்‌ (டடிஉயடவைல 2) இடப்பெற்ற 
அகழ்வுக்‌ குழிகளில்‌ சுமார்‌ 10 மீட்டர்‌ நீளம்‌ கொண்ட செங்கல்‌ 


ஆவணம்‌ 27, 2016 302 


தளத்துடன்‌ பக்கவாட்டுச்‌ சுவற்றோடு கூடிய கட்டடமொன்று 
அகழ்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்‌. இதனருகில்‌ 
வட்டவடிவில்‌ 21 உறைகளைக்‌ கொண்ட சுடுமண்‌ கிணறும்‌ சற்று 
இடைவெளிவிட்டு மற்றுமொரு நீண்ட கட்டடமொன்றும்‌ 
வெளிப்படுத்தப்பட்டது. நீரை உள்ளே கொண்டுவர அல்லது 
வெளியேற்றப்‌ பயன்பட்ட செங்கல்‌ வடிகால்களும்‌ அகழாய்வில்‌ 
கண்டறியப்பட்டன. இதன்‌ அருகே சற்று ஆழத்தில்‌ மேலும்‌ இரண்டு 
உறை கிணறுகள்‌ வெவிக்கொணரப்பட்டன. இங்கு காணப்பட்ட 
பெரும்பாலான கட்டடங்கள்‌ வடக்கு - தெற்காக அமைந்திருந்தமை 
குறிப்பிடத்தக்க அம்சமாகும்‌. கட்டுமானத்திற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட 
செங்கற்கள்‌ 32 ஒ2/ ஓஒ 5, 2428 ஒ 6, 56 ஒ 2 ஒ. ௧ மற்றும்‌ 8 ஒ 24 ஒ 6 
செ.மீ. அளவைக்‌ கொண்டிருந்தன. 


$ழடி அகழாய்வில்‌ வரலாற்றின்‌ தொடக்ககாலத்து மக்களின்‌ 
வாழ்க்கை நிலையை எடுத்தியம்பும்‌ வகையில்‌ பல வகையான 
தொல்பொருட்கள்‌ கிடைத்துள்ளன. இவற்றுள்‌ கண்ணாடி மற்றும்‌ 
பல்வகையான அரிய கல்மணிகள்‌, முத்து மணிகள்‌, சுடுமண்‌ மணிகள்‌, 
காதணிகள்‌, சங்கு வளையல்கள்‌, சுடுமண்‌ பொம்மைகள்‌, தந்தத்‌ 
தாயக்கட்டை, அம்மி, குழவி, தக்களி, இரும்பிலான கத்தி, 
ஈட்டிமுனை, செப்புப்‌ பொருட்கள்‌, எலும்பிலான அம்பு முனைகள்‌, 
சுடுமண்‌ வட்டச்‌ சில்லுகள்‌ போன்றவை அடங்கும்‌. 


வெளிநாடுகளுடன்‌ இவ்விடம்‌ வணிகத்‌ தொடர்பு 
கொண்டிருந்தமைக்கு சான்றளிக்கும்‌ வகையில்‌ வணிகர்களால்‌ 
கொண்டு வரப்பட்ட ரூலட்‌ வகை மட்பாண்டத்‌ துண்டுகள்‌ மற்றும்‌ 
உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்ட தரம்‌ குறைந்த ரூலட்டட்‌ 
மட்பாண்டத்‌ துண்டுகளும்‌ கிடைத்துள்ளன. வரலாற்று தொடக்க 
காலத்தைச்‌ சார்ந்த கருப்பு சிவப்பு மட்பாண்ட வகை, வெள்ளை 
வண்ணம்‌ பூசப்பட்ட கருப்பு சிவப்பு மட்பாண்ட வகை, ரசட்‌ கலவை 
பூசப்பட்ட மட்பாண்ட வகைகளும்‌ அகழாய்வில்‌ கிடைத்துள்ளன. 
பானையோடுகளின்‌ மீது காணப்பட்ட பல வகையான 
குறியீடுகளுடன்‌ அம்பு முனை போன்ற குறியிடு அதிகளவில்‌ 
காணப்படுகிறது. தனி நபர்களின்‌ பெயருடன்‌ தமிழ்‌ பிராமி எழுத்துப்‌ 
பொறிப்பு கொண்ட மட்பாண்ட ஓடுகளும்‌ இங்கு கிடைத்திருப்பது 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. இதில்‌ குறிப்பாக யியனை, ஆதன்‌, ஸாதன்‌, 
திஸன்‌, உதிரன்‌, சுரம போன்ற பெயர்களைச்‌ சுட்டிக்‌ காட்டலாம்‌. 


ஆவணம்‌ 27, 2016 303 


முதலாம்‌ கட்ட ஆய்வு முடிவுகளின்‌ அடிப்படையில்‌ இரண்டாம்‌ 
கட்ட அகழாய்வினை (2015 - 2016) மேற்கொள்ள 
அனுமதியளிக்கப்பட்டு நடப்பாண்டிலும்‌ கீழடியில்‌ விரிவான 
அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வகழாய்வு இந்திய 
வரலாற்றிக்குக்‌ குறிப்பாகத்‌ தமிழக வரலாற்றிக்குப்‌ புதிய 
ஆதாரங்களைத்‌ தரும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. மேலும்‌, தென்‌ 
தமிழகத்தின்‌ தொல்லியல்‌ நிலையையும்‌ மதுரையின்‌ தொன்மைச்‌ 
சிறப்பையும்‌ சேடி அகழாய்வு எடுத்துக்காட்டும்‌ வகையில்‌ 
அமைந்துள்ளது. 


ஆவணம்‌ 27, 2016 304 


80. வேதாரணியம்‌ - யாழ்ப்பாணம்‌ பண்பாட்டு உறவுகள்‌” 
(அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு) 
பேராசிரியர்‌ வ. மகேஸ்வரன்‌ 
பேராதனை, இலங்கை 
நவதாரணியம்‌ - ஓர்‌ அறிமுகம்‌ 
சோழநாட்டு சைவத்‌ திருத்தலங்களுள்‌ ஒன்றாக விளங்குவது 
வேதாரணியேசுவரர்‌ (திருமறைக்காடு) கோவில்‌ ஆகும்‌. காவிரியின்‌ 
தென்கரைத்‌ தலங்களில்‌ 125ஆவது தலமாக இது விளங்குகிறது. இது 
மூர்த்தி, தலம்‌, தீர்த்தம்‌ ஆகிய மூன்றாலும்‌ பெருமை பெற்ற தலமாக 
விளங்குகிறது. நான்முகன்‌, திருமால்‌, இந்திரன்‌ ஆகிய தேவர்கள்‌ 
இத்தலத்தை வழிபட்டனர்‌ எனத்‌ தொன்மக்‌ கதை மரபுகள்‌ 
குறிப்பிடுகின்றன. மேலாக, இராவண வதம்‌ முடித்த இராமபிரான்‌ 
பிரமகத்தித்‌ தோசம்‌ நீங்க வழிபட்ட தலமாகவும்‌ இது கருதப்படுகிறது. 
மேலும்‌ அகத்தியருக்குத்‌ இருமணக்‌ கோலம்‌ காட்டிய தலமெனவும்‌ 
தொன்மக்‌ கதைகள்‌ உண்டு. 


அம்பிகைக்குரிய 64 சக்தி பீடங்களில்‌ (சுந்தரி பீடம்‌) ஒன்றாகவும்‌ 
இது கருதப்படுகின்றது. சப்த விடங்கத்‌ தலங்களில்‌ இரண்டாவது 
தலமாகவும்‌ விளங்குகிறது. இவ்வாலய இறைவனுடைய பெயர்‌ 
*வேதாரணியேசுவரர்‌” ஆகும்‌. தல விருட்சம்‌ வன்னிமரம்‌. ஆலய 
தீர்த்தம்‌ மணிகர்ணிகை (குளம்‌) தீர்த்தம்‌, இவற்றைவிட வேதாமிர்தம்‌ 
என்ற ஏரியும்‌ வேத நதி என்று கருதப்படுகின்ற கடலும்‌ தீர்த்தங்களாக 
உள்ளன. 


தேவார காலத்தில்‌ வேதாரணியம்‌ மிகச்‌ சிறப்புப்‌ பெற்று 
விளங்கியது. தலயாத்திரை செய்த சம்பந்தரும்‌ நாவுக்கரசரும்‌ 
இத்திருத்தலத்தில்‌ வந்து வழிபட்டு அற்புதச்‌ சம்பவங்களை 
நிகழ்த்தினார்கள்‌. சம்பந்தர்‌ நான்கு திருப்பதிகங்களையும்‌ நாவுக்கரசர்‌ 
ஐந்து திருப்பதிகங்களையும்‌ இத்தலத்தின்‌ மீது பாடியுள்ளனர்‌. 
சுந்தரரும்‌ ஒரு திருப்பதிகம்‌ பாடியுள்ளார்‌. சம்பந்தர்‌ கோளறு 
பதிகத்தையும்‌ இத்திருத்தலத்திலேயே பாடினார்‌ என்று 
பெரியபுராணம்‌ குறிப்பிடுகிறது. வேதங்களால்‌ பூட்டப்பட்ட 
திருத்தலக்‌ கதவுகளைத்‌ திறக்கவும்‌ மூடவும்‌ அப்பரும்‌ சம்பந்தரும்‌ 
பதிகங்கள்‌ பாடினர்‌ என்று பெரியபுராணச்‌ செய்திகள்‌ மூலமும்‌ 


எனவவ வவ வைகை ககக சை கதை வவ ணவ கை கைக வைகை சைகை ககக ககக கக கையை ககா ச ச ககைர கைகைகை சைகை. 
கோவிலூர்‌, ஆதீனத்‌ தலைவர்‌ தவத்திரு நாச்சியப்ப ஞானதேசிக சுவாமிகள்‌ கோவிலூர்‌ ஆண்டவர்‌ 
பெயரில்‌ நிறுவியுள்ள அறக்சட்டனைச்‌ சொற்பொழிவு வரிசையில்‌ 6வது சொற்பொழிவு, 

தாள்‌ : 28.07.2015 


ஆவணம்‌ 27, 2016 305 


அவர்களுடைய தேவாரங்களில்‌ காணப்படுகின்ற அகச்சான்றுகள்‌ 
வழியும்‌ அறியக்‌ கிடக்கிறது. 

வேதங்களால்‌ பூட்டப்பட்ட கதவினைத்‌ திறப்பதற்காக அப்பர்‌, 

“பண்ணின்‌ நேர்மொழியாள்‌ உமை பங்கரோ 

மண்ணி னார்வலஞ்‌ செய்ம்மறைக்‌ காடரோ 

கண்ணினா லுமைக்காணக்‌ கதவினைத்‌ 

திண்ண மாகத்‌ திறந்தருள்‌ செய்ம்மினே” 

என்று தொடங்கும்‌ பதிகத்தைப்‌ பாடி, கதவு திறக்கப்‌ பண்ணினார்‌ 
எனவும்‌ ஞானசம்பந்தர்‌, 

சதுரம்மறை தான்‌ துதி செய்து வணங்கும்‌ 

மதுரம்பொழில்‌ சூழ்மறைக்‌ காட்டுறை மைந்தா 

இதுநன்கிறை வைத்தருள்‌ செய்க வெனக்குன்‌ 

கதவந்‌ திருக்‌ காப்புக்‌ கொள்ளுங்‌ கருத்தாலே 

என்று தொடங்கும்‌ பதிகத்தைப்‌ பாடி, கதவு மூடச்‌ செய்தார்‌ 
என்னும்‌ பெரியபுராணம்‌ குறிப்பிடுகிறது. 

இவற்றிக்கும்‌ மேலாக, பரஞ்சோதி முனிவர்‌ இயற்றிய 
£வேதாரணிய புராணம்‌”, அகோர தேவரால்‌ அருளிச்‌ செய்யப்பட்ட 
*'திருமறைக்காட்டுப்‌ புராணம்‌”, யாழ்ப்பாணம்‌ சின்னத்தம்பிப்‌ புலவர்‌ 
இயற்றிய 'மறைசை அந்தாதி” ஆகியவை இந்தத்‌ தலத்இன்மீது எழுந்த 
பிரபந்தங்களாகக்‌ காணப்படுகின்றன. 

வரலாற்றுக்‌ காலத்தில்‌ வேதாரணியம்‌ 

வரலாற்றுக்‌ காலகட்டங்களில்‌ குறிப்பாகச்‌ சோழப்‌ பெருமன்னர்‌ 
காலத்தில்‌ இவ்வாலயம்‌ அவர்களுடைய கவனத்திற்கு உள்ளாகி 
இருக்கிறது. ஆரம்ப காலச்‌ சோழர்களின்‌ செல்வாக்கு இத்தலத்தில்‌ 
அதிகமாக நிலவியதைக்‌ கல்வெட்டுச்‌ சான்றுகளின்‌ வழி அறியலாம்‌. 
மேலும்‌, சோழ மன்னர்களான மதுரை கொண்ட கோப்பரகேசரி 
வர்மன்‌ (பராந்தகன்‌), முதலாம்‌ இராசராசன்‌, மூன்றாம்‌ குலோத்துங்க 
சோழன்‌, திரிபுவனச்‌ சக்கரவர்த்தி இராஜேந்திர சோழ தேவன்‌, 
திருபுவனச்‌ சக்கரவர்த்தி இராசராச தேவன்‌ ஆகியோருடைய 
கல்வெட்டுக்களும்‌ விசயநகர மன்னர்களான வீரப்பிரதாப மகாராஜா, 
தேவராஜ மகாராஜா ஆகியோருடைய கல்வெட்டுக்களும்‌ மராத்திய 


ஆவணம்‌ ௨7, 2016 306 


மன்னர்களான பிரதாப சிங்‌ மகாராஜா, துளசா மகாராஜா 
ஆகியோருடைய கல்வெட்டுக்களும்‌ இத்தலத்தில்‌ காணப்படுகின்றன. 

கல்வெட்டுக்களில்‌ கோயிலின்‌ பெயர்‌ பின்வருமாறு 
பதியப்‌ பட்டுள்ளது : 


உம்பள நாட்டு பெருந்தேவதானம்‌ திருமறைக்காடுடைய 
மகாதேவர்‌- தெ.க.தொகு. 17, இல. 46௪, 


திருமறைக்காடுடைய மகாதேவர்‌- தெ.க. தொ. 17, இல. 470. 


உம்பள நாட்டு குன்தார்‌ நாட்டு உடையார்‌ 
மறைக்காடுடையார்‌- தெ.க.தொகு. 17, இல. 25. 
ரு றி கு 


தரணி முழுதுடைய வளநாட்டு குன்றார்‌ நாட்டு உடையார்‌ 
மறைக்காடுடையார்‌- தெ.க.தொகு. 77, இல,.455. 
௫ ற கு 


திருமறைக்காடு கோவில்‌ - தெ.க.தொ. 17, இல.௮37. 


அண்மைக்‌ காலத்தில்‌ இந்து அறதிலையத்‌ துறையின்‌ 
மேற்பார்வையுடன்‌ வரணி ஆதீனத்தின்‌ நிருவாகத்துடனும்‌ 
இவ்வாலயம்‌ இயங்கி வருகிறது. 


வேதாரணியத்தில்‌ இருந்து பத்துக்‌ கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ 
உள்ள 'கோடியக்காடு' எனும்‌ தலம்‌ மிகவும்‌ முக்கியத்துவம்‌ 
உடையதாகக்‌ காணப்படுகிறது. இத்தலத்துடன்‌ தொன்மக்‌ கதை 
மரபுகளும்‌ புராண, இதிகாசக்‌ கதை மரபுகளும்‌ இணைந்துள்ளன. 
இந்தக்‌ கோவில்‌ வேதாரணியம்‌ கோவிலுடன்‌ இணைக்‌ கோவிலாக 
விளங்குகிறது. இவற்றுடன்‌ சுமார்‌ பத்துத்‌ இருத்தலங்கள்‌ 
இக்கோவிலைச்‌ சுற்றிக்‌ காணப்படுகின்றன. சித்திரை மாதத்தில்‌ 
திருக்கல்யாணத்‌ திருவிழாவும்‌ மாசி மாதத்தில்‌ மாசிமகப்‌ 
பெருவிழாவும்‌, ஆடி மாதத்தில்‌ ஆடிப்பூரத்‌ இருவிழாவும்‌ ஆவணி 
மாதத்தில்‌ விநாயக சதுர்த்தித்‌ திருவிழாவும்‌ ஐப்பசி மாதத்தில்‌ 
கந்தசஷ்டிப்‌ பெருவிழாவும்‌ மிகச்‌ சிறப்பாக இக்கோவிலில்‌ 
கொண்டாடப்படுகின்றன. 

யாழ்ப்பாணம்‌ - அறிமுகம்‌ 

யாழ்ப்பாணக்‌ குடாநாடு தொன்மையான வரலாற்றைக்‌ 
கொண்டது. மூன்று பக்கத்தாலும்‌ கடலால்‌ சூழப்பட்டு இலங்கையின்‌ 
தலைப்பகுதியில்‌ அமைந்துள்ள நிலக்குறைவாக இது 
சாணப்படுகிறது, இதனைச்‌ சுற்றி சப்த தீவுகள்‌ என்று 


சொல்லப்படுகின்ற எழு தீவுக்‌ கூட்டங்களும்‌ காணப்படுகின்றன. 


ஆவணம்‌ 27, 2016 307 


இந்தப்‌ பகுதி வடமராட்சி, தென்மராட்சி, தீவகம்‌, வலிகாமம்‌ ஆகிய 
நான்கு நிருவாகப்‌ பகுதிகளுள்‌ அடங்கியுள்ளது. 

இங்கே தமிழ்‌ மக்கள்‌ செறிந்து வாழ்கின்றனர்‌. பெரும்பாலும்‌ 
சைவ சம்பந்தவர்களாகவே விளங்குகிறார்கள்‌. வரலாற்றுப்‌ புகழ்மிக்க 
நல்லூர்‌ கந்தசுவாமி கோவில்‌, மாவிட்டபுரம்‌ கந்தசுவாமி கோவில்‌, 
செல்வச்‌ சந்நிதி கந்தசுவாமி கோவில்‌, நைனா தீவு நாகபூசணி அம்மன்‌ 
கோவில்‌, கீரிமலை நகுலேசுவரர்‌ கோவில்‌ மற்றும்‌ வல்லிபுரம்‌ 
ஆழ்வார்‌ கோவில்‌, பொன்னாலை வரதராசப்‌ பெருமாள்‌ கோவில்‌, 
காரைநகர்‌ ஈழத்துச்‌ சிதம்பரம்‌ ஆகியன பிரதானமான வழிபாட்டுத்‌ 
தலங்களாக விளங்குகின்றன. இவற்றையும்விட ஆயிரத்துக்கும்‌ 
மேற்பட்ட சிறுகோவில்கள்‌ இங்கு அமைந்துள்ளன. 
போர்த்துக்கேயருடைய காலத்தின்‌ பின்பு கிறித்தவமும்‌ இங்கு 
பரவியுள்ளது. சில பகுதிகளில்‌ இசுலாமியருடைய குடியேற்றங்களும்‌ 
நிகழ்ந்துள்ளன. பெளத்த பண்பாட்டைப்‌ பிரதிபலிக்கும்‌ வரலாற்று 
எச்சங்களும்‌ இங்கு காணப்படுகின்றன. எனினும்‌, “யாழ்ப்பாணம்‌” 
என்ற சொல்‌ சைவத்‌ தமிழ்ப்‌ பாரம்பரியம்‌ மிக்க ஒரு பிராந்தியத்தை 
அடையாளப்படுத்துவதாகவே அமையும்‌. 


யாழ்‌ குடாநாட்டில்‌ சனவேற்றம்‌ பற்றிய கருத்து நிலைகள்‌ நீண்ட 
காலமாக பழமரபுக்‌ கதைகளூடாகவே விளக்கப்பட்டு வந்தன. 
குறிப்பாக, யாழ்ப்பாணன்‌ என்கிற பாணர்‌ சமூகத்தைச்‌ சேர்ந்த 
ஒருவனுக்கு அரசனால்‌ வழங்கப்பட்ட மணல்‌ திடல்‌ நிலமே 
பிற்காலத்தில்‌ யாழ்ப்பாணம்‌ என்று வழங்கியது என்று பழமரபுக்கதை 
குறிப்பிடுகிறது. ஆயின்‌, அண்மைக்கால ஆய்வுகள்‌ யாழ்ப்பாணத்தில்‌ 
பெருங்கற்படைக்‌ காலத்திலிருந்து சனவேற்றம்‌ நிகழ்ந்துள்ளமையை 
ஆதாரத்துடன்‌ நிரூபிக்கின்றன. குறிப்பாக, ஆணைக்கோட்டையில்‌ 
பேராசிரியர்‌ கா. இந்திரபாலா நிகழ்த்திய அகழாய்வு முடிவுகளும்‌ 
கலாநிதி ரகுபதி நிகழ்த்திய மேற்பரப்பு ஆய்வு முடிவுகளும்‌ இதனை 
உறுதி செய்கின்றன. எனவே, நீண்ட காலமாகவே யாழ்ப்பாணக்‌ 
குடாநாட்டில்‌ சனவேற்றம்‌ நிகழ்ந்துள்ளமையை அறியமுடிகிறது. 
தொடர்ந்து பதினைந்தாம்‌ நூற்றாண்டில்‌ ஆரியச்‌ சக்கரவர்த்திகள்‌ 
என்போர்‌ குடாநாட்டை ஆட்சி செய்தனர்‌. இவர்கள்‌ 
இராமநாதபுரத்தை ஆண்ட சேது மன்னர்களுடன்‌ நட்புறவு 
கொண்டிருந்தனர்‌. இதனால்‌ யாழ்ப்பாணக்‌ குடாநாட்டுக்கும்‌ 
தமிழகத்துக்கும்‌ இடையேயான உறவு வலுப்பெற்றது. 


7505-இன்‌ பின்பு இலங்கையின்‌ கரையோரப்‌ பகுதிகள்‌ 
போர்த்துக்கேயரின்‌ வசமானபோது யாழ்ப்பாணக்‌ குடாநாடும்‌ 


ஆவணம்‌ 27, 2016 308 


அவர்களது ஆட்சிக்குட்பட்டது. தொடர்ந்து ஒல்லாந்தர்‌, ஆங்கிலேயர்‌ 
ஆகியோருடைய காலகட்டங்களிலும்‌ அதாவது இலங்கை சுதந்திரம்‌ 
அடையும்‌ வரை (1948) யாழ்ப்பாணக்‌ குடாநாடும்‌ அந்நியர்‌ 
ஆட்சிக்குட்பட்டது. 

யாழ்ப்பாணத்திற்கும்‌ வேதாரணியத்திற்குமான இடையுறவு 


மேற்படி வரலாற்றுத்‌ தகவல்களை அடிப்படையாகக்‌ கொண்டு 
நோக்குகின்றபோது, தமிழகத்திற்கும்‌ யாழ்ப்பாணத்துக்கும்‌ 
இடையிலான இடையுறவு நீண்ட காலமாகவே 
நிலைத்துள்ளமையை அவதானிக்கலாம்‌. இன்றைய 
காலத்தைப்போல நிர்வாகக்‌ கெடுபிடிகள்‌ எதுவுமற்ற நிலையில்‌ 
புவியியல்‌ அண்மை, மொழி ரீதியான தொடர்பு, கலாசார உறவுகள்‌ 
ஆகியவை இந்த இரண்டு பிராந்தியங்களையும்‌ இணைத்தன 


எனலாம்‌. 


இந்த வகையில்‌ கொள்ளல்‌ - கொடுத்தல்‌ முறைமை இவ்விரு 
பிராந்தியங்களுக்கிடையில்‌ நிகழ்ந்துள்ளன. குறிப்பாக 
வேதாரணியம்‌, கோடியக்காடு ஆகிய இரண்டு இடங்களுக்கும்‌ 
யாழ்ப்பாணத்துக்கும்‌ இடையிலான இடையுறவு அதிகரித்துக்‌ 
காணப்பட்டது. கோடியக்காட்டிற்கும்‌ யாழ்ப்பாணம்‌ 
மாதகல்துறைக்கும்‌ (ஜம்புகோளப்‌ பட்டினம்‌) இடையே மிகக்‌ 
குறைந்த அளவிலான கடல்‌ தூரமே காணப்பட்டது. அதனால்‌ 
மரக்கலங்கள்‌ அடிக்கடி வந்துபோயின. கோடியக்கரையில்‌ இருந்து 
மாதகல்‌ துறையின்‌ ஊடாக யாழ்ப்பாணத்துக்கு உணவுப்‌ 
பண்டங்களும்‌ பிற அத்தியாவசியப்‌ பொருட்களும்‌ இறக்குமதி 
செய்யப்பட்டுள்ளன. மாதகல்துறை ஜம்புகோளப்‌ பட்டிணம்‌ என்று 
வரலாற்று ஆசிரியர்களால அறியப்பட்டுள்ளது. சங்கமித்திரை 
இத்துறையினூடாகவே வெள்ளரக்கு மரக்கிளையைக்‌ 
கொண்டுவந்தாள்‌ என்பது பெளத்த மத ஜதீகங்கள்‌ ஆகும்‌. இவைதவிர 
காரைநகர்‌, ஊர்காவற்றுறை, பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை 
முதலான துறைகளினூடாக தமிழ்நாட்டின்‌ கோடியக்கரையில்‌ 
ருந்து தனுசுகோடி வரை மரக்கலங்கள்‌ ஊடாடிய செய்திகளை 
வரலாற்றின்‌ ஊடாகவும்‌ வாய்மொழிப்‌ பாரம்பரியத்தின்‌ ஊடாகவும்‌ 
அறிய முடிறெது. 


வேதாரணியத்துக்கும்‌ யாழ்ப்பாணத்துக்கும்‌ இடையிலான 
தொடர்புகள்‌ ல, செவிவழிச்‌ செய்திகளாக அறியப்பட்டுள்ளன. 
அவை பின்வருமாறு 2 


ஆவணம்‌ ஐ7, 2016 309 


நெடுந்தீவிலிருந்து வேதாரணியத்திற்கு அபிசேகத்துக்குப்‌ 
பால்‌ அனுப்பப்பட்ட செய்தி. 


வேதாரணியத்தில்‌ இருந்து மாதகல்‌ துறையினார்டாக 
யாழ்ப்பாணத்துக்கு வண்டிகளுக்கு மாடுகளும்‌ உழவு மாடுகளும்‌ 
இறக்குமதி செய்யப்பட்டமை. 


யாழ்ப்பாண மாவட்டத்தில்‌ ஆட்பெயர்கள்‌ (வேதாவனம்‌, 
வேதவன முதலி, மறைக்காடர்‌). 


ஊர்ப்‌ பெயர்கள்‌ இடம்‌ பெற்றமை (வேதாரணியம்‌, 
வேதாரணியம்‌ சதுக்கம்‌). 


யாழ்ப்பாணத்திலிருந்து வேதாரணியத்துக்கு புகையிலைச்‌ 
செய்கை அறிமுகமானமை. 


திருமண உறவுகள்‌. 
வேதாரணியத்தில்‌ யாழ்ப்பாணத்தார்‌ தெரு. 


மேற்குறித்த செய்திகளில்‌ திருமண உறவுகள்‌ என்பவை அடிக்கடி 
நிகழ்ந்துள்ளமையை அறியமுடிகிறது. வேதாரணியத்தைச்‌ சேர்ந்த 
வீரசைவர்கள்‌ யாழ்ப்பாணத்தில்‌ வரணி, கரணவாய்‌ முதலிய 
இடங்களில்‌ திருமண உறவுகளைக்‌ கொண்டிருந்தனர்‌ என்பதைக்‌ 
களப்பணியின்‌ ஊடாக அறியமுடிந்தது. மேலும்‌, வேதாரணியத்தில்‌ 
*யாழ்ப்பாணத்தார்‌ தெரு” என்பது இன்றும்‌ ஓர்‌ அடையாளமாகக்‌ 
காணப்படுகிறது. ஒரு காலத்தில்‌ யாழ்ப்பாணத்தவர்கள்‌ வாழ்ந்த 
தெருவாகையால்‌ அது இன்றும்‌ யாழ்ப்பாணத்தார்‌ தெரு என்று 
அறியப்படுகிறது. அந்தத்‌ தெருவில்‌ வாழும்‌ முதியவர்கள்‌ இன்றும்‌ 
யாழ்ப்பாணம்‌ பற்றிய தமது பழைய நினைவுகளுடன்‌ வாழ்கின்றனர்‌ 
என்பதையும்‌ அவர்கள்‌ வேதாரணியேசுவரர்‌ கோவிலுக்கு 
நன்கொடைகள்‌ வழங்கியபோது யாழ்ப்பாணத்துத்‌ தெருவாசிகள்‌ 
என்ற அடையாளத்துடன்‌ வழங்கியதையும்‌ களப்பணி மூலமாகவும்‌ 
கோவிலிலுள்ள கல்வெட்டுக்கள்‌ மூலமாகவும்‌ அறியமுடிந்தது. 

இலக்கிய வழி உறவு 

வேதாரணியத்திற்கும்‌ யாழ்ப்பாணத்திற்கும்‌ இடையே சமய 
ரீதியான உறவு ஒன்று நிகழ்ந்ததை இலக்கியத்தின்‌ வழி 
அறியமுடிகின்றது. யாழ்ப்பாணத்தார்‌ தமிழகத்தில்‌ இரண்டு 
சிவாலயங்கள்‌ மீது மிகுந்த பத்தி கொண்டிருந்தனர்‌. அவற்றில்‌ ஒன்று 
தில்லையம்பலம்‌, மற்றையது வேதாரணியம்‌. இல்லையம்பலத்திற்கு 


ஆவணம்‌ 27, 2016 310 


யாழ்ப்பாணப்‌ பிராந்தியத்தில்‌ பல நிலங்கள்‌ கொடையாக 
வழங்கப்பட்ட செய்தியை வாய்மொழி மூலமாக அறியமுடிகிறது. 
இன்றும்‌ ஆருத்திரா தரிசனம்‌ காண்பதற்காக யாழ்ப்பாணத்தவர்கள்‌ 
சிதம்பரம்‌ நோக்கிச்‌ செல்வது அவதானிக்கத்தக்க ஒன்று. 
அதுபோலவே வேதாரணியேசுவரர்‌ மீதும்‌ அவர்கள்‌ 
பற்றுக்கொண்டிருந்தார்கள்‌. அந்தப்‌ பற்றின்‌ வழி அவர்கள்‌ கோவில்‌ 
பிரபந்தங்களை யாத்தார்கள்‌. குறிப்பாக, ஒல்லாந்தர்‌ காலத்தில்‌ 
வாழ்ந்த நல்லூர்‌ வில்லவராய முதலியின்‌ மகன்‌ சின்னத்தம்பிப்‌ புலவர்‌ 
'மறைசை அந்தாதி” என்ற பிரபந்தம்‌ ஒன்றைப்‌ பாடியுள்ளார்‌. அதற்கு 
யாழ்ப்பாணத்தைச்‌ சேர்ந்த ஸ்ரீமத்‌ வரதராச கவிராயர்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ 
ஒன்று பாடியுள்ளார்‌. 

செந்தாதி யன்மணிப்‌ பூண்புலி யூரற்குச்‌ சேர்ந்தளித்த 

சித்தாத்தி யானஞ்செய்‌ வில்லவ ராசன்‌ நிருப்‌.புதல்வன்‌ 

நந்தாவ எந்திகழ்‌ நல்லைச்சின்‌ னத்தம்பி நாவலன்சர்‌ 

அந்தாதி மாலையை வேதாட வீசற்‌ கணிந்தனனே 

என்று அந்தப்‌ பாயிரம்‌ குறிப்பிடுகின்றது. 

மறைசை அந்தாதியின்‌ காப்புச்‌ செய்யுள்‌, 

அந்தமு மாதியு மில்லா மறைசையி லத்தர்‌ தம்மேற்‌ 

செந்தமிழ்‌ நூற்பொரு ளந்தாதி பாடச்‌ சிலம்பிலன்னை 

மித்தன வாணுதற்‌ சுந்தரி யம்பிகை யீன்றெடுத்த 

சுந்தர வீரகத்‌ திச்சே தகன்றாட்‌ டுணைதுணையே 


என்றவாறு அமைகிறது. அதில்‌ இறுதி அடியில்‌ *சுந்தர வீரகத்திச்‌ 
சேதகன்‌” என்ற தொடர்‌ மிகவும்‌ முக்கியம்‌ வாய்ந்ததாகும்‌. அது 
வேதாரணியேசுவரத்தில்‌ வீற்றிருக்கின்ற வீரகத்தி விநாயகரைக்‌ 
குறிப்பதாக அமைந்துள்ளது. இராமபிரான்‌ இராவண சம்காரம்‌ 
செய்ததன்‌ பின்‌ அவரைத்‌ தொடர்ந்த பிரமகத்தித்‌ தோசத்தை இந்த 
வீரகத்தி விநாயகரே தீர்த்துவைத்தார்‌ என்பது தலவரலாறு. அதனை 
மனங்கொண்டே வீரகத்தி விநாயகரைச்‌ சின்னத்தம்பிப்‌ புலவர்‌ 
பாடியுள்ளார்‌ எனலாம்‌. வித்துவச்‌ செழுமையும்‌ கவிதா ஆற்றலும்‌ 
பக்தியும்‌ கொண்டதாக மறைசை அந்தாதி விளங்குகிறது. 


வானப்‌ பிறையையும்‌ வாடைப்‌ புலியையு மையல்செய்யுந்‌ 
தேனப்‌ பிறையையுந்‌ தென்றலை யுங்கண்டு சில்லரிக்கண்‌ 


மீனப்‌ பிறைக்கு மடமானை மேவிலர்‌ வேடனிடு 


ஆவணம்‌ 27, 2016 311 


மூனப்‌ பிறைச்சிக்‌ குகந்தார்‌ மறைசை யுகந்தவரே 
என்ற பாடல்‌ இதற்குச்‌ சிறந்த உதாரணமாகும்‌. 
வேதாரணிய சைவக்குருக்கள்மார்‌ வழித்‌ தொடர்புகள்‌ 


வேதாரணியத்துக்கும்‌ யாழ்ப்பாணத்துக்கும்‌ இடையிலான 
தொடர்பை சைவக்குருக்கள்மார்‌ பாரம்பரியத்தின்‌ ஊடாகவும்‌ 
உறுதிப்படுத்தலாம்‌. யாழ்ப்பாணம்‌ மாவட்டத்தில்‌ இறந்தவர்களுக்கு 
அமரக்‌ கிரியைகள்‌ செய்து தகனம்‌ செய்யும்‌ முறைமை 
பரவலானயோது, அமரக்‌ கிரியைகளை நிகழ்த்துவதற்காக 
வேதாரணியம்‌ குருக்கள்மார்‌ இலங்கைக்குப்‌ புலம்‌ பெயர்ந்தனர்‌. 
யாழ்ப்பாணத்தில்‌ இணுவில்‌, புன்னாலைக்கட்டுவன்‌, 
திருநெல்வேலி, கரணவாய்‌, வரணி முதலிய இடங்களிலும்‌ 
மட்டக்களப்பு மாவட்டத்தில்‌ குருக்கள்மடம்‌, திருக்கோயில்‌, 
தம்பட்டை ஆகிய இடங்களிலும்‌ அவர்கள்‌ பரந்து வாழ்கின்றனர்‌. 
அவர்கள்‌ திருமண உறவுவழி இலங்கையில்‌ நிரந்தரமாகக்‌ 
குடியேறினர்‌. உதாரணமாக இணுவில்‌ என்ற ஊரில்‌ 
வேதாரணியத்தைச்‌ சேர்ந்த வீரசைவக்‌ குருக்கள்‌ அமரக்‌ கிரியைகள்‌ 
நிகழ்த்துவதற்காகக்‌ குடியமர்த்தப்பட்டார்‌. பின்னர்‌ அவர்‌ 
இலங்கையில்‌ இருமணம்‌ முடித்துக்கொண்டார்‌. இணுவிலையே 
தனது நிரந்தர வாழிடமாக அமைத்துக்கொண்டார்‌. அவரது 
வழித்தோன்றல்கள்‌ இன்றும்‌ அமரக்கிரியைகள்‌ நிகழ்த்துவதற்காக 
இணுவலையும்‌ அதனைச்‌ சார்ந்த ஊர்களிலும்‌ பரந்து வாழ்கிறார்கள்‌. 
மேலும்‌, வரணி என்ற இடத்தில்‌ காணப்படுகின்ற “குருக்கள்‌ 
குடியிருப்பு என்ற பகுதி முற்றுமுழுதாகவே வீரசைவர்களுடைய 
குடியிருப்பாகவே காணப்படுகிறது. கரணவாய்‌ என்ற இடத்தில்‌ 
அவர்கள்‌ நிரந்தரமாயும்‌ சகல வளங்களுடனும்‌ வாழ்கின்றனர்‌. 
அவர்கள்‌ அமைத்த பாடசாலை “வேதாரணியம்‌ பாடசாலை” என்று 
இன்றும்‌ அழைக்கப்படுகிறது. எனவே, யாழ்ப்பாணத்தில்‌ 
வேதாரணிய சமூகம்‌ ஒன்று அமைய வேதாரணியத்தில்‌ யாழ்ப்பாணச்‌ 
சமூகம்‌ ஒன்று அமைந்ததை இத்தொடர்புகளின்‌ வழி அறியமுடிகிறது. 
கல்‌எவட்டுச்‌ சான்றுகளின்‌ வழி தொடர்புகள்‌ 


இனி, வேதாரணியேசுவரர்‌ கோயிலுக்கும்‌ யாழ்ப்பாண 
சமூகத்தாருக்கும்‌ இடையேயான தொடர்பைக்‌ கல்வெட்டுச்‌ 
சான்றுகளின்‌ வழியும்‌ நிறுவமுடிறெது. ஆய்வாளர்‌ களப்பணி 
செய்தபோது சுமார்‌ நூற்றுக்கும்‌ மேற்பட்ட யாழ்ப்பாணத்தார்‌ 
கல்வெட்டுக்களை அவதானித்துள்ளார்‌. அவற்றில்‌ சிலவற்றை 


ஆவணம்‌ 7, 2016 312 


ஆவணம்‌ இதழிலும்‌ பதிவு செய்துள்ளார்‌. அவை கோவிலினுடைய 
புனருத்தாரணத்திற்கான கொடை கல்வெட்டுக்களாக 
அமைந்துள்ளன. அவற்றின்‌ உரு மாதிரி பின்வருமாறு : 


இடம்‌ : இழக்குப்‌ புற கட்டைக்கோபுர வாசல்‌ 


01. 


02, 


வரணி சொ 
ளங்கச செ 
னாதார்ய மு 
தலியர்‌ பெ 
ண்சாதி 
கதிரியார்‌ 
வரணி மாணி 
க்கவாசகபண 
டாரதின்பிள்‌ 
ளை சிவப்பிரகா 
ச பண்டாரம்‌ 
வரணி சொ 
ளங்கச்‌ செ 
னாதராய மு 
தலியார்‌ ம 
கன்‌ விரகத்‌ 


தியார்‌ 


மேற்குறித்த கல்வெட்டுக்களை அடிப்படையாகக்‌ கொண்டு 
பார்க்கின்றபோது பின்வரும்‌ தகவல்களை அறியமுடிறெது. 


கொடையாளி- சோளங்கச்‌ சேனாதிராய முதலியார்‌ பெண்‌ சாதி 
கதிரியார்‌ (முதலியார்‌ என்பது பிரித்தானிய அரசின்‌ 8ழ்‌ 
கடமையாற்றும்‌ ஒருவருடைய பதவி நிலைப்பெயர்‌). 


மாணிக்கவாசக பண்டாரத்தின்‌ பிள்ளை (மகன்‌) சிவப்பிரகாச 
பண்டாரம்‌ (பண்டாரம்‌ என்ற சொல்‌ யாழ்ப்பாண 


ஆவணம்‌ 27, 2016 313 


மாவட்டத்தில்‌ வீரசைவ மாபினரைக்‌ குறிக்கும்‌). சோளங்கச்‌ 
சேனாதிராய முதலியார்‌ மகன்‌ வீரகத்தியார்‌. 


மேலைக்கோபுரம்‌ (வலது பக்கம்‌) 

03. சுழிபுரம்‌ - நடுநாயக முதலியார்‌. 

04. காரைதீவு - சிதம்பரநாத முதலியார்‌. 

05. வரணி - மாணிக்கச்‌ சித்தர்‌ சின்னவன்‌, சேனாதிராய முதலியார்‌ 
சிதம்பரன்‌, சிதம்பரனார்‌ பெண்சாதி வள்ளி நாச்சி, 

06. கைக்குளர்‌ அம்பலவாணர்‌ - கைக்குளர்‌ எனும்‌ சாதிப்‌ பிரிவினர்‌ 
யாழ்ப்பாணத்தில்‌ வசிக்கின்றனர்‌. 

07. வரணி - மளவராய வல்லியார்‌ - மளவராயர்‌ என்பது 
இக்காலத்தில்‌ சாதி சார்ந்ததாகக்‌ குறிப்பிடப்படுறைது. 

08. சுழிபுரம்‌ - கதிர்காமர்‌ பெண்‌ சாதி வேதநாயகி, முதலியார்‌) 
கந்தப்பர்‌. 

09. மளாய்‌- குணாதன முதலியார்‌ குமரப்‌ பெருமாள்‌, சன்னாத்தை 
முதலிக்குட்டி. 

10. பலாலி - மருதர்‌. 

11. மண்டைவேலி - குளந்தையார்‌ மகள்‌ நளத்தியார்‌. 

12. வரணி - நிர்ச்சிங்க வளதரையர்‌ - வளதரையர்‌ அரசியல்‌ 
அதிகாரத்துடன்‌ தொடர்புடைய பெயர்‌ ஆயின்‌ 19ஆம்‌ 
தூற்றாண்டில்‌ இவ்வாறான அதிகாரிகள்‌ இருந்திருக்கவில்லை. 


18. வரணி - பொடுங்கர்‌ சித்மபர(ர்‌), பொடுங்கர்‌ அம்பலவர்‌. 


14. மந்துவில்‌ - சிதம்பர உடையாரும்‌ பெண்‌ சாதியும்‌ (மேலைக்‌ 
கோபுரம்‌ இடது பக்கம்‌). 

15. சுழிபுரம்‌ - சிதம்பரநாதரும்‌ பெண்‌ சாதியும்‌. 

16. மாதகல்‌ - பெரியய்யனான உடையார்‌ - உடையார்‌ ஆங்கில 
அரசின்‌ £ழ்‌ கடமை புரிந்த கிராமத்‌ தலைவர்‌, 

17. முகாவில்‌- தியாகர்‌ சிதம்பர உடையார்‌ பனங்காமன்‌ வன்னியம்‌ 
குலசேகர பண்ணவன்‌ (பனங்காமம்‌ என்பது வன்னிப்‌ 


பெருநிலப்‌ பரப்பின்‌ பிரிவு இது யாழ்‌ மாவட்டத்துள்‌ 
அடங்காதது). 


ஆணணம்‌ 27, 2016 314 


18. திருநெல்வேலி - கைக்குளர்‌ நிலக்குட பூதரும்‌ அவர்‌ பெண்சாதி 
மயிலாத்தை. 


19, வரணி- வரணி இராசிங்க மாபான முதலியார்‌- சிதம்பரர்‌ பெண்‌ 
சாதி பொடுங்காத்தை - மாப்பாண முதலி என்பதும்‌ 
யாழ்ப்பாண இராச்சிய காலத்திலிருந்து வழங்கி வரும்‌ 
அரசியல்‌ அதிகார வம்சாவழியினரைக்‌ குறிக்கும்‌ பெயர்‌. 


20, கைக்குளர்‌ சித்திராண்டார்‌ மகன்‌ ஆனந்தன்‌. 
27. கரணவாய்‌ - உடையார்‌ மகன்‌ குள நகையர்‌. 
22, உடுப்பட்டி - குள நகையார்‌ மகன்‌ தொ...ன்‌. 


23, கைதடி - சந்திர சேகேர முதலியார்‌ மடந்தை பாகர்‌ பெண்சாதி 
குள நகையர்‌. 


24. . நவிண்டில்‌ - மயில்‌ நிச்சிங்கர்‌. 
2. உடுப்பிட்டி - மு.க.கா. சுந்தர்‌. 


26. துன்னாலை - சிதம்பர உடையார்‌ புத்திரன்‌ அளியாரும்‌ சுந்தர்‌ 
மகள்‌ சின்னாத்தையும்‌. 


27. இடைக்காடு - வேலாயுதன்‌. 
28. நல்லூர்‌ - செயம்‌ மருதாத்தை மகள்‌ நழவாத்தை. 


நீ 


மூளாய்‌ - குன்றன்‌ முதலியா(ர்‌) வெள்ளையர்‌. 
30. மந்துவில்‌ - மயில்வாகன முதலியார்‌ பெண்சாதி பெருமாத்தை. 
31. மந்துவில்‌ - இலங்கை அதிகார முதலியார்‌. 


2&2. கரணவாய்‌ - மாப்பாணர்‌ அய்யன்‌, பெருமாள்‌ பெண்சாதி 
நாச்சிப்பிள்ளை. 


இம்‌, அம்மன்‌ சந்நிதி பின்புறம்‌ 
நல்லூர்‌ - தட்டார்‌ பூதர்‌ பெண்சாதி (தட்டார்‌ என்பது 
பொற்கொல்லரை மட்டும்‌ குறிப்பிடுகிறது]. 


வரணி ஆதீனமும்‌ வேதாரணியமும்‌ 


வேதாரணியேசுவரர்‌ கோவிலை நீண்டகாலமாக வரணி ஆதீனம்‌ 
என்ற மடாலயம்‌ நிருவடித்து வருகிறது. போர்த்துக்கேயர்‌ காலத்தில்‌ 
சைவ நடைமுறைகளுக்கெதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட 


ஆவணம்‌ ௨7, ௨016 315 


அராஜகத்தால்‌ வரணியைச்‌ சேர்ந்த குருக்கள்‌ குடியிருப்பு என்ற 
பகுதியில்‌ வாழ்ந்த தில்லைநாதர்‌ என்பவர்‌ கட்டுமரத்தில்‌ பயணம்‌ 
செய்து கோடியக்கரைத்‌ துறைமுகம்‌ வந்து வேதாரணியத்தில்‌ 
தங்கினார்‌ என்பர்‌. அவர்‌ வேதாரணியத்துக்கு யொ.ஆ.1621ஆம்‌ ஆண்டு 
சென்றார்‌ என்று ஒரு சாராரும்‌ 1558இல்‌ சென்றார்‌ என பிறிதொரு 
சாராரும்‌ கூறுவர்‌. இந்த தில்லைநாத தம்பிரானுடைய கோயில்‌ 
தொண்டுகள்‌ பற்றி பல்வேறு கர்ண பரம்பரைக்‌ கதைகள்‌ 
நிலவுகின்றன. தஞ்சாவூரை ஆண்ட முதலாம்‌ சரபோஜி இவரிடம்‌ 49 
கிராமங்களையும்‌ 2400 ஏக்கர்‌ விஸ்திரமான உப்பளத்தையும்‌ 
கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கி, அதனைப்‌ பரிபாலிக்கும்‌ 
பொறுப்பை இவரிடமே கையளித்தார்‌ என்பர்‌. இல்லைநாதத்‌ 
தம்பிரான்‌ வரணி என்ற ஊரைச்‌ சேர்ந்தவராகையால்‌ அவருடைய 
ஆதீனம்‌ 'வரணி ஆதனம்‌” என்று அழைக்கப்பட்டது. 

இக்காலத்தில்‌ யாழ்ப்பாணத்தவர்கள்‌ வரணி, நாகர்கோவில்‌, 
கரவெட்டி முதலிய இடங்களில்‌ இருந்து வல்வெட்டித்துறை 
பருத்தித்துறை ஆகிய துறைமுகங்கள்‌ ஊடாகத்‌ தரிசனம்‌ பெறச்‌ 
சென்றார்கள்‌. இவர்களுடைய காலத்தில்‌ அபிசேகக்‌ கட்டளை மடம்‌, 
சோமவார மடம்‌, வெள்ளிக்கிழமை மடம்‌, மாணிக்கவாசகர்‌ மடம்‌, 
ஆதிரை மடம்‌, பிரதோச மடம்‌, கைலாசநாதர்‌ மடம்‌, குருபூசை மடம்‌, 
பசு மடம்‌, சங்கீத மடம்‌ ஆகியவை அமைக்கப்பட்டன என்பர்‌. 
அதுபோலவே “வரணி மடம்‌” என்ற ஒரு தனியான மடமும்‌ 
அமைக்கப்பட்டது. தில்லையில்‌ கூட தில்லைநாத தம்பிரான்‌ “வரணி 
மடம்‌” என்ற பெயரில்‌ மடம்‌ அமைத்ததாகக்‌ குறிப்பிடுவர்‌. 


தில்லைநாத தம்பிரான்‌ சமாதியடைய, அவருக்குப்‌ பின்பு, 19- 
க்கும்‌ மேற்பட்டோர்‌ இந்த வரணி ஆத$னத்தினுடைய பண்டாரச்‌ 
சந்நிதிகளாக நியமனம்‌ பெற்றார்கள்‌. இந்த வரணி ஆதீனத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ யாழ்ப்பாணத்தில்‌ கரணவாய்‌ என்ற இடத்திலும்‌ 
வாழ்ந்தார்கள்‌. இதனால்‌ தற்போது இது 'கரணவாய்‌ வரணி ஆதீனம்‌” 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. இந்த ஆதீனத்திற்குரிய ஆதீன 
கர்த்தாவை யாழ்ப்பாணம்‌ கரணவாயில்‌ உள்ள ஆதீனசபை கூடி, 
வாக்கெடுப்பு நடாத்தித்‌ தேர்ந்தெடுத்து அவருக்கு நியமன உத்தரவு 
வழங்கும்படி தஞ்சாவூரிலுள்ள அறநிலையத்துறை 
ஆணையாளருக்குக்‌ கடிதம்‌ அனுப்புவார்கள்‌. அதனைத்‌ தொடர்ந்து 
நியமன உத்தரவு பண்டாரச்‌ சந்நிதிக்கு வழங்கப்படும்‌. இந்த 
மரபின்படி இப்பொழுது வரணி ஆதீனத்தினுடைய ஆதீன 
கர்த்தாவாக இருப்பவர்‌ செவ்வந்திநாத பண்டார சந்திகள்‌ ஆவார்‌. 


ஆவணம்‌ 27, 2016 316 


இவர்‌ பல்வேறு நெருக்குதல்களுக்கு இடையில்‌ அந்த ஆதீனத்தை 
நடத்தி வருவதோடு, கோயில்‌ காரியங்களில்‌ அறங்காவலராகவும்‌ 
பணியாற்றி வருகிறார்‌. 


1913-இல்‌ வடபாதி மங்கலத்தில்‌ வாழ்ந்த தில்லைநாதத்‌ 
தம்பிரானின்‌ வழிவந்தோர்‌ வேதாரணியத்தின்‌ உரிமை தொடர்பாக 
வழக்குத்‌ தொடுத்தனர்‌. இவ்வழக்கில்‌ வரணியைச்‌ சேர்ந்த பண்டாரச்‌ 
சந்நிதிகளுக்கே வேதாரணியம்‌ உரிமை எனத்‌ இர்ப்பு வழங்கப்பட்டது. 
மீண்டும்‌ 1919-இ)ல்‌ வடபாதி மங்கலத்தைச்‌ சேர்ந்த திரு.சோ மசுந்தர 
முதலியார்‌, இராசுப்ப முதலியார்‌ என்பவர்கள்‌ வழக்குத்‌ 
தொடர்ந்தனர்‌. இந்த வழக்கில்‌ ஆதீனத்தார்க்குச்‌ சார்பாக இரு 
சேர்‌.பொன்‌. இராமநாதன்‌ வாதாடினார்‌. 7923 இல்‌ வேதாரணியம்‌ 
வரணி ஆதீனத்தார்க்கே உரித்து எனத்‌ தீர்ப்பு வழங்கப்பட்டது. 1949- 
இல்‌ இந்து அறநிலையச்‌ சட்டம்‌ பிரிவு 6௪இன்‌ கழ்‌ பரம்பரை தர்ம 
கர்த்தாவின்‌ அதிகாரத்தையும்‌ ஆதிக்கத்தையும்‌ கட்டுப்படுத்தியது. 
இதனால்‌ நிருவாக அதிகாரி ஒருவர்‌ அரசினால்‌ நியமிக்கப்பட்டார்‌, 


1953இல்‌ மீண்டும்‌ பரம்பரைத்‌ தர்மகர்த்தா, உரிமை வரணி 
ஆதனத்துக்கே வழங்கப்பட்டது. இந்தியக்‌ குடியுரிமை 
இல்லாதவர்கள்‌, இந்துமத அறக்கட்டளையில்‌ இருக்கக்கூடாது 
என்ற திருத்தச்‌ சட்டம்‌ 1994இல்‌ உருவாக்கப்பட்டது. இதனால்‌ வரணி 
ஆதீன கர்த்தா அறங்காவலராக இருக்க வேண்டிய தகுதியை இழக்க 
வேண்டி ஏற்பட்டது. இதனை எதிர்த்து செவ்வந்திநாத பண்டாரச்‌ 
சந்நிதிகள்‌ 1994 இல்‌ வழக்குத்‌ தொடர்ந்தார்‌. 2006- இல்‌ இந்திய 
உயர்நீதிமன்ற நீதிபதி கே.பி.சிவசுப்பிரமணியன்‌ இந்தியக்‌ குடியுரிமை 
அல்லாதவர்‌ இந்துமத அறக்கட்டளையில்‌ உறுப்பினராக இருக்க 
முடியாது என்று அரசு கொண்டுவந்த திருத்தச்‌ சட்டத்தை இரத்துச்‌ 
செய்து தீர்ப்புக்‌ கூறினார்‌. 

இதுதவிர வேறு வகைகளிலும்‌ வரணி ஆதீனத்துக்கான 
நெருக்கடிகள்‌ இருந்துகொண்டே வருஇன்றன. எனினும்‌, அந்த 
ஆலயத்துடன்‌ கொண்ட தொடர்பை நிலைநிறுத்துவதற்காக வரணி 
ஆதீன கர்த்தா செவ்வந்திநாத பண்டாரச்‌ சந்நிதிகள்‌ போராடி 
வருகின்றமையை இங்கே குறிப்பிட வேண்டும்‌. 

வரணி ஆதீனத்தை சேர்ந்த சைவக்‌ குருமார்களின்‌ குடும்பத்தில்‌ 
இருபத்தொரு வயதுக்கு மேற்பட்டவர்கள்‌ ஒன்றுகூடி தங்களுக்குள்‌ 
ஒருவரை திருக்கோவிலின்‌ அறங்காவலராக தேர்ந்தெடுத்து 
வேதாரணியம்‌ அனுப்பி வைக்கிறார்கள்‌. அந்த அறங்காவலர்‌ 


ஆவணம்‌ 27, 2016 317 


வேதாரணியத்தில்‌ தங்கியிருந்து திருக்கோவிலைப்‌ பரிபாலனம்‌ 
செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. வரணி ஆதீனத்தின்‌ 
பத்தொன்பதாவது வாரிசாக 1966-ஆம்‌ ஆண்டு வேதாரணியம்‌ 
கதிர்காம பண்டாரச்‌ சந்நிதி நியமிக்கப்பட்டார்‌. அவர்‌ 1997-இல்‌ 
மரணமடைய அவரைத்‌ தொடர்ந்து அவரது வாரிசாக செவ்வந்திநாத 
பண்டாரச்‌ சந்நிதிகள்‌ நியமிக்கப்பட்டார்‌. 

இதே நேரத்தில்‌ குமாரசாமி பண்டாரச்‌ சந்நிதி என்பரையும்‌ 
வரணி கரணவாய்‌ ஆதீனம்‌ பரிந்துரை செய்தது. இதற்காகவும்‌ 
செவ்வந்திநாத பண்டாரச்‌ சந்நிதிகள்‌ வழக்காடினார்‌. இறுதியாக 1991- 
ஆம்‌ ஆண்டு இவ்வழக்கைப்‌ பரிசீலனை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதி 
எஸ்‌.இராமலிங்கம்‌ செவ்வந்திநாத பண்டாரச்‌ சந்திதிகளை மீண்டும்‌ 
வரணி ஆதீனத்தின்‌ அறங்காவலராக அங்கிகாரம்‌ செய்தது. 
இன்றுவரை செவ்வந்திநாத பண்டாரச்‌ சந்நிதிகளே வரணி ஆதீனத்தின்‌ 
ஆதீன கர்த்தாவாகவும்‌ வேதாரணிய ஆலயத்தின்‌ தர்மகர்த்தாவாகவும்‌ 
செயற்பட்டு வருகிறார்‌. 


மூழுவுரை 


மேற்குறித்த தகவல்களை அடிப்படையாகக்‌ கொண்டு தொகுத்து 
தோக்குகின்றபோது தமிழ்நாட்டுக்கும்‌ யாழ்ப்பாணத்திற்கும்‌ 
இடையேயான உறவு பிரதேசம்‌, மொழி, பண்பாடு ஆகிய மூன்று 
தளங்களில்‌ நிகழ்ந்துள்ளமை தெரியவருகிறது. குறிப்பாக, 
யாழ்ப்பாணத்திற்கும்‌ வேதாரணியத்திற்கும்‌ இடையேயான உறவு 
நீண்ட காலமாக நிலைத்திருந்தது என்பதை செவிவழிச்‌ செய்திகள்‌ 
ஊடாகவும்‌ வரலாற்றுத்‌ தகவல்கள்‌ ஊடாகவும்‌ இலக்கியங்கள்‌ 
ஊடாகவும்‌ அறியமுடிகிறது. வேதாரணிய பிராந்தியத்திற்கும்‌ 
யாழ்ப்பாணப்‌ பிராந்தியத்திற்கும்‌ இடையேயான பண்பாட்டுத்‌ 
தொடர்புகள்‌ இன்றும்‌ தொடர்கின்றன. அவை இரு பிராந்தியத்திற்கு 
உரிய பண்பாட்டுத்‌ தளங்களில்‌ செல்வாக்குச்‌ செலுத்துவின்றன 
என்பதையும்‌ அறியமுடிகிறது. 


உசாத்துணை 


கஜேந்திரன்‌ (தொ.ஆ. ) 2009, வேதவனம்‌ என்னும்‌ வேதரணியம்‌, 
அருணா ஆப்செட்‌, வேதாரண்யம்‌. 


நல்லூர்‌ சின்னத்தம்பிப்‌ புலவர்‌, மறைசை அந்நாதி. 


சி.கா.கமலநாதன்‌, வரணியின்‌ மரபுரிமைகள்‌. 


அதவணம்‌ 27, 2016 318 


குமுதம்‌ ரிப்போட்டர்‌, இறைபணி செய்ய வந்தேன்‌ இடைஞ்சல்‌ 
கொடுக்கிறார்கள்‌, 21.01.2006. 

தினந்தந்தி, வேதாரணியம்‌ கோயில்‌ வழக்கில்‌ ஐகோர்ட்டுத்‌ 
தீர்ப்பு, 18.09.2008. 

ஜுனியர்‌ விகடன்‌, யாழ்ப்பாணம்‌- வேதாரண்யம்‌ - ஓர்‌ ஆன்மீகப்‌ 
பாலம்‌, 28.09.2005. 


மாலை மலர்‌, இலங்கை வாலிபரின்‌ உரிமைப்‌ போர்‌, 22.10.1991. 


மேலும்‌ அச்சிடப்படாத ஆவணங்கள்‌, நீதிமன்ற அறிக்கைகள்‌, 
களப்பணியில்‌ திரட்டிய தகவல்கள்‌. 
நன்றி 

தென்னிந்தியத்‌ தொல்லியற்‌ கழகம்‌. செவ்வந்திநாத பண்டாரச்‌ 
சந்நிதிகள்‌ (வரணி ஆதீன கர்த்தா), வேதாரணியம்‌ யாழ்ப்பாணத்துத்‌ 
தெருவாசிகள்‌, வரணி குருக்கள்‌ குடியிருப்புவாசிகள்‌, பேராசிரியர்‌ 
ந.அதியமான்‌ (கடல்சார்‌ தொல்லியற்றுறை, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
தஞ்சாவூர்‌), முனைவர்‌ ஆ.துளசேந்திரன்‌ (கல்வெட்டியல்‌ துறை, 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌), திரு.எஸ்‌, செல்வராஜா 
(முதுநிலை மைப்படி உதவியாளர்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
தஞ்சாவூர்‌), இரு. இரா.மகேஸ்வரன்‌ (பதில்‌ நூலகர்‌, பேராதனைப்‌ 
பல்கலைக்கழகம்‌, இலங்கை), முனைவர்‌ சு.இராசகோபால்‌ 
(இளைப்பாறிய உப அதிகர்‌, இணுவில்‌), இரு. எஸ்‌.சோதிலிங்கம்‌ 
(இளைப்பாறிய உப அதிபர்‌, இணுவில்‌), திரு. செ.சுதர்சன்‌ 
(விரிவுரையாளர்‌, பேராதனைப்‌ பல்கலைக்கழகம்‌, இலங்கை), இரு. 
எம்‌.எம்‌. ஜெயசீலன்‌ (விரிவுரையாளர்‌, பேராதனைப்‌ 
பல்கலைக்கழகம்‌, இலங்கை), திரு. பா.சுமன்‌ (உதவி விரிவுரையாளர்‌, 
பேராதனைப்‌ பல்கலைக்கழகம்‌, இலங்கை), செவ்வி எம்‌.வை. எஃப்‌. 
றிஸ்மியா (உதவி விரிவுரையாளர்‌, பேராதனைப்‌ பல்கலைக்கழகம்‌, 
இலங்கை). 


ஆவணம்‌ 7, 2016 319 


81. காந்தளூர்ச்‌ சாலையைத்‌ தேழு...- 
(அறக்கட்டளைச்‌ சொற்பாழிவு) 


எஸ்‌. இராமச்சந்திரன்‌, சென்னை 


காந்தளூர்ச்‌ சாலையைத்‌ தேடிச்செல்லும்‌ இந்த ஆய்வுப்‌ பயணம்‌, 
இரண்டு கேள்விகளின்‌ அடிப்படையில்தான்‌ தொடங்குகிறது. 
வரலாற்று அறிஞர்கள்‌, கேரள மாநிலத்‌ தலைநகராக உள்ள 
திருவனந்தபுரத்துக்கு அருகிலுள்ள வலியசாலை என்ற இடத்தையோ, 
கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில்‌ அமைந்துள்ள 
களியக்காவிளையையடுத்துக்‌ கேரள மாநிலத்தில்‌ உதியன்‌ 
பேரூரிலிருந்து பூவாறு செல்லும்‌ சாலையிலுள்ள “காந்தனூர்ச்‌ சாலை 
மகாதேவர்‌ கோயில்‌” அமைந்துள்ள இடத்தையோ தான்‌ காந்தஞூர்ச்‌ 
சாலையென அடையாளம்‌ காட்டுகின்றனர்‌. ஆனால்‌ மேற்குறிப்பிட்ட 
இரு இடங்களுமே இ.பி. 9-10 ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ ஆய்வேள்‌ 
மன்னர்களின்‌ ஆட்சிப்பகுதியில்‌ இருந்தன. சமகாலச்‌ சோழர்‌ 
கல்வெட்டுகளில்‌ காந்தளூர்ச்‌ சாலை “சேரலன்சாலை” என்றே 
குறிப்பிடப்பட்டது. ஆய்வேள்‌ மன்னர்கள்‌ இந்நூற்றாண்டுகளில்‌ 
சிலகாலம்‌ சுயாட்சி செலுத்தினர்‌; சிலகாலம்‌ பாண்டிய மன்னர்களின்‌ 
கீழ்ச்‌ சிற்றரசர்களாக இருந்தனர்‌; பின்னர்‌ சோழர்களுக்குக்‌ 
கட்டுப்பட்டு ஆண்டனர்‌. 8950 வரை சோழர்கள்‌ சேரர்களுடன்‌ நட்பாக 
இருந்த கால கட்டத்தைத்‌ தவிர்த்து விட்டுப்‌ பார்த்தால்‌ கூட! 
ஆய்மன்னர்களின்‌ ஆட்சிப்‌ பகுதியிலிருந்த ஒரு கல்விச்‌ சாலை 
“சேரலன்‌ சாலை” எனச்‌ சோழ மன்னர்களின்‌ கல்வெட்டுகளில்‌ 


குறிப்பிடப்‌ பட்டிருக்குமா? இது முதல்‌ கேள்வி. 


கி.பி. 866- இல்‌ ஆய்‌ மன்னன்‌ கோக்கருந்தடக்கனால்‌ பார்த்தி 
வசேகரபுரம்‌ உருவாக்கப்‌ பட்டது. பார்த்திவ சேகரபுரம்‌, 
காந்தளூர்ச்சாலை இருந்த இடமாக அறிஞர்கள்‌ அடையாளம்‌ 
காட்டும்‌ இடத்திலிருந்து 30 கி.மீ தொலைவில்‌ உள்ளது. 
“காந்தளூர்மர்யாதி”யால்‌ உருவாக்கப்‌ பட்டதாகவே பார்த்திவ 
சேகரபுரம்‌ சாலை குறிப்பிடப்படுகிறது.* ஒரே வம்சத்து மன்னர்களால்‌ 
308.மீ தொலைவுக்குள்‌ இருகல்விச்சாலைகள்‌ உருவாக்கப்‌ 
பட்டிருக்குமா? காந்தளூர்ச்சாலை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே 
சேரமன்னர்களால்‌ இப்பகுதியில்‌ உருவாக்கப்பட்டு இயங்கிவந்து 
கொண்டிருந்ததாக நாம்‌ பொருள்‌ கொண்டாலும்‌, அச்சாலை 


பத்மன்‌ ஐராவதம்‌ மகாதேவன்‌ அவர்சள்‌ நிறுவியுள்ள த.நா. சுப்பிரமணியன்‌ 
அறகீகட்டனைச்‌ சொற்பொழிவு, எண்‌ - 17, நான்‌ 22.07.2016, சஞ்சாலுர்‌. 


ஆவணம்‌ 27, 2016 320 


இயங்கிக்‌ கொண்டிருக்கையில்‌ வெகு அருகில்‌ அதே பாணியில்‌ 
வேறோரு சாலை உருவாக்கப்பட வேண்டிய நிர்பந்தம்‌ என்ன” 
இதுஅடுத்தகேள்வி. 


கே.ஏ. நீலகண்டசாஸ்திரிஅவர்கள்‌, இராஜராஜன்‌ இ.பி.985ஆம்‌ 
ஆண்டில்‌ ஜூன்‌ மாதம்‌ 25 ஆம்தேதியிலிருந்து 29ஆம்‌ தேதிக்குள்‌ 
ஆட்சியிலமர்ந்திருக்க வேண்டும்‌ எனக்‌ கணித்துள்ளார்‌.” 15 
ஆண்டுகளுக்கு முன்னரே அவன்‌ ஆட்சிக்‌ கட்டில்‌ ஏறுவதற்கான 
தருணம்‌ வந்து விட்டதென்றாலும்‌ தன்‌ சிற்றப்பனான உத்தமசோழன்‌ 
ஆட்சி செய்ய விரும்பியதால்‌ க்ஷத்திரிய தர்மத்துக்‌ கிணங்க, எவ்வித 
மனச்சலனமும்‌ இன்றித்‌ தன்‌ உரிமையை விட்டுக்‌ கொடுத்தான்‌ எனத்‌ 
திருவாலங்காட்டுச்‌ செப்பேடு (சுலோகம்‌ 69) கூறுகிறது.“ 
இராஜராஜனின்‌ பல பட்டங்களுள்‌ க்ஷத்ரிய சிகாமணி என்பதும்‌ 
ஒன்று. அப்படியிருக்க, அவனது முதன்மையான வீரச்செயலான 
“காந்தளூர்ச்சாலை கலமறுத்த” நிகழ்வு, அவன்‌ மனதாரப்‌ 
போற்றியதாகப்‌ பெருமிதத்துடன்‌ கூறிக்‌ கொண்ட க்ஷத்திரிய 
தர்மத்துக்கு இணக்கமான ஒன்றாக இருந்ததா என்பது, நாம்‌ 
மேற்கொள்ள இருக்றெ ஆய்வினால்‌ தெளிவாகத்‌ தெரியவரும்‌. 

இராஜராஜன்‌ “இிருமகள்போலப்‌ பெருநிலச்‌ செல்வியும்‌” எனத்‌ 
தொடங்கும்‌ ஆசிரியப்பா வடிவிலமைந்த மெய்க்கீர்த்தியைத்‌ தன்‌ 
புகழ்‌ மொழியாகக்‌ கொண்டவன்‌. இம்‌ மெய்க்சர்த்து மரபினையே 
அவன்‌ தான்‌ தொடங்கி வைக்கிறான்‌. இம்‌ மரபினை நடைமுறைக்கு 
கொணர்வதற்கும்‌ முன்னரே அவன்‌ பயன்படுத்திய முதன்மையான 
அடைமொழி “காந்தஞூர்ச்சாலை கலமறுத்தருளிய” என்பதாகும்‌. 
சேரநாட்டில்‌ நிகழ்ந்த இந்த வீரச்செயல்‌ இ.பி. 988 ஐ ஓலை 
மாதத்திற்கும்‌ டிசம்பர்‌ மாதத்திற்குமிடையில்‌ நிகந்திருக்க வேண்டும்‌ 
எனக்‌ கருதப்படுகிறது.” 


இந்தக்காந்தஞூர்ச்‌ சாலை ஒரு கல்விச்‌ சாலையே என்பதில்‌ 
இந்நாளைய வரலாற்றறிஞர்கள்‌ அனைவரும்‌ உடன்படுகின்றனர்‌. இக்‌ 
காந்தளூர்ச்‌ சாலையில்‌ கற்பிக்கப்பட்ட பாடங்கள்‌ என்ன? கற்பித்த 
ஆசிரியர்கள்‌, கற்றுக்கொண்ட மாணவர்கள்‌ குறித்த விவரங்கள்‌ என்ன? 
இச்‌ சாலையை முன்மாதிரியாகக்‌ கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட 
பார்த்திவசேகரபுரம்‌ சாலையின்‌ மீது தன்‌ சீற்றத்தைக்‌ காண்பிக்காத 
இராஜராஜன்‌ காந்தஞோர்ச்‌ சாலையை மட்டும்‌ குறி வைத்துத்‌ தாக்கக்‌ 
காரணம்‌ என்ன? எந்த வகையில்‌ காந்தஞளூர்ச்சாலை பிறசாலைகளைவிட 
வேறுபட்டிருந்த்து? நம்‌ ஆய்வின்‌ முதல்‌ தேடுதல்‌ இதுவே. 


ஆவணம்‌ ௮7, ௨௦18 321 


பார்த்திவ சேகரபுரம்‌ சாலை, “தரை ராஜ்ய 
வ்யவஹார த்துக்கான - மூவேந்தர்‌- ஆட்சிப்‌ பகுதிகளில்‌ சட்டம்‌, நீதி, 
நிர்வாகம்‌ ஆகியவற்றை நடத்துவதற்கான - பயிற்சிக்கூடமாக 
இருந்தது.” மூவேந்தர்‌ ஆட்சிப்பகுதி என்பது சேரநாட்டையும்‌ 
உள்ளடக்கியதா? அல்லது இது ஒரு மரபு வழக்கா? அதாவது 
இன்றைக்கு இந்தியநாடு என்பது ஜம்மு-காஷ்மீர்‌ மாநிலத்தையும்‌ 
உள்ளடக்கியதே என்றாலும்‌ ஜம்மு-காஷ்மீருக்குச்‌ சட்ட ரீதியான சில 
விதிவிலக்குகள்‌ சிறப்பு அந்தஸ்துகள்‌ வழங்கப்பட்டிருப்பது போலச்‌ 
சேரநாட்டுக்கு விதிவிலக்கு அவிக்கப்பட்டிருந்ததா? காந்தளூர்ச்‌ 
சாலையும்‌ இது போன்ற “த்ரை ராஜ்ய வ்யவஹார த்துக்கான பயிற்சி 
நிலையமா? அப்படியிருப்பின்‌ பார்த்திவசேகரபுரம்‌ சாலை 
காந்தஞூர்ச்சாலைக்குப்‌ போட்டி நிறுவனமா? பார்த்திவசேகரபுரம்‌ 


சாலையில்‌ சேர்வதற்கான அடிப்படைத்‌ தகுதியாக, 
சமஸ்கிருதவியா கரணம்‌, மீமாம்சம்‌, புரோஹித்யம்‌ ஆகியவை குறித்த 
அடிப்படை அறிவு பெற்றிருக்கவேண்டும்‌ என 


நிர்ணயிக்கப்பட்டிருந்தது.” மீமாம்சம்‌, புரோஹித்யம்‌ ஆகியன 
பிராமண வர்ணத்தவர்க்கு உரியவை. எனவே பார்த்திவசேகரபுரம்‌ 
சாலையில்‌ பயிற்சி பெற்ற மாணவர்கள்‌ பிராமணர்களே என்பதில்‌ 
ஐயமில்லை. ஆனால்‌ காந்தஞூர்ச்சாலை பிராமண 
மாணவர்களுக்கான சாலையே எனக்‌ கொள்வதற்கு ஆதாரம்‌ 
இல்லை. தைத்திரியம்‌, தலவாகாரம்‌, பவிழியம்‌ ஆதிய சமூகச்‌ 
சட்டங்கள்‌ (தர்மசூத்திர நூல்கள்‌) பார்த்திவசேகரபுரம்‌ சாலையில்‌ 
கற்பிக்கப்பட்டன. 

காந்தளூர்ச்சாலையிலும்‌ இத்தகைய சமூகச்‌ சட்டங்கள்‌ குறித்த 
கல்வியும்‌ பயிற்கியும்‌ வழங்கப்‌ பட்டிருக்க வேண்டும்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை. ஆனால்‌ கற்றுக்‌ கொண்டவர்கள்‌ யார்‌ என்பது 
முதன்மையான கேள்வியாக உள்ளது. 


ஆய்வேள்‌ மன்னர்களுக்குப்‌ பல்லவ அரசுடன்‌ வணிக, அரசியல்‌ 
உறவுகள்‌ இருந்தன. அவர்களின்‌ கல்வெட்டுகளில்‌ அப்பகுதியின்‌ 
நடைமுறை எழுத்து வடிவமான வட்டெழுத்து பயன்படுத்தப்‌ 
பட்டிருப்பினும்‌, பார்த்திவசேகரபுரம்சாலை பற்றிய செப்பேடு 
உட்படச்‌ செப்பேட்டு ஆணவங்களில்‌ பல்லவ இரந்தச்‌ சாயலில்‌ 
உருவாக்கப்பட்ட பல்லவத்‌ தமிழ்‌ எழுத்து வடிவமே பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது.” இது, அச்சாலையில்‌ பாடம்‌ நடத்திய ஆசிரியர்களுக்கும்‌ 
பாடம்‌ கற்றமாணவர்களுக்கும்‌ நன்கு பரிச்சயமான, நடைமுறைப்‌ 
பயன்பாட்டிலிருந்த எழுத்து வடிவமாக இருந்திருக்கவேண்டும்‌. 


ஆவணம்‌ 27, 2016 322 


எனவே பார்த்திவசேகரபுரம்‌ சாலையின்‌ ஆசிரியர்கள்‌ பல்லவ 
நாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்ட - காஞ்சிக்‌ கடிகையில்‌ கல்விகற்ற 
- ஆந்திரப்‌ பிராமணர்களாக இருக்கலாம்‌. ம 


சங்ககால மூவேந்தர்கள்‌ பிராமணர்களை ஆதரித்தது 
உண்மையே. ஆனால்‌ “த்ரை ராஜ்ய வ்யவஹாரம்‌” பிராமணர்களின்‌ 
கட்டுப்பாட்டில்‌ இருந்ததில்லை. “கறவை முறை செய்த காவலன்‌” - 
மனுநீதிச்சோழன்‌ - பற்றிய குறிப்பு சிலப்பதிகாரத்தில்‌ (20: ௧256) 
இடம்பெற்றுள்ளது. இது கிமு. 8 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
இலங்கையையாண்ட சோழநாட்டுத்‌ தமிழரசன்‌ ஏறாளன்‌ (எளாறா) 
பற்றிய செய்தியாக மகாவம்சத்தில்‌ (21: 1818) பதிவு பெற்றுள்ளது. 
கலித்தொகையில்‌ (139: 18-22) “சான்றவர்‌ அவைக்‌ கண்‌ பாம்புபடில்‌ 
உய்யும்‌” எனக்‌ கூறப்பட்டுள்ளது. பாம்பு நீதி கேட்டு வந்துள்ளது 
போலும்‌ எனக்‌ கருதிச்‌ சான்றோர்கள்‌ அதற்கு ஊறு 
செய்யமாட்டார்கள்‌ என்பது இதன்‌ பொருள்‌. இத்தகைய நீதி 
நிர்வாகச்‌ சான்றோர்கள்‌ அரச குலத்தவராக இருந்திருக்கவே 
வாய்ப்புள்ளது. தொல்காப்பியப்‌ பாயிரம்‌ குறிப்பிடுகின்ற “அறங்கரை 
நாவின்‌ நான்‌ மறை முற்றிய அதங்கோட்டு ஆசானை இத்தகைய 
சான்றோராகவே கருத இயலும்‌.” 

களப்பிரர்‌ ஆட்சி என்ற இடையீட்டுக்குப்‌ பின்னர்‌ பாண்டிய 
நாட்டில்‌ ஆட்சி புரிந்த நின்றசீர்நெடுமாறனின்‌ (இ.பி. 7 ஆம்‌ 
நூற்றாண்டு) அதிகாரியாகவும்‌ நீதி செய்பவராகவும்‌ இருந்த 
குலச்சிறையார்‌, போஜ ராஜா வம்சத்தைச்‌ சேர்ந்த க்ஷத்ரியர்‌ ஆவார்‌.£ 
அதே வேளையில்‌ வடதமிழ்நாட்டில்‌ ஆட்சிசெய்து கொண்டிருந்த 
பரத்வாஜ கோத்திரத்துப்‌ பிரம்ம க்ஷ்த்திரியர்களான பல்லவர்களின்‌ 
கீழ்‌, குறிப்பாக நரசிம்மவர்ம பல்லவனின்‌ கீழ்‌ (கி.பி. 650-650) 
சிறுத்தொண்டர்‌ என்ற மகாமாத்திர பிராமணர்‌ முதன்மையான படைத்‌ 
தலைவராக இருந்தார்‌.14 


பல்லவர்‌ ஆட்சிப்பகுதிச்‌ சமூகச்‌ சூழலின்‌ தாக்கம்‌ சோழ 
நாட்டிலும்‌ பாண்டிய நாட்டிலும்‌ விரைவில்‌ தென்படத்‌ 
தொடங்கிற்று. இ.பி. & ஆம்‌ நூற்றாண்டில்‌ மகாமாத்திரர்‌ அல்லது 
அமாத்யர்‌ குலப்பிராமண வர்ணத்தவரான மாணிக்கவாசகர்‌! 
பாண்டிய மன்னனிடம்‌ பிரம்ம மாராயனாகப்‌ பதவி வகித்ததைக்‌ 
காண்கிறோம்‌. எனவே இ.பி. 9ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஆய்வேள்‌ நாட்டில்‌ 
பார்த்திவசேகரபுரத்தில்‌ பிராமணர்களுக்குத்‌ “த்ரை ராஜ்ய 
வ்யவஹாரறக்‌ கல்வி கற்பிக்கிற ஒரு சாலையை உருவாக்குவதற்கான 


ஜவணம்‌ 27, 2016 3253 


நிர்பந்தம்‌ என்ன என்பதை இப்‌ பின்னணியிலேயே நாம்‌ நோக்க 
வேண்டும்‌. 

இ.பி. 4ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 6ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதி வரை 
திலவிய களப்பிரர்‌ ஆட்சியின்‌ விளைவாகச்‌ சோழநாட்டிலும்‌ 
தென்தமிழகத்திலும்‌ சத்திரியர்களின்‌ அதிகாரம்‌ அகற்றப்பட்டது. அதன்‌ 
பின்னர்‌ மீண்டும்‌ எழுச்சி பெற்றுப்‌ பாண்டியர்களும்‌ அவர்களைப்‌ 
பின்பற்றிச்‌ சோழர்களும்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்றி விட்டாலும்‌ கூட, 
மிகவும்‌ சிக்கலான அதிகாரப்‌ பங்கட்டின்‌ அடிப்படையிலேயே ஒரு 
பேரரசு நிலை நிற்கமுடியும்‌ என்ற சூழல்‌ உருவாகி விட்டமையால்‌ 
(கி.பி. 8- 9 ஆம்‌ நூற்றாண்டளவில்‌) தர்ம சூத்திரப்‌ பயிற்சியும்‌ 
நீதிநிர்வாகமும்‌ பிராமணர்களின்‌ ஏக போகம்‌ என்ற நிலை 
தோன்றுவதற்கு இச்சூழல்‌ வித்திட்டு விடுகிறது. ஆனால்‌ சேரநாட்டின்‌ 
பெரும்பகுதிகளில்‌- குறிப்பாக மேற்குத்‌ தொடர்ச்சி மலைக்கு மேற்கே 
இருந்த கேரள, மலபார்ப்‌ பிரதேசங்களில்‌ இத்தகைய சூழல்‌ 
உருவானதாகத்‌ தெரியவில்லை. அதாவது களப்பிரர்‌ ஆட்சியின்‌ 
விளைவாகச்சத்திரியர்களின்‌ அதிகாரம்‌ அகற்றப்பட்டு ஒரு வெற்றிடம்‌ 
ஏற்படவில்லை. 


களந்தையர்‌ கோன்‌ கூற்றுவ நாயனார்‌ ஆட்சியில்‌ சோழநாடும்‌ 
பாண்டியநாடும்‌ அடங்கியிருந்தன என்பதற்குப்‌ பூலாங்குறிச்சிக்‌ 
கல்வெட்டும்‌ பெரியபுராணமும்‌ சான்று வழங்குகின்றன. மேற்குத்‌ 
தொடர்ச்சி மலைக்கு மேற்கிலிருந்த மலைநாடு கூற்றுவ நாயனாரின்‌ 
ஆட்சியில்‌ இல்லை. சோழர்க்குரிய முடியைத்‌ தமக்குச்‌ சூட்டுமாறு 
கூற்று வநாயனார்‌ விடுத்த கோரிக்கையை அல்லது ஆணையை - ஏற்க 
மறுத்துத்‌ தில்லை மூவாயிரவர்‌ சோழநாட்டுக்கு நேர்‌ மேற்கே இருந்த 
- மலைநாட்டுக்குச்‌ சென்றுவிட்டதாகச்‌ சேக்கிழார்‌ கூறுவது 
கவனிக்கத்‌ தக்கது. அப்பகுதியில்‌ வைதிக சைவ (அல்லது 
ஊர்த்வசைவ) வழிபாட்டு மரபும்‌ சமண, பெளத்த மரபுகளும்‌ சமமாகப்‌ 
பேணப்பட்டன” என்பதோடு அங்கு ஆட்சியிலிருந்த சத்திரியர்களின்‌ 
அதிகாரம்‌ தில்லை வாழ்‌ அந்தணர்களுக்கு அடைக்கலம்‌ வழங்கிற்று 
என்பதையும்‌ நாம்‌ புரிந்து கொள்ளலாம்‌. 

மலபார்ப்‌ பகுதியில்‌ பொன்னாணிக்கு அருகிலுள்ள சுகபுரம்‌ 
தக்ஷிணாமூர்தீது கோயிலிற்‌ பொறிக்கப்பட்டுள்ள இ.பி. 9ஆம்‌ 
நூற்றாண்டு வட்டெழுத்துக்‌ கல்வெட்டு, “சோகிரத்துப்‌ பருடையாரும்‌ 
நியாய சேகர்ராயின வள்ளுவரும்‌ கூடிச்‌ செய்த கச்சமாவது” எனக்‌ 
குறிப்பிடுகிறது.” சோகிரம்‌ என்பது சகபுரத்தின்‌ பழம்‌ பெயர்‌. 


ஆவணம்‌ 27, 2016 324 


அவ்வூரின்‌ பரிடையார்‌ (பரிஷத்‌ சபையார்‌] கோயிற்‌ பூசகர்களான 
வைதீகர்களாக இருக்கலாம்‌. “நியாய சேகராராயின வள்ளுவர்‌ என்ற 
குறிப்பு, அப்பகுதியில்‌ வள்ளுவர்‌ குலத்தவரின்‌ நெறிகாட்டுதலில்‌ 
வடிவமைக்கப்பட்ட நீதி நிர்வாகம்‌ நடைபெற்று வந்ததை உணர்த்தும்‌. 
அப்பகுதியே “வள்ளுவநாடு” என்று தான்‌ பெயர்‌ பெற்றிருந்தது. 
அப்பகுதியிலுள்ள “த்ரிதலா” என்ற இருத்தலத்தில்‌ திருவள்ளுவர்‌ 
பிறப்புப்‌ பற்றிய கதைகள்‌ வழங்குகின்றன. இக்கதைகள்‌ மிகப்‌ 
பிற்காலத்தவையாகலாம்‌. ஆயினும்‌ வள்ளுவர்‌ மரபு ஆட்சி 
செலுத்திய ஒரு பகுதி என்ற வரலாற்று உண்மையை இக்கதைகள்‌ 
நிறுவுகின்றன. 

காந்தளூர்ச்‌ சாலையை நோக்கிய இராஜராஜனின்‌ 
படைபெடுப்பு இப்பகுதியில்தான்‌ நிகழ்ந்திருக்க வேண்டும்‌ என நாம்‌ 
முடிவு செய்வதற்குத்‌ தடையாக இருப்பது திருவாலங்காட்டுச்‌ 
செப்பேட்டில்‌ இடம்‌ பெற்றுள்ள ஒரு செய்தியே. அச்செப்பேட்டின்‌ 
சமஸ்கிருத சுலோகங்கள்‌ (76 முதல்‌ 79 வரையிலும்‌) இராஜராஜனின்‌ 
முதல்‌ வெற்றி பாண்டி நாட்டின்‌ மீதான வெற்றியே என்றும்‌ அவன்‌ 
அமரபுயங்கனைவென்று விழிஞத்தைக்‌ கைப்பற்றினான்‌ என்றும்‌ 
கூறுகின்றன. விழிஞத்துக்கு அருகிலுள்ள வலிய சாலையே காந்தளூர்ச்‌ 
சாலை என முடிவு செய்துவிட்ட அறிஞர்கள்‌, காந்தளூர்‌ வெற்றியை 
இதனோடு இணைத்துப்‌ புரிந்துக்‌ கொண்டனர்‌. இராஜராஜன்‌ 
காலத்துக்குப்‌ பிறகும்‌ காந்தளூர்ச்‌ சாலை உயிர்த்தெழுந்து 
செயல்பட்டுக்‌ கொண்டிருந்தது. இராஜேந்திரசோழன்‌ காலத்திலும்‌ 
மீண்டும்‌ காந்தளூர்‌ மீது படை நடத்த வேண்டிய நிர்ப்பந்தம்‌ இருந்தது. 
எனவே, இராஜராஜ சோழன்‌ இறந்த பிறகு 4 ஆண்டுகள்‌ கழிந்த 
பின்னர்‌ பொறிக்கப்பட்ட இருவாலங்காட்டுச்‌ செப்பேட்டில்‌, 
இராஜராஜனின்‌ முழுமையான வெற்றி என்பது “செழியரைத்‌ தேசு 
கொண்ட” வெற்றியே என்ற புரிதலின்‌ அடிப்படையில்‌ 
திருவாலங்காட்டுச்‌ செப்பேட்டு சுலோகங்களை இயற்றியவர்கள்‌ 
காந்தளூர்ச்‌ சாலைப்‌ படையெடுப்பைக்‌ குறிப்பிடாமல்‌ பாண்டிய 
நாட்டுப்‌ படையெடுப்பைக்‌ குறிப்பிட்டுப்‌ பதிவு செய்திருக்கலாம்‌. 

உண்மையில்‌ இராஜராஜனின்‌ காந்தளூர்‌ வெற்றி 
தற்காலிகமானதே. கி.பி. 1018 முதல்‌ 1054 வரை ஆட்சி செய்த முதல்‌ 
இராஜாதிராஜனின்‌ மெய்க்கீர்த்தி, அவன்‌ “வேலைகெழு காந்தளூர்ச்‌ 
சாலை கலமறுத்த”தாகக்‌ கூறுகிறது. இக்குறிப்பின்‌ அடிப்படையில்‌ 
காந்தஞூர்‌ கடற்கரையில்‌ அமைந்திருந்த ஓர்‌ ஊர்‌ என்பது புவனா நறெதே 
தவிர, விழிஞத்துக்கருகில்‌ அமைந்திருந்தது என்று பொருள்‌ 


ஆவணம்‌ 7, 016 325 


கொள்வதற்கு எந்த முகாந்தரமுமில்லை. முதற்குலோத்துங்களின்‌ 
(கி.பி. 1070-1180) வெற்றிகளைப்‌ பாடும்‌ கலிங்கத்துபரணி (தாழிசை 
385) “வேலை கொண்டு விழிஞம்‌ அழித்ததும்‌ சாலை கொண்டதும்‌ 
தண்டு கொண்டல்லவோ என அறிவினா எழுப்புவதன்‌ மூலம்‌ 
சோழர்கள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ சாலையைத்‌ (காந்தளூர்ச்‌ சாலையை) 
தாக்க நேர்ந்தது என்ற வரலாற்றை - நூற்றாண்டுப்‌ போரை - 
வலியுறுத்துகிறதே தவிர விழிஞத்துக்கு அருகில்‌ காந்தளூர்‌ 
இருந்ததென உணர்த்தவில்லை. 

சேர நாட்டின்‌ அரசியல்‌ தனித்தன்மைகள்‌ பற்றி விவாதிக்கும்‌ 
அறிஞர்கள்‌, கி.பி. ௪9 ஆம்‌ நூற்றாண்டிலிருந்தே பொன்னாணி 
யாற்றின்‌ வடகரையிலுள்ள திருநாவாய்‌ என்ற இவ்ய தேசத்தில்‌ 18 
ஆண்டுகளுக்குகொருமுறை நிகழும்‌ மகாமகத்‌ திருவிழாக்‌ காலத்தில்‌ 
பல்வேறு போட்டிகள்‌ நிகழும்‌ என்றும்‌, வள்ளுவ நாட்டின்‌ நாடு 
வாழி அல்லது நாடாள்வான்‌ அப்போட்டிகளுக்கு நடுவராகச்‌ 
செயல்படுவான்‌ என்றும்‌ போட்டிகளில்‌ வெற்றிப்‌ பெற்றவரே 
சேரமான்‌ பெருமாளாகத்‌ தேர்வு செய்யப்படுவார்‌ என்று 
எழுதியுள்ளனர்‌.” கும்பராசியில்‌ சூரியனும்‌ சிம்மராசியில்‌ சந்திரனும்‌ 
வியாழனும்‌ இருக்கையில்‌ வருத மகாமக நாள்‌ இதற்குத்‌' தெரிவு 
செய்யப்பட்டப்‌ பொருத்தப்பாடு என்னவெனில்‌, சேரமான்‌ பதவி 
என்பது கெளரவ குருத்துவப்‌ பதவியாகும்‌. இது வியாழனின்‌ 
(பிருகஸ்பதி அல்லது சுரகுரு) 18 ஆண்டுச்‌ சுழற்சியை மையமாகக்‌ 
கொண்டது. கணியர்‌ (சோதிடர்‌) மரபினரான வள்ளுவர்‌ 
குலத்தவர்களின்‌ நெறிகாட்டுதலின்‌ அடிப்படையில்‌, வள்ளுவ 
நாடாழ்வான்‌ என்ற சத்திரியனின்‌ நடுவிருக்கைப்படியே 
இப்போட்டிகளின்‌ வெற்றி தோல்வி குறித்த முடிவுகள்‌ 
நிர்ணயிக்கப்பட்டன. வள்ளுவர்‌ மரபு, பெருமாக்கோதை மன்னராகத்‌ 
தேர்வு செய்யப்பட்டவர்களால்‌ எந்த அளவுக்குப்‌ போற்றப்பட்டது 
என்பதற்கு ஓர்‌ எடுத்துக்காட்டு உள்ளது. கழறிற்றறிவார்‌ என்ற 
சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌, தாம்‌ இயற்றிய திருகமிலாயஞான 
உலாவில்‌ 2 திருக்குறட்பாக்களை அப்படியே எடுத்தாண்டுள்ளார்‌.” 
யெளத்த சமய நூலான மணிமேகலையை அடுத்த வள்ளுவம்‌ 
அங்கீகாரம்‌ பெற்றது. 


இவரிடத்திலேயே. திருநாவாயில்‌ நடைபெற்ற போட்டிகள்‌, 
இராணுவ நடைமுறைகள்‌ - நீதி நிர்வாகம்‌ தொடர்பானவை யாகவே 
இருந்திருக்க முடியும்‌. அவ்வாறெனில்‌, அத்தகைய கல்வி கற்ற - 
பயிற்சி பெற்ற - பட்டதாரிகளை உருவாக்குகிற சாலையாகவே 


ஆவணம்‌ 27, 2016 326 


காந்தளூர்ச்‌ சாலை இருந்திருக்க வேண்டும்‌. கேரளோல்பத்தியில்‌ 
இப்போட்டிகள்‌ பற்றிச்‌ சிறு வேறுப்பாட்டுடனான குறிப்புகள்‌ 
உள்ளன.” சேக்கிழாரின்‌ பெரியபுராணம்‌, இப்போட்டிகள்‌ குறித்து 
ஏதும்‌ கூறவில்லை. பெருமாக்கோதை மன்னர்‌” தமது பதவிக்‌ காலம்‌ 
முடிந்தவுடன்‌ துறவுமேற்கொண்டு சென்று விடுகிறார்‌ என்றும்‌, 
அமைச்சர்கள்‌ தமக்குள்‌ ஆலோசித்துத்‌ திருவஞ்சைக்‌ களத்தில்‌ 
கோயிற்பணியில்‌ ஈடுபட்டிருந்த கழறிற்றறிவாரை அழைத்து வந்து 
பெருமாக்கோதையாக முடி சூட்டுகின்றனர்‌ என்றும்‌ இது “மலை 
நாட்டுச்‌ செய்தி முறைமை” என்றும்‌ தெரிவிக்கிறார்‌. 
எவ்வாறிருப்பினும்‌ வாரிசுரிமைக்கு மாறுபட்ட ஒரு தேர்வு முறை 
இங்கு நடைமுறையில்‌ இருந்திருக்றெதெனில்‌, அத்தேர்வில்‌ 
பங்கேற்கும்‌ தகுதி படைத்தோரை உருவாக்குகிற ஓர்‌ உயர்கல்விச்‌ 
சாலை இப்பகுதியில்‌ இருந்திருக்க வேண்டியதுஅவசியம்‌. 


கி,பி. 8 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த சுவரன்‌ மாறனான 
பெரும்பிடுகு முத்தரையனின்‌ சந்திரலேகைச்‌ சதுர்வேதி மங்கலக்‌ 
கல்வெட்டில்‌, “காந்தளூர்‌ மண்‌ தோற்ற வேந்தர்‌ மனம்‌” என்ற வரி 
இடம்‌ பெற்றுள்ளது” இது சேரநாட்டுக்‌ காந்தளூரைக்‌ குறிப்பதாகக்‌ 
கொண்டால்‌, காந்தளூர்ச்‌ சாலை வேந்தர்களுக்‌ கான கல்விச்‌ சாலை 
என்பதையே இப்பாடல்‌ வரி உணர்த்துவதாகக்‌ கொள்ளலாம்‌. 
பாண்டிய அரச மரபினைச்‌ சேர்ந்தோர்கூடத்‌ திருநாவாயில்‌ 
நடைபெற்ற போட்டிகளில்‌ பங்கேற்று வென்று சேரமான்‌ 
பெருமாளாக முடி சூடி ஆண்டதுண்டென்று கருதப்படுகிறது. 
அத்தகைய அரசகுலத்தோர்‌ பலர்‌ காந்தளூர்ச்‌ சாலையில்‌ பயிற்சி 
பெற்றிருக்கலாம்‌.” “காந்தளூர்ச்‌ சாலை கலமறுத்தல்‌” என்பது 
போட்டியில்‌ கலந்து கொண்டு பெற்ற வெற்றியைக்‌ குறித்திருக்கலாம்‌ 
என அறிஞர்‌ இ.நா. சுப்பிரமணியன்‌ அவர்கள்‌ கருதினார்‌. 
சுந்தரசோழனின்‌ ஆட்சிக்‌ காலத்தைச்‌ (5.பி. 980) சேர்ந்த கோவில்‌ 
தேவராயன்பேட்டைக்‌ கல்வெட்டில்‌ பிராமணர்களிடையே வேதம்‌ 
ஓதுதல்‌ தொடர்பாக நடைபெற்ற போட்டியைக்‌ குறிக்கும்‌ விதத்தில்‌ 
“ஜைமினிசாம வேதத்தில்‌ ... துருச்சொல்லிக்கல மறுத்து 
நல்லாரானார்‌” என்ற வரி இடம்‌ பெற்றுள்ளது.”” இராஜராஜனும்‌ 
இது போன்ற ஒரு போட்டியில்‌ கலந்து கொண்டு வெற்றி 
பெற்றிருக்கக்‌ கூடுமோ? என்று தயக்கத்துடன்‌ கேட்டுக்கொள்ளும்‌ 
தி.நா.சு. அவர்கள்‌, இராஜராஜன்‌ போன்ற மாவீரன்‌ இது போன்று 
சுலோகம்‌ ஒப்பிக்கும்‌ போட்டியில்‌ கலந்து கொண்டு வெற்றி 
பெற்றிருப்பின்‌ அதிலென்ன பெருமை இருக்க முடியும்‌? எனவே 


ஆவணம்‌ 27, 2018 327 


அதற்கு வாய்ப்பில்லையென்று முடிவு செய்து விடுகிறார்‌, 
உண்மையான பொருள்‌ கோடலுக்கு மிக நெருங்கி வந்துவிட்ட 
நிலையில்‌, காந்தளூர்ச்‌ சாலை பிராமணர்களின்‌ வேதக்‌ கல்விச்‌ 
சாலையே என்ற தவறான புரிதலின்‌ காரணமாகத்‌ தி.நா.சு. அவர்கள்‌ 
வழி விலகிச்‌ சென்று விடுகிறார்‌. 


“கலமறுதல்‌' என்றதொடர்‌, ஆய்மன்னர்கள்‌ ஆட்சிப்‌ 
பகுதியிலுள்ள திருநந்திக்கரைக்‌ குடைவரையில்‌ பொறிக்கப்‌ பட்டுள்ள 
இ.பி.8 ஆம்‌ நூற்றாண்டுக்‌ கல்வெட்டொன்றில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 
“இருநந்திக்கரைப்‌ பெருமக்களும்‌ தளி ஆள்வானும்‌ 
குருந்தம்பாக்கத்துக்‌ கூடி தலைக்குளத்துக்‌ கலமற்றயாண்டு 
ஸ்ரீநந்திமங்கலம்‌ என்று பேரும்‌ செய்து நம்பி கணபதிக்குக்‌ 
குடுத்தோம்‌” என்பது கல்வெட்டு வாசகம்‌.” தலைக்குளம்‌ என்ற ஊரின்‌ 
ஆட்சி, உடைமை தொடர்பாக நிலவிவந்த வில்லங்கங்கள்‌ 
எவ்வகையிலோ தீர்த்து வைக்கப்பட்ட நிகழ்வே “தலைக்குளத்துக்‌ 
கலமற்ற யாண்டு” என இக்கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படுறெது. 


சரியாகச்‌ சொல்வதானால்‌ கலகம்‌ என்ற சொல்லேகலம்‌, கலன்‌ 
என்ற பல வடிவங்களில்‌ வழங்கியுள்ளது. புறநானூற்றில்‌ (69:11) 
“கலாம்‌” என்ற வடிவம்‌ உள்ளது. பூசல்‌, போர்‌, இடையூறு, 
வில்லங்கம்‌ என்று இதற்கு பல பொருள்கள்‌ உண்டு. கி.பி. 1220 ஆம்‌ 
ஆண்டுக்‌ கல்வெட்டு ஒன்றில்‌ “இவ்வூருக்கு எப்பேர்ப்பட்ட 
கலனுமில்லை; கலனுளவாய்த்‌ தோன்றில்‌ நாங்களே கலன்‌ தீர்த்துச்‌ 
குடுக்கக்கடவோமாகவும்‌” என்ற வாசகம்‌ இடம்‌ பெற்றுள்ளது.” 
இந்த அடிப்படையில்‌ பார்க்கையில்‌, தெய்விக வாரிசுரிமையின்‌ 
அடிப்படையில்‌ மும்முடிச்‌ சோழனாக முடிகூட முனைந்த ஒரு 
பேரரசனுக்கு, அரச பதவிக்கான தேர்வு முறை என்பதே முரண்பாடான 
ஒன்றாகவும்‌, அத்தேர்வில்‌ கலந்து கொள்ளத்‌ தகுதியானவர்களை 
உருவாக்குகிற ஒரு உயர்கல்விச்‌ சாலை மிகப்‌ பெரிய 
வில்லங்கமாகவும்‌ தோந்றமளித்திருப்பின்‌ வியப்பதற்கில்லை. 
எனவேதான்‌ அக்கல்விச்‌ சாலையைக்‌ குறினவத்துத்‌ தாக்கி அழிக்க 
முனைந்திருக்கிறான்‌ எனத்‌ தோன்றுகிறது. 


தஞ்சையிலிருந்து நேர்மேற்கே அமைந்துள்ள கொங்கு நாட்டின்‌ 
வழியாகவே இராஜராஜனின்‌ படையெடுப்பு நிகழ்ந்திருக்க 
வேண்டும்‌.” விக்ரம சோழன்‌ உலா (கண்ணி 17) “ஈரொன்பது 
சுரமும்‌ கொண்டு மலைநாடு கொண்டான்‌” என்றும்‌ குலோத்துங்கன்‌ 
சோழன்‌ உலா (கண்ணி 24) “ஏறிப்‌ பகலொன்றில்‌ எச்சுரமும்‌ 


ஆவணம்‌ 27, ௨016 328 


போயுதகை நூறித்தன்‌ தூதனை நோக்கினான்‌” என்றும்‌ இராசராசன்‌ 
உலா (கண்ணி 21) “மதகயத்தால்‌ ஈரொன்பது சுரமும்‌ அட்டித்து 
உதகையைத்‌ தீயுய்த்த உரவோன்‌” என்றும்‌ இராஜராஜனின்‌ 
சேரநாட்டு வெற்றியைச்‌ சிறப்பிக்கன்றன. “உதகை” என்று 
இராஜராஜன்‌ உலா குறிப்பிடுவது “மகோதகை” எனப்பட்ட 
கொடுங்கோளூரே என ஆய்வாளர்‌ செந்தி. நடராசன்‌ அவர்கள்‌ 
நிறுவியுள்ளார்‌.” பதினெட்டுக்‌ காடுகளை அழித்துப்‌ பெற்ற வெற்றி 
என்பது, கொங்கு நாட்டுக்கு மேற்கே அமைந்துள்ள பாலைக்காடு, 
சாவக்காடு, தட்டைக்காடு, மண்ணறைக்காடு போன்ற அடர்ந்த 
காட்டுப்‌ பகுதிகளை ஊடுருவிச்‌ சென்றதையே குறிக்கும்‌. இத்தகைய 
அடர்ந்த காடுகள்‌ ஆய்வாளர்கள்‌ இதுவரை உதகையென 
அடையாளங்‌ காட்டி வந்த குமரி மாவட்ட உதயகிரிப்‌ பகுதியில்‌ 
இல்லை. 
பதினெட்டுக்‌ காடுகளை அழித்துப்‌ பெற்றிருப்பினும்‌ 
இராஜராஜனின்‌ சேரநாட்டு வெற்றி தற்காலிகமானதே. இ.பி. 978 
இல்‌ ஆட்சியிலமர்ந்த பாஸ்கர ரவிவர்மன்‌ இருவடி இ.பி. 1036 வரை 
ஆட்சிப்‌ புரிந்தாரெனக்‌ கருதப்படுகிறது.” அதே வேளையில்‌ முதல்‌ 
இராஜேந்திரனின்‌ (இ.பி. 1012 - இ.பி. 1044) கல்வெட்டு, வள்ளுவ 
நாட்டுப்‌ பகுதியிலுள்ள இருமிற்றக்‌ கோட்டில்‌ 
கண்டறியப்பட்டுள்ளது.” முதல்‌ இராஜாதிராஜன்‌ (கி.பி. 10/8- 1054) 
தனது மெய்க்கீர்த்தியில்‌ காந்தளூர்ச்‌ சாலை கலமறுத்ததாகக்‌ கூறிக்‌ 
கொள்கிறான்‌ என முன்னரே கண்டோம்‌. வேணாட்டரசைச்‌ 
சேணாட்டொதுக்கியதாகவும்‌ அவன்‌ மெய்க்கீர்த்தி கூறுகிறது. 
பாஸ்கர ரவிவர்மன்‌ ஆய்வேள்‌ நாட்டின்‌ நாடு வாழியாக இருந்து 
சேரமான்‌ பெருமாள்‌ பதவிக்கான போட்டியில்‌ பங்கேற்று வென்று 
சேரமானாக முடிசூடியவனாக இருக்கலாம்‌. அவ்வாறிருப்பின்‌ 
இராஜாதிராஜன்‌ காலத்தில்‌ அவன்‌ சோழர்களிடம்‌ தோற்று 
வயநாட்டுப்‌ பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம்‌. வயநாட்டுப்‌ 
பகுதியிலிருந்து கொண்டு அவன்‌ மீண்டும்‌ சுயாட்டியடைய 
முயன்றிருக்கலாம்‌.”* “வில்லவன்‌ நாடு விட்டோடிக்‌ காடு 
புக்கொளிப்ப”” என்ற வாசகமும்‌ இராஜாதிராஜன்‌ மெய்க்கீர்த்தியில்‌ 
உள்ளது. இது இராஜசிம்மன்‌ என்ற சேரமன்னனைக்‌ குறிக்கக்கூடும்‌.” 
கேரள மாநிலத்தின்‌ வடமேற்கு எல்லைப்‌ பகுதியில்‌ “எலிமலை” 
எனப்படுகிற ஏழிற்குன்றம்‌ உள்ளது. இ.பி. 11 ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
தாடக்கத்தில்‌ அப்‌.பகுதில்‌ “பரசுராமனின்‌ நீர்க்‌ குடத்தால்‌ அபிஷேகம்‌ 
சய்யப்பட்டுப்‌ பட்டம்‌ சூடியவர்‌” என்ற பொருளில்‌ ராமகுடமூஷிகர்‌ 


ஆணம்‌ 27, 2௨016 329 


என்ற அரச வம்சத்தவர்‌ ஆட்சி செய்தனர்‌. மலபார்ப்‌ பகுதி சறக்கல்‌ 
வட்டம்‌ எரமம்‌ என்ற இடத்தில்‌ 11 ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்‌ 
பகுதியைச்‌ சேர்ந்த இராமகுடமூஷிக அரசன்‌ கண்டன்காரிவர்மனின்‌ 
கல்வெட்டு கண்டறியப்‌ பட்டுள்ளது. இக்கல்வெட்டு, 
வளஞ்சியர்க்கும்‌ நானா தேசியர்க்குமிடையிலான சமயசங்கேதம்‌ 
(ஒப்பந்தம்‌) ஆகும்‌. “இராஜேந்திர சோழ சமய சேனாபதி” 
இக்கல்வெட்டில்‌ கையொப்பமிட்டுள்ளான்‌.” இராஜேந்திரசோழன்‌ 
பரசுராமன்‌ நாட்டின்மீது பெற்ற வெற்றியின்‌ சுவடென 
இக்கல்வெட்டைக்‌ குறிப்பிடலாம்‌. 

சோழர்களின்‌ மலைநாட்டு வெற்றியைத்‌ தொடர்ந்து மகாமகப்‌ 
போட்டிகளில்‌ நடுவராக இருந்த வள்ளுவ நாடாழ்வான்‌ 
ஆய்வேளிரின்‌ ஆட்சிப்‌ பகுதிக்கு மாற்றல்‌ செய்யப்பட்டான்‌ எனத்‌ 
தோன்றுகிறது. பார்த்திவ சேகரபுரம்‌ திருமால்‌ கோயிலிற்‌ 
பொறிக்கப்பட்டுள்ள கி.பி. 11 ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்‌ 
பகுதிக்குரிய கல்வெட்டில்‌ “காரித்துறைக்‌” கேரளன்‌ ஆதிச்சவர்மனான 
இராஜாதிராஜ வள்ளுவ நாடாழ்வான்‌” இடம்‌ பெறுகிறான்‌.” 
இக்காலகட்டத்தில்‌ பார்த்திவசேகரபுரம்‌ சாலை எவ்வித இடையூறு 
மின்றிச்‌ செயல்பட்டு வந்திருக்க வேண்டுமெனத்‌ தெரிகிறது. சோழ 
அரசனுக்குரிய பெயரைத்‌ தன்‌ பட்டப்பெயருடன்‌ இணைத்துக்‌ 
கொண்ட நிலையில்‌ வள்ளுவ நாடாழ்வான்‌ தென்‌ கேரள எல்லையில்‌ 
பிராமணர்களுக்குரிய சாலை அமைந்துள்ள பார்த்திவ சேகரபுரம்‌ 
பகுதியில்‌ இருந்துள்ளான்‌ என்ற விவரத்தையும்‌, இராமகுடமூஷிக 
அரசனின்‌ ஆட்சி வடகேரள எல்லைப்‌ பகுதியில்‌ சோழ அரசப்‌ 
பிரதிநிதியொருவன்‌ பெயரளவிலான கண்காணிப்புடன்‌ தொடர்ந்தது 
என்ற விவரத்தையும்‌ இணைத்துச்‌ சிந்தித்தால்‌ சோழர்கள்‌ மீண்டும்‌ 
மீண்டும்‌ காந்தளூர்ச்‌ சாலையைத்‌ தாக்கி அழித்ததற்கான அரசியல்‌ 
நோக்கம்‌ புலனாகும்‌. சோழர்களுடனான போர்களின்‌ இப்போர்‌ 
“நூற்றாண்டுப்‌ போர்‌” எனக்‌ கேரள வரளாற்றாசிரியர்களால்‌ 
குறிப்பிடப்படுவது வழக்கம்‌. 


இ.பி. 1100 வரை இப்போர்‌ தொடர்ந்தது. விக்கிரமசோழன்‌ உலா 
(கண்ணி 24) “சேலைத்‌ துரந்து சிலையைத்‌ தழந்திருகால்‌ சாலை 
கலமறுத்த தண்டினான்‌” என முதற்‌ குலோத்துங்கனைப்‌ (இ.பி. 7070- 
1120) புகழ்கிறது. முதற்குலோத்துங்கனின்‌ அரசியல்‌ நட்பாளனான 
பராந்தக பாண்டியன்‌ “இருவளரச்‌ செயம்வளர்‌” எனத்‌ தொடங்கும்‌ 
தன்மெய்க்கீர்த்தியில்‌ ”சேரலனைச்‌ செருவில்வென்று திறை கொண்டு 
வாகை சூடிக்‌ கூபகர்‌ கோன்‌ மகட்‌ குடுப்பக்‌ குல விழிஞம்‌ 


கவணம்‌ 27, 2௨016 330 


கைக்கொண்டு கன்னிப்போர்‌ செய்தருளிக்‌ காந்தளூர்ச்‌ சாலை 
கலமறுத்து” எனக்‌ கூறிக்கொள்கிறான்‌. காந்தளூர்ச்‌ சாலை 
கலமறுத்தல்‌ பற்றிய இறுதிக்‌ குறிப்பு இதுவே. இதன்‌ பின்னர்‌ சாலை 
இல்லாவிட்டாலும்‌ காந்தளூர்‌ இருந்துள்ளது. இராமநாதபுரம்‌ 
மாவட்டத்தில்‌ சுந்தரபாண்டியன்‌ பட்டனத்திவிருக்கும்‌ 
ஏகாம்பரேஸ்வரர்‌ கோயிலிற்யொறிக்கப்பட்டுள்ள கி.பி.13ஆம்‌ 
நூற்றாண்டுக்குரிய பாண்டியர்‌ கல்வெட்டில்‌ “மலை மண்டலத்துக்‌ 
காந்தளூரான எறிவீரபட்டினம்‌” குறிப்பிடப்படுகிறது.* சோழர்‌ 
கல்வெட்டுகளில்‌ இடம்‌ பெற்ற “வேலை கெழுகாந்தளூரே” 
இப்பட்டினம்‌ எனத்‌ தோன்றுகிறது. இ.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்தில்‌ “மலை மண்டலத்துக்‌ காரித்துறை” என்ற ஊர்ப்‌ 
பெயரை அடைமொழியாகக்‌ கொண்ட வள்ளுவ நாடாழ்வான்‌ 
ஒழுவன்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கசோழனின்‌ பட்டப்‌ பெயரைத்‌ தன்‌ 
பட்டப்‌ பெயருடன்‌ இணைத்துக்‌ கொண்டு தென்பாண்டி நாட்டில்‌ 
இருந்துள்ளான்‌. “இராச்சிங்கன்‌ விக்கிரமனான வீரராஜேந்திர 
வள்ளுவ நாடாழ்வான்‌” என்ற இந்த அதிகாரி சோழர்களிடமிருந்து 
பாண்டிய அரசர்கள்‌ பால்‌ தனது விசுவாசத்தை மாற்றிக்‌ கொண்டு 
பதவியில்‌ தொடர்ந்துள்ளான்‌.* இ.பி. 7245க்குரிய, இருச்செந்தூருக்கு 
அருகிலுள்ள மணத்தி இடையாற்றீச்சுரம்‌ கல்வெட்டு மணத்தி என்ற 
அவ்வூரை “வள்ளுவ நாடாழ்வான்‌ தேசம்‌” எனக்‌ குறிப்பிடுகிறது. 
தேசம்‌ என்ற மிகச்‌ சிறிய நிர்வாகப்‌ பிரிவு, சேரநாட்டில்‌ மட்டுமே 
வழக்கிலிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இது சேரநாட்டின்‌ 
முந்தைய நாடு வாழிகளின்‌ சுயாட்சி மரபின்‌ எச்சமாகலாம்‌. மேலும்‌ 
க்கல்வெட்டில்‌ “மணத்திக்குக்‌ காரியம்‌ செய்கின்ற மலை 
மண்டலத்துக்‌ கண்ணனூருடையான்‌ ஸ்ரீகயிலாசமுடையானான 
வீரமழகிய பாண்டிய தேவன்‌” என்பவனும்‌ குறிப்பிடப்படுகிறான்‌.2 
சேரநாட்டுத்‌ தொடர்புகள்‌ வள்ளுவ நாடாழ்வானின்‌ அரசியல்‌ 
வாழ்வில்‌ தொடர்ந்து நீடித்து வந்து கொண்டிருந்தமைக்கு இவை 
சான்றுகளாகும்‌. 
வள்ளுவ நாடாழ்வான்‌ பற்றிய ஆய்விலிருந்து சேரமான்‌ 
பெருமாளின்‌ “கெளரவ ப்‌ பதவி குறித்த ஆய்வுக்குத்‌ திரும்புவோம்‌. 
கி.பி. 16ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த சதாசிவப்‌ பிரம்மேந்திரர்‌ 
“ஜகத்குரு ரத்னமாலாஸ்தவம்‌” என்ற நூலை இயற்றியுள்ளார்‌. 
நீநரல்‌, மாதவாச்சாரியாரின்‌ சம்க்ஷேப சங்கரக்யம்‌, ஆனந்தகிரியின்‌ 
சங்கர இக்விஜயம்‌ முதலான பழைய நூல்களையும்‌, மரபுவழிச்‌ 
செய்திகளையும்‌ ஆதாரமாகக்‌ கொண்டு எழுதப்பட்டுள்ளது. சதாசிவ 


ஆவணம்‌ ௮7, 2016 331 


பிரம்மேத்திரரின்‌ சமகாலத்தவரான ஆத்ம போதேந்திரர்‌ இந்நூலுக்கு 
விளக்கவுரை எழுதியுள்ளார்‌. இவ்விளக்கவுரையில்‌ ஆதிசங்கரரின்‌ 
சமகாலச்‌ சேர அரசனான இராஜசேகரன்‌ பாலராமாயணம்‌, 
வித்தசாலபஞ்சிகம்‌, பிரசண்ட பாண்டவம்‌, கர்ப்பூர மஞ்சரி என்ற 
சமஸ்கிருத நூல்களை இயற்றி ஆதிசங்கரர்க்குச்‌ சமர்ப்பணம்‌ செய்தான்‌ 
எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதிசங்கரர்‌ காலத்துச்‌ சேர அரசன்‌, கி.பி, 
8 ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ வாழ்ந்த “சென்னித்தலை அடிகள்‌ 
இராய்சேகரன்‌” என்ற அரசனே என்பது கல்வெட்டாய்வாளர்‌ 
டி.ஏ.கோபிநாத்ராவ்‌ அவர்களின்‌ முடிவாகும்‌. மேற்குறித்த நூல்களில்‌ 
இராயசேகரன்‌ தன்னைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டுக்‌ கொள்ளும்‌ 
செய்திகளின்‌ அடிப்படையில்‌ அவன்‌ சஹமான குலத்தவன்‌ என்றும்‌ 
உபாத்யாயன்‌ அல்லது ஆசார்யன்‌ என்றும்‌ யாயாவரன்‌ என்றும்‌ 
தெரியவருகின்றன. “சஹமான” என்பது செளஹான்‌ எனப்படும்‌ 
இராஜபுத்திர குலப்பிரிவின்‌ பட்டப்பெயராகும்‌. ஈழவர்‌ குலப்‌ போர்‌ 
வீரனைக்‌ குறிக்கும்‌ “சோவன்‌” என்ற சாதிப்பட்டமே என்று 
கொள்ளப்பட்டு இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனத்‌ 
தோன்றுகிறது. உபாத்யாயன்‌ அல்லது ஆசார்யன்‌ என்பது ஆசான்‌ 
மரபினன்‌ என்பதையும்‌, சேரமான்‌ பதவி என்பதே கெளாவப்‌ 
(குருத்துவ) பதவி என்பதையும்‌ உணர்த்துவதோடு ஆதிசங்கரர்க்கு 
இராயசேகரன்‌ களரிப்பயிற்‌ச கற்பித்திருக்கக்கூடிய சாத்தியக்‌ 
கூறினையும்‌ புலப்படுத்துகிறது.** ஆசார்யன்‌ என்பது இன்றும்‌ 
குருக்கள்‌ என்ற சாதிப்பட்டமாக பயன்படுத்தப்படுவது 
கவனத்துக்குரியது. “யாயாவரன்‌” என்பதற்குத்‌ தர்மசாஸ்‌ தரங்கள்‌ 
பின்வருமாறு விளக்கமளிக்கின்றன. “இருவகையான யாயாவர்கள்‌ 
உண்டு. ஒருவகையினர்‌ “சாலை ஒன்றில்‌ ஆசிரியராக இருப்பவர்‌. 
இவர்‌ “சாலின்‌” யாயாவர்‌; மற்றொரு வகையினர்‌ எந்த 
நிறுவனத்தோடும்‌ அதிகாரத்‌ தொடர்பற்றவர்‌; தம்‌ குடும்பத்துக்கு ஒரு 
நாள்‌ உணவுக்குத்‌ தேவையானதைவிடக்‌ கூடுதலாக ஒரு நெல்மணி 
வைத்துக்கொள்வதற்குக்கூட அவர்‌ அனுமதிக்கப்படமாட்டார்‌; 
குருதக்ஷணையாகக்கூட அவர்‌ எதனையும்‌ ஏற்கக்கூடாது.” சேரமான்‌ 
பெருமாளாகத்‌ தேர்ந்தெடுக்கப்படுபவரின்‌ வாழ்க்கை முறையோடு 
இவ்விதிகள்‌ பெருமளவு பொருந்திப்போவதை நாம்‌ உணரமுடியும்‌. 
இத்தகைய கெளரவப்‌ பதவிக்கான போட்டிகளில்‌ கலந்துகொள்ளும்‌ 
தகுதி பெற்ற க்ஷத்திரிய வர்ண வீரர்களை உருவாக்கும்‌ பயிற்சிக்‌ 
கூடமாகவே காந்தஞூர்ச்‌ சாலை இருந்திருக்க வேண்டும்‌. 


சேரநாட்டில்‌ தெளிவாக அடையாளப்படுத்தப்படத்தக்க 
க்ஷத்திரியவர்ணம்‌ இருந்ததா என்ற முதன்மையான வினாவிற்கு 


ஆவணம்‌ 7, 2016 332 


விடைக்கூற நாம்‌ கடமைப்பட்டுள்ளோம்‌. கேரளத்தில்‌ 4 
கோயிலகங்கள்‌ இருந்தன என்று அறிஞர்கள்‌ பதிவு செய்துள்ளனர்‌. 
இரிஞ்ஞாலக்குடாவில்‌ பிராமணக்‌ கோயிலகமும்‌ இருமூழிக்‌ 
களத்தில்‌ க்ஷத்திரியக்‌ கோயிலகமும்‌ பரவூரில்‌ வைசியக்‌ கோயிலகமும்‌ 
அயிராணிக்‌ களத்தில்‌ சூத்திரக்‌ கோயிலகமும்‌ இருந்தன. 
இக்கோயிலகங்களை முறையே சிங்கபுரத்தளி, மேல்தனி, நெடியதளி, 
ஒழ்த்தளி என்றும்‌ கூறுவதுண்டு.” இவற்றுள்‌ க்ஷத்திரியக்‌ கோயிலகம்‌ 
அமைந்திருந்த திருமூழிக்களம்‌ முதன்மையான வைணவ இவ்ய 
தேசமாகும்‌. திருமூழிக்களக்‌ கோயிலகத்தின்‌ கச்சம்‌ 
(நடைமுறைச்சட்டம்‌) கேரளநாடு முழுமைக்கும்‌ பொருந்தக்‌ 
கூடியதாக இருந்ததெனக்‌ கருதப்படுறெது. இக்கச்சத்தை 
வடிவமைத்தோர்‌, “மூழிக்களத்து ஒழுக்கவிச்‌ சான்றார்‌” எனப்பட்ட 
க்ஷத்ரிய வர்ணப்‌ பிரிவினர்‌ ஆவர்‌. கோயில்‌ நடைமுறைகளோடு 
தொடர்புடையோர்‌ யாராகிலும்‌ இக்கச்சத்தினை மீறிவிட்டால்‌ 
அவ்வாறு மீறியவர்களின்‌ வீட்டிற்கு இச்சான்றார்கள்‌ பிச்சையேற்கச்‌ 
செல்லமாட்டார்கள்‌ “இக்கச்சம்‌ பிழைச்சார்‌ மூழிக்களத்து ஒழுக்கவிச்‌ 
சான்றாரைப்‌ பிழைச்சாருள்‌ படுவது; இக்கச்சம்‌ பிழைச்சார்‌ இல்லத்துப்‌ 
பிச்சை புகப்பெறார்‌” எனக்‌ கல்வெட்டுகள்‌ அறிவிக்கின்றன. 4 
இச்சான்றார்கள்‌, யாருடைய இல்லத்துக்குப்‌ “பிக்ஷை” யேற்கச்‌ செல்ல 
மறுக்கிறார்களோ அத்த இல்லத்துக்குரியோர்‌, சாதிப்‌ 
பிரஷ்டத்தையொத்த தண்டனையாக அதனைக்‌ கருத நேரிடும்‌. 
மூழிக்களத்து ஒழுக்கவிச்‌ சான்றார்கள்‌ எத்தகைய உயரிய, மரபு சார்ந்த 
“யாயாவரர்களாக” இருந்தனர்‌ என்பதை இது உணர்த்தும்‌. 
காந்தளூர்ச்‌ சாலை என்பதே இத்தகைய யாயாவரர்களால்‌ 
நிர்வகிக்கப்பட்ட, இத்தகைய யாயாவரர்களை உருவாக்குகிற ஒரு 
கல்விச்‌ சாலையாகத்‌ தான்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 


இத்தகைய சாலை அமைந்திருக்கக்‌ கூடிய சாத்தியங்கள்‌ உடைய, 
காந்தளூர்‌ என்ற பெயருடைய ஊர்‌ எங்குள்ளது என்ற தேடுதலை 
நோக்கி நம்‌ கவனத்தைத்‌ இருப்புவோம்‌. 1830 - 85 ஆம்‌ ஆண்டுகளில்‌ 
அச்சிடப்பட்ட மலபார்‌ நில அளவைப்‌ பதிவேடுகளில்‌ 
பொன்னாணிக்கு அருகில்‌ இருநாவாயிலிருந்து 70 மைல்‌ தொலைவில்‌ 
காந்தளூர்‌ என்ற சிற்றூர்‌ இருப்பதாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது£? 
இக்கட்டுரை ஆசிரியனாகய எனது தலைமையில்‌ திரு. த. தங்கவேல்‌, 
இரு. செளம்யநாராயணன்‌, திரு. ராஜசந்திரமோகன்‌ ஆகியோர்‌ 
அடங்கிய குழு இத்தேடுதலில்‌ ஈடுபட முடிவு செய்து களமிறங்கிற்று. 
மகாமகம்‌ நிகழ்ந்த திருத்தலமான திருநாவாயிலுள்ள மணிக்கிணறு, 


கவணம்‌ ௦, 2016 333 


மருந்நறா, பழுக்காமண்டபம்‌, தலத்தரா, சங்கம்‌ பள்ளிக்களரி ஆகிய 
இடங்கள்‌ பார்வையிடப்பட்டன. இ.பி. 12 ஆம்‌ நூற்றாண்டிலேயே 
சேரமான்‌ பெருமாளைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ வழக்கம்‌ நின்று 
போய்விட்டதென்றாலும்‌ கி.பி.7ச ஆம்‌ நூற்றாண்டு வரை மகாமக 
நிகழ்வுகள்‌ தொடர்ந்து நடைபெற்றன. சோழர்களுடனான 
நூற்றாண்டுப்‌ போர்‌ முடிவுற்ற பின்னர்‌, வள்ளுவக்‌ கோன்‌ திருப்பாதம்‌ 
(வள்ளுவக்‌ கோனாத்திரி) என்ற மருமக்கள்‌ வழி மரபினர்‌ 
பெருந்தலமன்றத்தை (பெரிந்தல்மன்னா)த்‌ தலைமையிடமாகக்‌ 
கொண்டு இப்பகுதியில்‌ அதிகாரம்‌ செலுத்தத்‌ தொடங்கினர்‌. 
கோழிக்‌ கோட்டைத்‌ தலைமையிடமாக்‌ கொண்டு செயல்படத்‌ 
தொடங்கிய “சாமி திருப்பாதம்‌” (சாமூதிரி) அரசருக்கும்‌ வள்ளுவக்‌ 
கோனாத்திரிக்கும்‌ மகாமகத்‌ திருவிழா நிகழ்வுகளுக்குத்‌ தலைமை 
தாங்கி நடத்தி வைக்கும்‌ அதிகாரம்‌ தொடர்பாகப்‌ பூசல்கள்‌ 
தொடர்ந்து நிகழ்ந்து வந்தன. ! கி.பி.19ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து 
மேற்குறித்த வரலாற்றுச்‌ சின்னங்களுள்‌ பெரும்பாலானவை 
கோழிக்கோடு சாமூதிரி வம்சத்தவரின்‌ பராமரிப்பிலுள்ளன. சங்கம்‌ 
பள்ளிக்‌ களரி, இஸ்லாமியர்களின்‌ நிர்வாகத்தில்லுள்ளது. 


சங்கம்‌ பள்ளிக்‌ களரியை நிர்வகித்து வருபவர்‌ ஜாஃபர்‌ குருக்கள்‌ 
என்பவராவார்‌. குருக்கள்‌ என்ற பட்டம்‌ குறித்து அவரிடம்‌ 
விசாரித்தபோது, அவர்‌ தமது முன்னோர்‌ 7 அல்லது 8 
நூற்றாண்டுகளுக்கு முன்னர்‌ தஞ்சாவூரிலிருந்து குடியேறியவர்கள்‌ 
என்று கேள்விப்பட்டிருப்பதாகவும்‌ தற்போது வர்ம சிகிச்சை 
முதலானவற்றை மேற்கொள்றெ ஹக்கீமோாக (மருத்துவராக) 
இருப்பதாகவும்‌ கூறினார்‌. வர்மக்கலையுடன்‌ இணைந்த 
அங்கப்போர்ப்‌ பயிற்சி அளித்த ஆசான்‌ மரபினராக இவர்கள்‌ 
இருந்திருக்கவேண்டும்‌. சேரநாட்டு “சாலின்‌”களைப்‌ பதவி நீக்கம்‌ 
செய்துவிட்டுத்‌ தஞ்சைச்‌ சோழர்கள்‌ இவர்களைக்‌ களரிப்‌ பயிற்சி 
ஆசான்களாக நியமித்திருக்கலாம்‌. இக்களரிப்‌ பயிற்சி நிலைய 
மண்டபத்தின்‌ வாயில்‌ நிலையில்‌ கஜலக்டிமியின்‌ மரச்சிற்பம்‌ உள்ளது. 
இச்‌ சிற்பத்தின்‌ காலம்‌ இ.பி.16 ஆம்‌ நூற்றாண்டாகலாம்‌. இது 
குறித்துத்‌ திரு. ஜாஃபர்‌ குருக்களிடம்‌ விசாரித்தபோது, தாங்கள்‌ 
மிகவும்‌ பிற்காலத்தில்தான்‌ இஸ்லாமியராக மாறியிருக்க 
வேண்டுமென்று கருதுவதாகவும்‌, தம்‌ முன்னோர்கள்‌ பின்பற்றிய 
மரபினைக்‌ கெளரவிக்கும்‌ விதத்திலேயே அச்சிற்பத்தினை மாற்றாமல்‌ 
வைத்திருப்பதாகவும்‌ தெரிவித்தார்‌. இ.பி. 7788- 89 ஆம்‌ ஆண்டுகளில்‌ 
திப்புசுல்தானின்‌ படையெடுப்பினையடுத்து இப்பகுதியில்‌ 


ஆவணம்‌ 27, 2016 334 


பெருமளவில்‌ மதமாற்றங்கள்‌ நிகழ்ந்தமை வரலாற்றில்‌ 
பதிவாகியுள்ளது. வள்ளுவக்‌ கோனாத்திரி தமது குடும்பத்துடன்‌ 
பெரிந்தல்‌ மன்னாவை விட்டுத்‌ திருவிதாங்கூர்ப்‌ பகுதிக்குத்‌ 
தப்பியோடினார்‌. பல ஆண்டுகள்‌ கழிந்த பின்னர்‌ ஆங்கிலேயக்‌ 
கிழக்கிந்திய கும்பினியாரின்‌ ஆதரவுடன்‌ திரும்பி வந்தார்‌ எனினும்‌ 
தம்முடைய உடைமைகளை மீட்க அவரால்‌ இயலவில்லை, 
இறுதியில்‌ திருவிதாங்கூர்ப்‌ பகுதிக்கே திரும்பிச்‌ சென்று 
கும்பினியார்வசம்‌ ஓய்வூதியம்‌ பெற நேர்ந்தது. 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
இடைப்பகுதியில்‌ இப்பிரதேசம்‌ முழுமையும்‌ மாப்பிள்ளைமார்‌ 
(மாப்ளாமுஸ்லீம்‌) கலவரம்‌ தொடங்கி 20 ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
முற்பகுதி வரை தீவிரமாக நடைபெற்றது. இத்தகைய பின்னணியில்‌ 
பார்க்கும்போது ஜாஃபர்‌ குருக்கள்‌ கூறுவது நம்பத்தகுந்த 
செய்தியாகவே தெரிகிறது. 

மலைப்புரம்‌ மாவட்டம்‌ பொன்னாணி வட்டத்தில்‌ 
திருநாவாயிலிருந்து 76 கி.மீ. தெற்கே எடப்பால்‌ என்ற ஊரைத்‌ 
தொட்டடுத்து வட்டன்குளம்‌ என்ற வருவாய்க்‌ கிராமத்தின்‌ 
பிடாகையாகக்‌ காந்தளூர்‌ என்ற சிற்றூர்‌ அமைந்துள்ளது. “நியாய 
சேகரராயின வள்ளுவர்‌” பற்றிய கல்வெட்டு உள்ள சுகபுரம்‌, 
எடப்பாலின்‌ ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. சுகபுரத்துக்கு மிக 
அருகில்‌ பொன்னாணிக்‌ காயல்‌ அமைந்துள்ளது. சுகபுரம்‌ (சோகிரம்‌) 
என்பது வைதிகப்‌ பரிஷத்‌ சபையாரின்‌ நிர்வாகத்திலிருந்த ஊராகவும்‌, 
காந்தாஞூர்‌, வள்ளுவர்களின்‌ நெறிகாட்டுதலில்‌ வள்ளுவ 
நாடாழ்வானின்‌ நிர்வாகத்திலமைந்த “சாலை” சார்ந்த ஊராகவும்‌ 
இருந்திருக்கலாம்‌. “வேலை கெழுகாந்தளூர்‌” எனச்‌ சோழர்‌ 
மெய்க்£ர்த்தி கூறுவதற்குப்‌ பொருத்தமான விதத்தில்‌ இவையிரண்டும்‌ 
இணைந்து ஒரே ஊராக - கடற்கரைப்‌ பட்டினமாக - இருந்திருக்கவும்‌ 
வாய்ப்புண்டு. 

காந்தஞூரில்‌ பழமையான, சிறிய சிவன்‌ கோயில்‌ ஒன்று உள்ளது. 
கல்வெட்டுகள்‌ இல்லை. வேறெந்தச்‌ சுவடுகளும்‌ முதற்பார்வையில்‌ 
தென்படவில்லை. உள்ளூர்‌ மக்கள்‌ இவ்வூரின்‌ வரலாறு குறித்துச்‌ 
சொல்வதற்குச்‌ சில சுவையான செவிவழிச்‌ செய்திகளை 
வைத்திருக்கின்றனர்‌. ஈழவர்‌ சாதியைச்‌ சேர்ந்த பாலன்‌ என்பவரும்‌ 
நாயர்‌ சாதியைச்‌ சேர்ந்த வேலாயுதன்‌ மாஸ்டரும்‌ தெரிவித்த 
செய்திகளாவன: 


“திருநாவாய்‌ மகாமகம்‌ திருவிழாவிற்கு முகூர்த்தம்‌ குறித்துக்‌ 
கொடுத்து வந்த ஈழவப்‌ பணிக்கர்‌ குடும்பம்‌ இவ்வூரைச்‌ சேர்ந்தது. 


ஆவணம்‌ 7, 2016 335 


அவ்‌ வம்சத்தார்‌ இன்றும்‌ இவ்வூரில்‌ உள்ளனர்‌.” காந்தளூர்‌ ஒரு 
காலத்தில்‌ பெரிய ஊராக இருந்தது. எதிரிகள்‌ (யாரென்று தெரியாது) 
யானைப்‌ படையைக்‌ கொண்டு வந்து இவ்வூரை துவம்சம்‌ செய்து 
அழித்துவிட்டனர்‌.” இராஜராஜன்‌ உலா, “மதகயத்தால்‌ ஈரொன்பது 
சுரமும்‌ அட்டித்து” எனக்‌ கூறுவது நம்‌ நினைவுக்கு வராமற்‌ போகாது, 


அதிகாரம்‌ தரும்‌ போதைக்கும்‌ வாரிசு அரசியல்‌ என்ற நோய்க்கும்‌ 
மாற்று மருந்தாக திகழ்ந்த ஒரு “கெளரவமான” கல்விச்‌ சாலை இந்த 
இடத்தில்‌ தான்‌ இருந்திருக்கவேண்டும்‌. தனது ஏக சக்ராஇபத்யக்‌ 
கனவை நிறைவேற்றி கொள்வதற்கு இருந்த ஒரே வில்லங்கம்‌ என 
இராஜராஜன்‌ கருதிய, சத்திரியர்களுக்கான கல்விச்‌ சாலை 
இங்குதான்‌ இருந்திருக்க வேண்டும்‌. இச்சாலை அழிக்கப்பட்ட பிறகு 
வேறொரு வகையான அரசுரிமை, கேரளம்‌ முழுமைக்குமான மாற்று 
ஏற்பாடாக அறிமுகமாயிற்று. நம்பி திருப்பாத (நம்பூதிரிபாத்‌) 
பிராமணர்களின்‌ முழுமையான கட்டுப்பாட்டின்‌ கழ்‌ 
உருவாக்கப்பட்ட மருமக்கள்‌ வழி அரசுரிமை நடைமுறைக்கு வந்தது. 
மூஷிக வம்ச அரசாட்சிப்‌ பகுதி மட்டுமன்றிக்‌ கேரளம்‌ முழுமையுமே 
பரசுராம க்ஷேத்ரமாயிற்று. 

சோழப்‌ பேரரசர்கள்‌ தங்களது உன்னத லட்சியமாகப்‌ 
பறைசாற்றிய க்ஷத்திரிய தர்மத்துக்கே முன்னுதாரணமாக அமைந்த, 
அக்‌ காரணத்தினாலேயே அவர்களின்‌ அமைதியைக்‌ குலைத்த கல்விச்‌ 
சாலை அமைந்திருந்த இடம்‌ இக்காந்தளுரே என்பதை இனி 
வருங்காலங்களில்‌ நிகழ்த்தப்படும்‌ கள ஆய்வுகளும்‌ அகழாய்வுகளும்‌ 
நிலைநிறுத்தும்‌ என எதிர்‌ பார்ப்போம்‌. 
அழக்குறிப்யு: 


1. 8ஆம்‌ நூற்றாண்டில்‌ பாண்டியரிடமிருந்து சேரமான்‌ 
விழிஞத்தைக்‌ கைப்பற்ற முயன்று தோற்றான்‌. (Travancore 
Archaeological Series Vol. |, P-232) அதன்பிறகு 9ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
ஆய்வேளிர்‌ ஆட்சி நடைபெற்றது. மீண்டும்‌ கி.பி. 950 அளவில்‌ 
பாண்டியர்‌ ஆட்சியின்‌ 8ழ்‌ விழிஞம்‌ வந்தது. 960-இல்‌ சுந்தரசோழன்‌ 
பாண்டியர்களைவென்று மதுராந்தகன்‌ என்று பட்டம்‌ புனைந்தான்‌. 
எனினும்‌ மீண்டும்‌ பாண்டியர்கள்‌ விழிஞத்தை மீட்டு விட்டனர்‌. 
இராஜராஜன்‌ இ.பி. 992 பரி 993 இல்‌ பாண்டியர்களிடமிருந்து 
விழிஞத்தைக்‌ கைப்பற்றியிருக்க வேண்டும்‌ (பார்க்க: 009 - Ch. - 
K.A.N. Sastry, University of Madras, 1955). 

2. ஹ௫சூர்‌ அலுவலகச்‌ செப்பேடு, முதல்‌ ஏடு, முதல்‌ பக்கம்‌, வரி 
67; (TAS. Vol. | no. ॥ Ed: T.A. Gopinatha Rao). 


ஆவணம்‌ 27, 2016 336 


10. “கண்டேற்று” போன்ற, கேரள நம்பூதிரி பிராமணர்களின்‌ 
குடிப்பெயர்கள்‌ பல, ஆந்திர - தெலங்காணா தொடர்பைக்‌ காட்டும்‌. 

11. தொல்காப்பியப்‌ பாயிரத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ள இவ்வரிக்கு 
விளக்கமளிக்றெ நச்சனொர்க்கினியர்‌, “நான்மறை” என்பது இருக்கும்‌ 
யசுவும்‌ சாமும்‌ அதர்வணமும்‌ ஆகியவற்றுக்கும்‌ முற்பட்ட 
தைத்திரியம்‌, தலவாகாரம்‌, பவிழியம்‌, சாமவேதம்‌ என்பனவே 
என்கிறார்‌. பார்த்திவசேகரபுரம்‌ செப்பேட்டைப்‌ பதிப்பித்த டி.ஏ. 
கோபிநாதராவ்‌ அவர்கள்‌ மேற்குறித்த உரையை மேற்கோள்‌ 
காட்டியுள்ளார்‌; வேறுவிளக்கம்‌ எதையும்‌ கூறவில்லை. ““அறங்கரை 
நாவின்‌ நான்மறை” என்பது ஸ்மிருதி நூல்களுள்‌ முற்பட்ட 
தர்மசூத்திர நூல்கள்‌ என்று பொருள்படும்‌. அதங்கோட்டு ஆசான்‌, 
தர்மசூத்திரப்‌ பயிற்சியில்‌ தேர்ந்தவர்‌ என்பதால்‌ தான்‌ வாழ்வியல்‌ 
இலக்கணங்களோடு தொடர்‌ புடைய தொல்காப்பியப்‌ 
பொருளதிகாரத்தை அவருடைய ஒப்புதலோடு அரங்கேற்ற நேர்ந்தது 
போலும்‌. 

12. “தக்கயாகப்‌ பரணி” - தாழிசை 179-க்கான உரை, ப. 120, 
“தக்கயாகப்‌ பரணி மூலமும்‌ உரையும்‌” - உ, வே. சா. நூலகப்‌ பதிப்பு, 
சென்னை - 90, 1992. 

13. பெரியபுராணம்‌, வார்கொண்ட வனமுலையாள்‌ சருக்கம்‌, பா. 
26- 27. 


14. வேம்பத்தூரார்‌ இயற்றிய திருவாலவாயுடையார்‌ 
திருவிளையாடற்புராணம்‌, ஞானோபதேசம்‌ செய்த 
திருவிளையாடல்‌, பா. 6; நரி குதிரையான திருவிளையாடல்‌, பா- & 

15. கடம்ப அரசன்‌ விஷ்ணு வர்மனின்‌ சமஸ்கிருதக்‌ கல்வெட்டு 
(இ.பி. 5ஆம்‌ நூற்றாண்டு) எடக்கல்‌ பகுதியில்‌ கண்டறியப்பட்டுள்ளது. 
“பல்‌ புலி தாத்தகாரி” (பல புலிகளை வசப்படுத்திய மூதாதையான 
ஐயனார்‌) என்ற வாசகம்‌ பொறிக்கப்பட்டுள்ள, இ.பி. 5ஆம்‌ 
நூற்றாண்டுக்குரிய வட்டெழுத்து - பிராமிக்‌ கல்வெட்டும்‌ 
குறிப்பிடதக்கது. (சபரிமலை) தர்ம சாஸ்தாவழி பாட்டு மரபோடு 
இக்கல்வெட்டு வாசகம்‌ தொடர்புடையதாகத்‌ தோன்றுகிறது. 
சேரநாட்டுச்‌ சமூகச்‌ சூழல்‌ பற்றி ஆய்வதற்கான தரவுகள்‌ விரிவாகவும்‌ 
ஆழமாகவும்‌ தேடப்படவேண்டும்‌. 


16. பெரியபுராணம்‌ வார்கொண்ட வனமுலையாள்‌ சருக்கம்‌, பா. 
8908. 


ஆவணம்‌ 27, 2016 338 


17. இத்தகைய தேர்வு முறைகள்‌ பெளத்தத்‌ தொடர்பில்‌ 
உருவானவையாகலாம்‌. பெளத்த நூல்களில்‌ அரசன்‌ “மகாசம்மத” 
எனப்படுவான்‌. அரசன்‌ மக்கள்‌ பிரதிநிதிகளின்‌ - பெளத்த சங்கத்தாரின்‌ 
சம்மதத்தைப்‌ பெற்றே அரசுரிமையை அடைகிறான்‌ என்பது இதன்‌ 
பொருள்‌. பெளத்த சங்கத்தின்‌ அரசியல்‌ செல்வாக்கினை அரசர்கள்‌ 
வெறுத்தனர்‌ எனத்‌ தெரிகிறது. க. பி. 7ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஆட்சி புரிந்த 
மகேந்திர பல்லவன்‌ தனது மத்தவிலாசப்‌ பிரகசனத்தில்‌, நாட்டின்‌ நீதி 
நிர்வாகத்தில்‌ பெளத்த சங்கம்‌ ஆதிக்கம்‌ செலுத்தி வந்தது குறித்த தனது 
எதிர்ப்புக்‌ குரலைப்‌ பதிவு செய்துள்ளான்‌. ஆய்வேள்‌ அரசர்கள்‌ (கி.பி. 
2-10 ஆம்‌ நூற்றாண்டுகள்‌) பெளத்தத்தையும்‌ ஆதரித்தனர்‌ என்பது 
உண்மையே, இருப்பினும்‌, மத்தவிலாசப்‌ பிரகசத்தின்‌ ஒரே பிரதி 
ஆய்வேளிரின்‌ ஆட்சிப்‌ பகுதியில்தான்‌ பாதுகாக்கப்பட்டு வந்தது 
என்பது தற்செயலானதன்று. 

18. 5.1.1. Vol V no.775. 

19. Survey of Kerala history - K. Sridhara Menon. 


20. சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாரின்‌ தஇிருகயிலாய 
ஞானஉலாவில்‌ “இல்லாரை எல்லாரும்‌ எள்ளுவர்‌ செல்வரை 
எல்லாரும்‌ செய்வர்‌ சிறப்பு” என்ற குறளும்‌ (பொருள்‌ செயல்வகை, 
பா.3) “கண்டு கேட்டுண்டு யிர்த்துற்றறியும்‌ ஐம்புலனும்‌ ஒண்டொடி 
கண்ணேயுள' என்ற குறளும்‌ (புணர்ச்சி மகிழ்தல்‌, பா.1) முறையே 729, 
173 ஆம்‌ கண்ணிகளாக உள்ளன. “கண்டுகேட்டு...” எனும்‌ குறள்‌ 
“பண்டையோர்‌ கட்டுரை” எனப்படுகிறது. சேரமான்‌ பெருமாள்‌ 
யெளத்த மரபுகளை சுவீகரித்து வளர்ந்தவராக இருக்கவேண்டும்‌. அது 
அவர்‌ இஸ்லாமியராக மாறிவிட்டார்‌ என்ற கதைக்கு அடிப்படையாக 
இருந்திருக்கலாம்‌ கேரளத்தில்‌ இஸ்லாமியரை பெளத்தர்‌ என்றே 
குறிப்பிடுவதுண்டு. 

81. கேரளோல்ப்பத்தி, கேரளம்‌ முழுமையும்‌ பரசுராம 
க்ஷேத்ரமாக மாறிய பிறகு இ,பி,7௪ ஆம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பின்‌ 
எழுதப்பட்டதாதலால்‌, 382 பிராமண ஊர்களில்‌ சபையார்‌ கூடிச்‌ 
சேரமான்‌ பெருமாள்‌ பதவிக்குரியவரைத்‌ தேர்ந்தெடுத்தனர்‌ எனக்‌ 
கூறுகிறது. இறுதிப்‌ பெருமாள்‌ அரசர்‌, மாமாங்கம்‌ நடத்தும்‌ 
உரிமையை வள்ளுவக்‌ கோனாத்திரிவசம்‌ வழங்கினா ரென்று 
கேரளோல்ப்‌ பத்திகூறுகிறது. (பார்க்க? The special features of Cera 
Inscriptions by M.G.S.Narayanan in the Journal of the Epigraphical society of India Vol, 
XXIV, Mysore — 670012-1998). 


ஆவணம்‌ ௨7, ௨015 339 


22. பெருமான்‌ * கோதை என்பது நன்குடி என்பது நற்குடி என்றும்‌ 
கூறப்படுவதன்‌ ஓப்புமையாக்கமாகப்‌ பெருமாற்கோதை என்றாகி, 
நற்ரேன்‌ என்பது நக்கீரன்‌ ஆனதுபோலப்‌ “பெருமாக்கோதை” 
ஆயிற்று. பின்னர்‌ “பெருமாள்‌” எனச்‌ சுருங்கிற்று. “பெருமாள்‌” என்று 
அரசனைக்‌ குறிப்பிடும்‌ மரபு தமிழ்க்‌ கல்வெட்டுகளில்‌ பரவலாகக்‌ 
காணப்படுவது இந்த அடிப்படையிலேயே. 

23. பெரியபுராணம்‌, வார்கொண்ட வனமுலையாள்‌ சருக்கம்‌, பா, 
117-124. எம்‌.ஜி.எஸ்‌. நாராயணன்‌ அவர்கள்‌, சேரமான்‌ பெருமாள்‌ 
அரசர்கள்‌ திருவஞ்சைக்களம்‌ கோயிலில்‌ கோவிலதிகாரியாகப்‌ 
பணிபுரிந்தனர்‌ என்ற வரலாற்றைப்‌ பதிவு செய்துள்ளார்‌. (அடிக்குறிப்பு 
- 88: இல்‌ குறிப்பிட்டுள்ள கட்டுரை காண்க.) பெரியபுராணத்தில்‌ 
மகாமகத்‌ தேர்வு மரபு குறிப்பிடப்படவில்லை. இ.பி. 1140 அளவில்‌ 
பெரியபுராணம்‌ இயற்றப்பட்டபோது இத்தேர்வு முறை 
நின்றுபோய்விட்டது இதற்குக்‌ காரணமாகலாம்‌. 

24. Epigraphia Indica, Vol. 81, ற. 145. 

28. எம்‌.ஜி.எஸ்‌. நாரயணன்‌ அவர்கள்‌, காந்தஞூர்ச்‌ சாலை 
பிராமணர்களின்‌ கல்விச்‌ சாலையே எனக்‌ கருதுகிறார்‌. பெருமாள்‌ 
மன்னர்களே பிராமணக்‌ கலப்பு உள்ள மன்னர்கள்‌ தாம்‌ என டி.ஏ. 
கோபிநாதராவ்‌ உட்படப்‌ பெரும்பாலன அறிஞர்கள்‌ 
கருதியதாலேயே இத்தகைய முடிவுக்கு வந்தனர்‌. (பார்க்க; “Kandalur 
Salai — new light on the history of Aryan expansion in South India’ - M.G.S. 


Narayanan, Proceedings of the Indian History Congress, 32nd Session, 
Jabalpur, 1970). 


26. தென்னிந்தியக்‌ கோயில்‌ சாசனங்கள்‌, தொகுதி 3, பகுதி 2, பக்‌. 
115, அரசினர்‌ கழ்த்திசைச்‌ சுவடிகள்‌ நூலகம்‌, சென்னை - த, 79517. 

27. S.L.I. Vol. XIil, no. 250. 

28. T.A.S. Vol. Il, no. 54. 


29. 511. Vol, Vil, no. 430. நில விற்பனை செய்வோர்‌, இவ்வாறு 
“நானே கலன்தீர்த்துக்‌ கொடுப்பேனாகவும்‌” என்று ஒப்புதல்‌ 
தெரிவிக்கும்‌ மரபு, 19ஆம்‌ நூற்றாண்டைய ஆவணங்கள்‌ வரை 
தொடர்ந்துள்ளது. 

30. இராசகேசரி பெருவழிக்‌ கல்வெட்டு, இராஜராஜனின்‌ 
காந்தளூர்‌ “வெற்றியின்‌ சின்னமாக இருக்கலாம்‌. 

31. “இராஜராஜன்‌ ஒள்ளெரிகொளுவிய உதகை எது?” செந்த. 
நடராசன்‌ பழங்காசு - காலாண்டிதழ்‌, இதழ்‌ 5, பக்‌. - ௪9, பதிப்பு: 


ஆவணம்‌ 22, 2018 340 


சுசீலாதேவி சீனிவாசன்‌, தெற்குக்‌ காட்டூர்‌, இிருச்சிராப்பள்ளி - 620019, 
2002. 
32. T.A.S. Vol. II pp. 32-34. 


33. Annual Report on Epigraphy 62 / 1944 - 45 B, எம்‌.ஜி. எஸ்‌. 
நாராயணன்‌ அவர்கள்‌ “ஆராய்ச்சி” இதழில்‌ இக்கல்வெட்டு 
வாசகங்களை வாசித்து வெளியிட்டுள்ளார்‌. 

32. “வேனாட்டரசைச்‌ சேணாட்டொதுக்கிக்‌ 

கூவகத்‌ தரசைச்‌ சேவகந்‌ தொலைத்து 

மேலுபுகழி ராமகுட மூவர்மடிக்‌ கொண்டுதன்‌ 

நாடு விட்டீடிக்காடு புக்கொளிப்ப 

வஞ்சியம்‌ புதுமலர்‌ மிலைந்தாங்‌ கெஞ்சலில்‌ 

வேலைகெழு காந்தளூர்ச்‌ சாலை கலமறுத்து” 

என்பன மெய்க்கீர்த்தி வரிகள்‌. வயநாட்டு இருநெல்லியில்‌ 
பாஸ்கர ரவிவர்மன்‌ திருவடியின்‌ செப்பேடு கண்டறியப்‌ பட்டுள்ளது. 
இது அவன்‌ மீண்டும்‌ சுயாட்சியடைய மூயன்று பெற்ற 
வெற்றியின்போது பொறிக்கப்பட்டதாகலாம்‌. 

35. கி.பி. 1036 இல்‌, தென்பாண்டி நாட்டில்‌ சேரமான்‌ பெருமாள்‌ 
அரசர்‌ குலசேகர ஆழ்வார்‌ முக்தியடைந்த திருத்தலமாகக்‌ 
கருதப்படுகிற மன்னார்‌ கோயிலில்‌ சேரமான்‌ இராஜூம்மன்‌ 
இராஜேந்திர சோழனின்‌ பெயரில்‌ இராஜேந்திர விண்ணகர்‌ 
கட்டுவிக்கிற பணியில்‌ ஈடுபட்டிருந்தரன்‌. (பார்க்க: Mannarkovil 
inscription of Rajendra Chola - in collected papers — Studies in South Indian 
Epigraphy and History by R. Tirumalai, Tamil Nadu State Dept. of Archaeology, 
Chennai, 1994). 

96. A.R.E. 523 / 1929 - 30. இராஜேந்திர சோழனின்‌ மெய்க்கீர்த்தி 
“எறிபடைக்‌ கேரளன்‌ முறைமையிற்‌ சூடும்‌ குலதனமாகய பலர்‌ புகழ்‌ 
முடியும்‌” எனச்‌ சேரமான்‌ சூடும்‌ முடியையும்‌, “செருவிற்‌ சினவி 
இருபத்தொருகால்‌ அரசுகளை கட்ட பரசுராமன்‌ மேவருஞ்சாந்தி 
மத்திவரண்‌ கருதி இருத்திய செம்பொன்‌ தஇிருத்தகுமுடியும்‌” எனப்‌ 
பரசுராமனால்‌ முடிசூட்டப்பட்ட இராமகுட மூஷிக அரசரின்‌ 
முடியையும்‌ வேறுபடுத்திக்‌ காட்டுகிறது. அவனது திருவாலங்காட்டுச்‌ 
செப்பேடும்‌ (சுலோகம்‌ 92 - 97) சேரநாட்டின்‌ பல அரசர்களைக்‌ (நாடு 
வாழிகளை) குறிப்பிட்டுவிட்டுப்‌ பார்க்கவன்‌ (பரசுராமன்‌) நாட்டைக்‌ 
குறிப்பிடுகிறது. 


ஆவணம்‌ 27, ௨016 341 


37. காரித்துறை என்பது மணிமேகலையில்‌ (19:126) பேசப்படுகிற 
காரியாற்றின்‌ கரையிலிருந்த ஊராகலாம்‌. இது கொங்குநாடு - 
கேரளப்‌ பகுதியில்‌ ஓடிய ஆறாகும்‌. இன்றும்‌ கேரள நாட்டில்‌ 
காரியாற்று (காரியாத்‌) என்ற குடிப்பெயர்‌ வழக்கிலுள்ளது. 

38. 7.௧௧. Vol III no. 16- 11ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்பகுதியைச்‌ 
சேர்ந்த இக்கல்வெட்டு இராஜாதிராஜ சோழனின்‌ பெயரைக்‌ 
குறிப்பிடாமல்‌ பார்த்திவசேகரபுரம்‌ பெருமக்களின்‌ ஆணையாகவே 
பொறிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியை ஒட்டி வள்ளுவநாடு என்ற 
மிகச்‌ சிறிய நிலவியல்‌ நிர்வாகப்‌ பகுதி இருந்தது உண்மையே. 
இராஜராஜனின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ இவ்வள்ளுவ நாடு 
இராஜராஜத்‌ தென்னாடு என்ற நாட்டுப்‌ பிரிவுக்குள்‌ அடக்கப்பட்டது. 
மட்டுமின்றி, இவ்வள்ளுவ நாட்டின்‌ நாடு வாழியென்று யாரும்‌ 
இருந்ததில்லை. 

39. TA.S. Vol. |p. 52. 


30. “மலை மண்டலத்துக்‌ காந்தளூரான எறிவீரபட்டினத்து ராமன்‌ 
திரிவிக்ரெமனான தேவேந்திர வல்லப்ப பதினென்‌ பூமிச்‌ சமயச்‌ 
சக்கரவர்த்திகள்‌” என்பது கல்வெட்டு வாசகம்‌ (பார்க்க: “முத்தூற்றுக்‌ 
கூற்றம்‌ கள ஆய்வு” - எஸ்‌.இராமச்சந்திரன்‌, ஆய்வு வட்டக்‌ 
கட்டுரைகள்‌ - தொகுதி 1 - பதிப்பாசிரியர்‌: வெ. கிருஷ்ணமூர்த்தி, 
சென்னை). 

41. A.R.E. 556, 559, 560, 561/ 1916 - பத்தமடைக்‌ கல்வெட்டுகள்‌. 

42. மணத்தி இடையாற்றீச்சுரம்‌ கல்வெட்டுகள்‌. 
எஸ்‌. இராமச்சந்திரன்‌, “வரலாறு” இதழ்‌ 6 - இராசமாணிக்கனார்‌ 
வரலாற்று ஆய்வு மையம்‌, திருச்சிராப்பள்ளி - 17. 

83. இராயசேகரன்‌ வரலாறு பற்றி டி.ஏ. கோபிநாதராவ்‌ அவர்கள்‌ 
விரிவாக விவாதித்துள்ளார்‌. சமஸ்கிருத நூல்கள்‌ எழுதிய 
இராஜசேகரன்‌ ௧.பி.9ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவன்‌ என்பது அவரது 
முடிபு. பார்க்க: T.A.S. Volllno. 9 410. ஆதிசங்கரர்‌ காலத்து இராயசேகரன்‌ 
ஈழவர்‌ குல வீரனாக இருந்து “சான்றான்‌” பட்டம்‌ பெற்று 
க்ஷத்திரயவர்ண அந்தஸ்து பெற்றவனாக இருக்கலாம்‌. ஈழச்சான்றான்‌ 
என்பது போன்றே கள்ளச்‌ சான்றான்‌, பள்ளிச்‌ சான்றான்‌, இடைச்‌ 
சான்றான்‌ என்ற பிரிவுகளும்‌ இருந்துள்ளன. இது குறித்த 
விவாதத்துக்குப்‌ பார்க்க: “வலங்கை மாலையும்‌ சான்றோர்‌ சமூகச்செப்‌ 
பேடுகளும்‌” 8. இராமச்சந்திரன்‌, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
தரமணி, சென்னை - 118, 2004, 


ஆவணம்‌ 22, 2016 342 


44. நாமக்கல்‌ மாவட்டம்‌ திருச்செங்கோட்டையடுத்த கருமாபுரம்‌ 
சான்றோர்‌ (நாடார்‌) மடத்தின்‌ தலைவரான சிவப்பிராமணர்‌ வசம்‌ உள்ள 
இ.பி.17 ஆம்‌ நூற்றாண்டுச்‌ செப்பேட்டில்‌ “மன்னர்க்கு மன்னனாம்‌ 
சங்கராச்‌ சாரியார்க்கு தயவுடன்‌ உபதேசம்‌ தானருளிச்‌ செய்தவன்‌” எனச்‌ 
சான்றோர்‌ குல மூதாதையொருவன்‌ குறிப்பிடப்படுகிறான்‌. (கொங்கு 
நாட்டுச்‌ சமுதாய ஆவணங்கள்‌, ப.281, பதிப்பாசிரியர்‌: செ. இராசு, 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, 1991.) உபாத்யாயர்‌ என்பதன்‌ 
திரிபான “வாத்தியார்‌” என்பது அண்மைக்‌ காலம்வரை சென்னைத்‌ 
தமிழில்‌ சண்டைப்‌ பயிற்சி ஆசானையே குறித்தது. 

45. History of Dharmasastra — P.V. Kane, Vol. Il, Part |, pp.641 - 642, 
Bhandarkar Oriental Research Institute, Pune, 410041, 1997. 


46. Travancore State Manual, Chapter 6, p.231, Editor: R. Nagamayya, 
Trivandrum, 1906. Kerala State Gazetteer, Vol. ॥ Part |, pp. 286, 274-5, 371 
Editor; Adoor K. Ramachandran Nair, Govt. of Kerala. 


47.TA.S. Vol.V p.43. 

48.TA.S. Vol. ॥ Part |, no. 49. மூழிக்களக்கச்சம்‌. T.A.S. Vol. II no.s. 4A, 4B, 
vol. 111, £௦. 41 - போன்ற பல கல்வெட்டுகளிலும்‌ சுட்டப்படுகிறது. 

49. Description Memoir of Malabar - Lieutenants Ward and Conner, 
1830 - 35. Republished by Kerala Gazetteer, Kerala, 1995). 


50, வள்ளுவ நாடாழ்வானின்‌ வாரிசுகளாக இருந்து நாயர்குலப்‌ 
பெண்டிருடன்‌ மணஉறவு கொண்டு “வள்ளோடு என்ற குடிப்பெயர்‌ 
பெற்ற சாமந்தர்‌ சாதியினரும்‌ கேரளத்தில்‌ உள்ளனர்‌. ஏறாள நாட்டு 
நாடு வாழியின்‌ வாரிசாக இருந்து இத்தகைய மணஉறவை ஏற்ற 
“ஏறாடி”, நெடுங்கல நாட்டு நாடு வாழியின்‌ வாரிசாக இருந்து 
இத்தகைய மணஉறவை ஏற்ற “நெடுங்காடி” போன்றோரும்‌ சாமந்தர்‌ 
சாதியினராகவே அறியப்படுகின்றனர்‌. 

51. Nayars of Malabar, pp.284-5, “லர்‌, Madras Govt. Museum Bulletin, 
Vol. Il no.3 Govt. Press, Madras, 1901. 

52, கணியன்‌, பாணன்‌ ஆகிய சாதிகள்‌ ஈழவர்‌ என்ற இனத்தின்‌ 
(80) பிரிவுகள்‌ என்று Memoir of the survey of Travancore and Cochin State, 
401. |, ஓ.145 -இல்‌ கூறப்பட்டுள்ளது. (Prepared by Lieutenant Ward and 
Conner, 1827.) வள்ளுவர்களுள்‌ ஒரு பிரிவினர்‌ கணியன்களிலும்‌ 
மற்றொரு பிரிவினர்‌ சாக்கைக்‌ கூத்தர்‌ (சாக்கியார்‌)களிலும்‌ 
கலந்திருக்கலாம்‌. 


ஆவணம்‌ 27, ௨0௩௧ 343 


8௨. கொல்லிரும்புறைக்காச - ஒரு மறுபார்வை 
- (கருத்துப்பரிமாற்றம்‌) 
எ. சுப்பராயலு, கோயம்புத்தூர்‌ 


1987ல்‌ கரூரில்‌ அமராவதி ஆற்றில்‌ கிடைத்த ஒரு காசில்‌ 
எழுத்துக்கள்‌ இருந்ததைக்‌ கண்ட தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
இயக்குநர்‌ திரு.இரா. நாகசாமி 15.11.1987 தினமணியில்‌ சங்கச்சேரலன்‌ 
ஈந்த கவின்மிகு காசு என்ற கட்டுரையில்‌ கொல்லிப்புறைக்‌ காசு பற்றி 
விளக்கினார்‌. அதைத்‌ தொடர்ந்து பி.எல்‌. குப்தா வாழ்த்து மலரில்‌ 
இக்காசு பற்றி ஒரு நீண்ட ஆங்கிலக்‌ கட்டுரையெழுதினார்‌. 
இறுதியாக 1995ல்‌ வெளியிட்ட தம்‌ Ro௱கா Kகாமா என்ற நூலில்‌ 
கொல்லிப்புறைக்‌ காசுடன்‌ திரு.அளக்குடி ஆறுமுக சீதாராமன்‌ 
1989இல்‌ கண்டெடுத்த கொல்லிரும்புறைக்‌ காசு பற்றியும்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லியுள்ளார்‌. முதல்‌ காசில்‌ கொ-ல்‌-இ-ப்‌-பு-றை என்று படித்து 
அதைக்‌ கொல்லிப்புறை என்று திருத்திப்‌ படித்தார்‌. இரண்டாம்‌ காசில்‌ 
உள்ள எழுத்துக்களை கொ-லி-இ-ரு-ம்‌-டடறை-ய-ன்‌ என்று படித்து 
அதைக்‌ கொல்லி 4 இரும்புறையன்‌ என்று பிரித்துப்‌ படிக்கலாம்‌ 
என்றார்‌. 

கொல்லிமலையின்‌ தலைவன்‌ என்ற முறையிலும்‌ 
கொல்லிமலையை அதனை ஆண்டு வந்த ஓரியிடமிறாந்து வென்று 
கைப்பற்றியதைக்‌ கொண்டாடும்‌ வகையிலும்‌ இக்காசுகளைப்‌ 
பெருஞ்சேரலிரும்பொறை என்ற சேர அரசன்‌ வெளியிட்டிருக்க 
வேண்டும்‌ என்பது நாகசாமி அவர்கள்‌ கருத்து. கொல்‌-ஈ என்ற 
சொல்வின்‌ அடிப்படையில்‌ கொல்லுகின்ற பெரிய அச்சுறுத்தும்‌ 
ஈக்களைக்‌ கொண்டிருந்ததனால்‌ கொல்லிமலை அப்பெயர்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌ என ஒரு சுவையான விளக்கமும்‌ கொடுத்தார்‌. 
இந்தக்‌ காசுகளில்‌ உள்ள பாடத்தைப்‌ பொறுத்தவரை மேற்குறிப்பிட்ட 
பாடமே சரியானதென்று கொண்டு திரும்பத்‌ திரும்ப சொல்லப்பட்டு 
வருகிறது. இந்த இரு காசுகளையும்‌ மேலும்‌ கிடைக்கப்பெற்ற 
காசுகளையும்‌ கூர்ந்து பார்த்தால்‌ நாகசாமி அவர்கள்‌ பாடம்‌ 
தவறாகப்படும்‌.! 


தம்‌ துறையினர்‌ பெற்ற முதற்காசு மிகத்‌ துருப்பிடித்திருந்ததால்‌ 
எழுத்துக்கள்‌ சரியாகத்‌ தெரியாமல்‌ படிப்பதில்‌ தவறு ஏற்பட 
வாய்ப்புண்டு. ஆனால்‌ அளக்குடி ஆறுமுக சீதாராமன்‌ வெளியிட்ட 
காசில்‌ ஸகீழே எண்‌ 15 அப்படி நேரவாய்ப்பில்லை. முதலெழுத்து 
'கொ' என்று இல்லை, கெ: என்றே உள்ளது. இதுவரை 


ஆவணம்‌ 27, ௨016 344 


மீன்கள்‌. வில்லம்புக்கு இடப்பக்கம்‌ ஆறு முகடு கொண்ட மலை 
ஸமேருமலை என்பார்‌ நாகசாமி 5, வலப்பக்கம்‌ ஒரு தொட்டியில்‌ 
இரு மீன்கள்‌. 

இரண்டாம்‌ வகையில்‌ மேல்நோக்கிய வில்லம்பு, 
இடப்பக்கத்தில்‌ மேலிருந்து ஒடும்‌ ஆற்றில்‌ மூன்று ஆமைகள்‌, 
இடப்பக்கம்‌ மலை, அதன்‌ கீழே ஒரு தொட்டியில்‌ இரு மீன்கள்‌ 
மற்றும்‌ கொம்புடன்‌ மாட்டுத்தலை. 


இந்தக்‌ காசுகள்‌ எதிலும்‌ 'கொல்‌' தொடக்கம்‌ இல்லாததால்‌ 
கொல்லி என்ற திருத்தமும்‌ அதைப்‌ பற்றிய விளக்கமும்‌ அந்த 
மலைக்குரிய சேரன்‌ யார்‌ என்ற விவாதமும்‌ பொருளற்றதாகி 
விடுகின்றன. ஆறு காசுகளில்‌ கெல்‌இரும்புறை என வருவதால்‌ அதை 
அந்த வடிவத்திலேயே கொண்டு அந்தப்‌ பெயர்‌ யாரைக்‌ குறிக்கும்‌ 
என்று பார்க்கவேண்டும்‌. அதைச்‌ செல்‌ இரும்புறையின்‌ இன்னொரு 
வடிவம்‌ என்று கொள்ளமுடியும்‌. பழந்தமிழில்‌ சொல்‌ முதலில்‌ வரும்‌ 
க/சபரி மாற்றத்துக்கு இடமூண்டு. காட்டாக சேரலர்‌ - கேரளர்‌. கெல்‌/ 
செல்‌ இன்னோர்‌ எடுத்துக்காட்டாகக்‌ கொள்ளலாம்‌. 

வகை இரண்டில்‌ உள்ள கெல்‌ இப்புறை என்ற பாடம்‌ கெல்‌ 
இரும்புறை என்ற வடிவத்தின்‌ சுருக்கம்‌ அல்லது தவறான பாடம்‌ 
என்றும்‌ ஊகிக்க வேண்டியுள்ளது. 

இறுதியாக இக்காசை வெளியிட்ட சேர அரசன்‌ புகமூர்க்‌ 
கல்வெட்டுகளில்‌ குறிக்கப்பெறும்‌ செல்லிரும்புறை அல்லது 
செல்லிரும்பொறையே எனத்‌ துணிவது தவறாகாது. ஒரு 
கல்வெட்டில்‌ செல்லிரும்பொறை [61] என்றிருக்க இன்னொன்றில்‌ 
செல்லிரும்புறை [68] என்றே உள்ளதைக்‌ குறிப்பிடலாம்‌.[3] 


இக்காசுகளின்‌ காலம்‌ பற்றி இரு.ரா. கிருஷ்ணமூர்த்தி வெளியிட்ட 
கருத்து (இங்கு நினைவு கூரத்தக்கது. இந்தக்‌ காசுகளில்‌ முன்பக்கத்தில்‌ 
உள்ள ஆளுருவத்துடன்‌ கூடிய முகப்பை ரோமானியக்‌ காசுகளில்‌ 
உள்ள காட்சியை ஓத்துள்ளதாகக்‌ காட்டுவார்‌. அகஸ்டஸ்‌ முதல்‌ 
ஹாட்ரியன்‌ ஈறாக [கிமு 87 முதல்கிபி 188 வரை] வெளியிட்ட 
காசுகளில்‌ இரு அல்லது நான்கு தூண்‌ கொண்ட கோயில்‌ முகப்பின்‌ 
முன்‌ அரசன்‌ அல்லது ஏதாவது ஒரு தெய்வத்தின்‌ உருவம்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது. இவற்றுடன்‌ ஒப்பிட்டால்‌, சேரர்‌ காசு ரோமானிய 
காசுகளைப்‌ பின்பற்றி வெளியிட்டிருப்பது உறுதி. ஆகவே, 
இக்காசுகள்‌ இ.பி. முதல்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவை என்று 
கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்‌ கணித்திருப்பது சரியாகவே படுகிறது. 


தவணாம்‌ 27, 2016 346 


52. புன்ளிமாண்கோம்மை என்பதே சரியானது 

தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ கல்வெட்டியல்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ 
துறை 2006-ஆம்‌ ஆண்டில்‌ (ஆவணம்‌ 17, 2006, பக்‌.1-8), தேனி 
மாவட்டம்‌, ஆண்டிப்பட்டி வட்டத்தில்‌ வைகை ஆற்றின்‌ 
தென்கரையில்‌ மூன்று சங்ககால நடுகற்‌ கல்வெட்டுகளைக்‌ 
கண்டுபிடித்தது. தொல்காப்பியச்‌ சொல்லாட்சியான 'ஆ கோள்‌” 
(ஆநிரை கவர்தல்‌) கல்வெட்டுகளில்‌ ஒன்றில்‌ காணப்படுவது தமிழின்‌ 
தொன்மைச்‌ சிறப்பினை வெலிப்படுத்துவதாக அமைந்துள்ளதோடு 
இக்கண்டுபிடிப்பு தமிழ்சார்‌ வரலாற்றாய்வுலகில்‌ புதிய மைல்‌ 
கல்லாக நின்று பல ஆய்வாளர்கள்‌ முள்‌ பார்வைக்கு 
உள்ளாக்கியுள்ளது. இக்கல்வெட்டுகள்‌ கண்டுபிடிக்கப்பட்ட இடம்‌ 
'புலிமான்கோாம்பை' என்று ஆய்வாளர்களால்‌ இதுவரை பதிவு 
செய்யப்பட்டு வருகிறது, ஆனால்‌ இவ்வூரைப்‌ “புள்ளிமான்‌ 
கோம்பை” என்று அழைப்பதே பொறுத்தமானதாகும்‌. சாலை ஓர 
ஊர்ப்‌ பெயர்க்‌ கல்லில்‌ அவ்விதமே எழுதப்பட்டுள்ளது. ஆய்வாளர்கள்‌ 
இதனைக்‌ கருத்தில்‌ கொள்ளலாம்‌. 


பா.ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌ 


ஆவணம்‌ 27, 2016 348 


83. புதிய வவளியீடுகள்‌ 


பராந்தக சோழனின்‌ உதயேந்திரம்‌ மற்றும்‌ வேலஞ்சேரி செப்பேடுகள்‌, 
ஆசிரியர்‌ ச.இருஷ்ணமூர்த்து, மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌, சிதம்பரம்‌, 2014, 
பக்‌.112, விலை.உரூ.50.00. 

பராந்தக சோழனால்‌ வெளியிடப்பட்டு ஏற்கனவே அச்சில்‌ 
வெளிவந்துள்ள உதயேந்திரம்‌ மற்றும்‌ வேலஞ்சேரி செப்பேடுகள்‌ 
மீண்டும்‌ ஆய்வு செய்யப்பெற்று விளக்க உரையுடன்‌ இந்நூல்‌ 
அமைந்துள்ளது. பராந்தகன்‌ காலத்தில்‌ பிரமதேய அமைப்பு குறித்த 
செய்திகளை உள்ளடக்கிய இச்செப்பேடுகள்‌ வடமொழியிலும்‌ தமிழ்‌ 
கிரந்தத்திலும்‌ எழுதப்பட்டுள்ளமையைத்‌ தமிழ்ப்‌ படுத்திச்‌ 
செப்பேட்டுப்‌ பாடங்களையும்‌ அதிலுள்ள சொற்களின்‌ 
விவரங்களையும்‌ விரிவாக ஆசிரியர்‌ அளித்துள்ளார்‌. இரு 
செப்பேடுகளில்‌ குறிக்கப்படும்‌ சங்ககாலச்‌ சோழர்கள்‌ குறித்த 
செய்திகளையும்‌ ஆசிரியர்‌ ஒப்பாய்வு செய்து அளித்துள்ளார்‌. 
உதயேந்திரம்‌ செப்பேடு திருத்தணி பற்றிக்‌ குறிப்பிடுவதால்‌ 
திருத்தணிக்குத்‌ தொடர்பான கல்வெட்டுச்‌ சான்றுகளையும்‌ 
இந்நாலில்‌ ஒப்பாய்விற்காக விளக்கமாக அளித்துள்ளார்‌. 
செப்பேட்டில்‌ காணப்படும்‌ பல சொற்களுக்கு விளக்கங்களையும்‌ 
அளித்துள்ளார்‌. இறுதியில்‌ செப்பேட்டின்‌ நிழற்படங்களும்‌ 
அளிக்கப்பெற்றுள்ளன. தொடக்க கால பிரமதேய அமைப்பு குறித்த 
ஆய்வு மேற்கொள்ளும்‌ ஆய்வாளர்களுக்கு இந்நால்‌ மிகவும்‌ 
பயனுடையதாக இருக்கும்‌. 

- ந.அதியமான்‌, தஞ்சாவூர்‌ 

Early Writing System, A Journey from Graffiti to Brahmi, K.Rajan, Pandya 
Nadu Centre for Historical Research, Madurai, 2015, p.439, Rs.2,500/-. 

தமிழக எழுத்து வளர்ச்சி முறை குறித்த ஆய்வுகள்‌ பழந்தமிழ்‌ 
எழுத்தான தமிழ்‌ பிராமியிலிருந்து தொடங்கிப்‌ பின்னர்‌ எழுத்துகளில்‌ 
ஏற்பட்ட மாற்றங்கள்‌ குறித்த ஆய்வுகளே இதுவரை நிகழ்ந்து வந்தது. 
ஆனால்‌ தமிழ்‌ பிராமி எழுத்துகளுக்கும்‌ மூன்னர்‌ தென்னிந்தியாவில்‌ 
பயன்படுத்தப்பட்ட பானைக்‌ குறியீடுகளைத்‌ தொடக்கமாக 
முன்வைத்து அதன்‌ பின்னர்‌ உருவான தமிழ்‌ பிராமி எழுத்துகள்‌ குறித்த 
ஆய்வு முடிவுகளை முதன்‌ முதலாக ஆசிரியர்‌ இந்நூலில்‌ 
ஒருங்கிணைத்துத்‌ தந்துள்ளார்‌. தென்னிந்தியாவில்‌ பெரும்பாலும்‌ 
ஈமச்சின்னங்களில்‌ கண்டெடுக்கப்பட்ட பானைக்‌ குறியீடுகளுக்கும்‌ சிந்து 
சமவெளி முத்திரைகளில்‌ காணப்படும்‌ உருவங்களுக்குமான 


ஆவணம்‌ 27, 2016 349 


தொடர்புகளை ஏற்கனவே பி.பி.லால்‌ வெளியிட்டுள்ளார்‌. தமிழ்‌ பிராமி 
எழுத்துகள்‌ குறித்த கூராய்வு ஐராவதம்‌ மகாதேவன்‌ அவர்களால்‌ 
மேற்கொள்ளப்பட்டது. இந்நூலில்‌ முதலில்‌ இவ்வெழுத்தின்‌ 
தோற்றகாலச்‌ சமூகம்‌ குறித்துத்‌ தமிழகத்தில்‌ இதுவரை கிடைத்துள்ளத்‌ 
தொல்லியல்‌ சான்றுகளை ஒருங்கிணைத்து குறிப்பாக கொடுமணல்‌ 
அகழாய்வில்‌ கிடைத்த தொல்பொருள்கள்‌ குறித்தும்‌ இந்நூலின்‌ 
மையக்கருத்திற்குத்‌ தேவையான இலங்கை உள்ளிட்ட பிற இடங்கவில்‌ 
கண்டறியப்பட்ட தொல்லியல்‌ சான்றுகள்‌ குறித்தும்‌ தரப்பட்டுள்ளன. 
பானைக்‌ குறியீடுகள்‌ குறித்து இதுவரை மேற்கொண்ட ஆய்வுகள்‌ 
குறித்தும்‌ விரிவாகத்‌ தந்து இதுவரை தமிழகத்தில்‌ கிடைத்துள்ள 
பானைக்‌ குறியீடுகளை அட்டவணை செய்து குறியீடுகளை நேர்த்தியாக 
படங்களுடன்‌ ஆசிரியர்‌ விளக்கியுள்ளார்‌. பின்னர்த்‌ தமிழகத்தில்‌ 
அகழாய்விலும்‌ கள ஆய்விலும்‌ கிடைத்த, குறிப்பாக 
பேரா.எ.சுப்பராயலு அவர்கள்‌ தலைமையில்‌ 1990-களில்‌ கொடுமணலில்‌ 
நிகழ்த்தப்பெற்ற அகழாய்வில்‌ இடைத்த பானை ஓடுகளில்‌ 
காணப்பெறும்‌ தமிழ்‌ பிராமி எழுத்துப்‌ பொறிப்புகள்‌ மற்றும்‌ ஆசிரியர்‌ 
கடந்த இரண்டாண்டுகள்‌ கொடுமணலில்‌ நிகழ்த்திய அகழாய்வுகளில்‌ 
கிடைத்த தமிழ்‌ பிராமி எழுத்துகளைத்‌ தொகுத்து ஒட்டு மொத்தமாக 
795 தமிழ்‌ பிராமி பானைப்‌ பொறிப்புகளையும்‌ அட்டவணைப்படுத்திப்‌ 
படங்களுடன்‌ விவாதித்துள்ளார்‌. எழுத்தமைதி குறித்த ஆய்வும்‌ 
தமிழகத்தில்‌ ஒவ்வொரு வட்டாரங்களிலும்‌ கிடைத்த தமிழ்‌ பிராமி 
எழுத்துகளுடன்‌ கூடிய பானையோடுகளின்‌ எண்ணிக்கை குறித்தும்‌ 
எழுத்துகளின்‌ காலவரையரை குறித்தும்‌ அறிவியல்‌ முறை, மண்ணடுக்கு 
முறையிலும்‌ தமது முடிவுகளை அளித்துள்ளார்‌. வண்ணங்களில்‌ 
அச்சிடப்பட்ட நிழற்படங்கள்‌ மற்றும்‌ நில வரைபடங்கள்‌ படிப்போருக்கு 
எளிதில்‌ புரியும்‌ வண்ணம்‌ இந்நூலில்‌ அமைந்துள்ளது. இந்நூல்‌ தமிழ்‌ 
எழுத்து வளர்ச்சி குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளும்‌ 
ஆய்வாளர்களுக்கு மிகவும்‌ உறுதுணையாக இருக்கும்‌. 


ந.அதியமான்‌, தஞ்சாவூர்‌ 


தொல்லியல்‌ நோக்கில்‌ குறுமன்ஸ்‌ பழங்குடி ஆசிரியர்‌ இ.சுப்பிரமணியன்‌ 
அதியமான்‌ சமூக வரலாற்று ஆய்வு மையம்‌, தருமபுரி, செப்டம்பர்‌ 2015, 
பக்‌. ஏஜா* 170, விலை ரூ.150.00. 


குறும்பர்‌ எனும்‌ தொல்குடி மக்கள்‌ தமிழகத்தின்‌ வட 
மாவட்டங்களில்‌ தொடக்க காலத்தில்‌ வாழ்ந்தவர்கள்‌. இவர்கள்‌ 
கால்நடை மேய்ப்புத்‌ தொழிலை முதன்மையாகக்‌ கொண்டவர்கள்‌ 
எனலாம்‌. பல்லவர்கள்‌ தொண்டை நாட்டில்‌ கால்கொண்டபோது 


ஆவணம்‌ 27, ௨016 350 


அங்கிருந்த குறும்பர்களை வென்று அவர்களுடைய மேய்ச்சல்‌ 
நிலங்களைக்‌ (கோஷ்டங்கள்‌) கைப்பற்றிக்‌ கொண்டதாக 
வரலாற்றறிஞர்கள்‌ குறிப்பிடுவர்‌. அகநானூறு, பெரும்பாணாற்றுப்‌ 
படை போன்ற சங்க இலக்கியங்களில்‌ குறும்பர்களின்‌ வாழ்விடங்கள்‌ 
பற்றிய செய்திகள்‌ பேசப்படுகின்றன. இத்தகைய தொல்குடிகள்‌ இன்று 
தமிழகத்தில்‌ வடமாவட்டங்களில்‌ மிகுதியாகவும்‌, நடு 
மாவட்டங்களில்‌ குறைந்த எண்ணிக்கையிலும்‌ வாழ்கின்றனர்‌. 
இவர்கள்‌ கன்னடம்‌ பேசுபவர்களாக இருப்பது இவர்களது மொழி 
பெயர்‌ தேயத்‌ தொடர்பினை உறுதிப்படுத்துறெது. 


இற்றை நாளில்‌ சிறுபான்மை இனத்தவராகத்‌ திகழும்‌ 
குறும்பர்களுடைய வரலாற்றை எளிய தமிழில்‌ இனிய நடையில்‌ 
இந்நூலாசிரியர்‌ எழுதியுள்ளார்‌. பெரிதும்‌ கள ஆய்வை மையமாகக்‌ 
கொண்டு குறும்பர்களின்‌ வாழ்வியல்‌ இந்நூலில்‌ விவரிக்கப்‌ 
பட்டுள்ளது. தாய்த்‌ தெய்வத்தையும்‌, மூதாதையர்‌ வழிபாட்டையும்‌ 
அடிப்படையாகக்‌ கொண்டு வாழும்‌ குறும்பர்‌ குலமக்கள்‌ நடுகல்‌ 
வழிபாட்டைத்‌ தொடர்ந்து பின்பற்றி வருகின்றனர்‌. இந்நூலில்‌ 
சங்ககாலம்‌ தொடங்கி குறும்பர்களின்‌ வரலாறு ஆராயப்படுகிறது. 
கால்நடை மேய்ப்பும்‌, அது தொடர்பான கம்பளி நெசவும்‌ அவர்களின்‌ 
முக்கியத்‌ தொழிலாக விளங்குகிறது. குலமுறை அமைப்பு, திருமணம்‌, 
வழிபாட்டு மரபுகள்‌, முடி களையும்‌ சடங்குகள்‌, மரணம்‌ தொடர்பான 
சடங்குகளின்‌ எச்சங்கள்‌ என அனைத்துச்‌ செய்திகளும்‌ இந்நூலில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளன. இம்மக்கள்‌ வழிபடும்‌ நடுகற்கள்‌ பலவற்றைப்‌ 
பற்றிய செய்திகள்‌ ஒவிப்படங்களுடன்‌ தரப்பட்டுள்ளன. இம்மக்களின்‌ 
வழக்கிலிருக்கும்‌ பழம்‌ பாடல்களும்‌ இந்நூலில்‌ பதிவு 
செய்யப்பட்டுள்ளன. இத்தகைய சமூகவியல்‌ நுண்‌ ஆய்வுகள்‌ 

வெளிவரவேண்டி யது இன்றைய தேவைகளுள்‌ ஒன்றாகும்‌. 
சொ.சாந்தலிங்கம்‌, மதுரை 


கீசோழர்‌ வரலாற்றில்‌ கண்டராதித்த சோழரும்‌ செம்பியன்‌ மாதேவியும்* 
ஆசிரியர்‌ இல.இயாகராஜன்‌ வெளியீடு கண்டராதித்த சோழர்‌ செம்பியன்‌ 
மாதேவி சிலை அமைப்புக்குழு, ஏப்ரல்‌ 2016, விலை. ரூ.120.00.. 
அரசகுடியில்‌ தோன்றி சைவசமய ஈடுபாட்டால்‌ 64 
நாயன்மார்கள்‌ வரிசையில்‌ இடம்‌ பெற்ற இணையருள்‌ கண்டராதித்த 
சோழரும்‌, செம்பியன்‌ மாதேவியும்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌. முதலாம்‌ 
பராந்தக சோழனின்‌ புதல்வர்களுன்‌ இரண்டாவது மகனான 
கண்டராதித்தர்‌, சிவஞானச்‌ செல்வராகத்‌ திகழ்ந்தவர்‌. பொ.கா.950 - 


ஆவணம்‌ 27, 2018 351 


4 


957 ஆண்டுகளில்‌ சோழர்‌ அரியணையை * அலங்கரித்திவர்‌. 
மேற்கெழுந்தருளின தேவர்‌ என்ற சிறப்புப்‌ பெயரும்‌ இவருக்கு 
உண்டு. கோனேரி ராஜபுரத்தில்‌ இவரது திருஉருவச்‌ சிலை இடம்‌ 
பெற்றுள்ளது. இவர்‌ பாடிய திருவிசைப்பா ஒன்பதாம்‌ இருமுறையில்‌ 
தொகுக்கப்பட்டுள்ளது. இவர்‌ கட்டிய கோயில்கள்‌, இவரது 
பெயரால்‌ வழங்கும்‌ ஊர்கள்‌, மனைவியர்‌, மக்கள்‌. என அனைத்து 
தரவுகளும்‌ இந்நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. ்‌ 
நூலில்‌ இரண்டாம்‌ பகுதியாக செம்பியன்‌ மாதேவியாரின்‌ 
வரலாறு இடம்‌ பெறுகிறது. சோழர்‌ வழியில்‌ வந்த பெண்ணரசிகவில்‌ 
மிக முக்கியமானவரர்கத்‌ திகழ்பவர்‌ செம்பியன்‌ மாதேவியர்‌. 
'உத்தமசோழரைத்‌ திருவயிறு வாய்த்த மழவரையர்‌ மகளார்‌ 
பராந்தகன்‌ மாதேவடிகளாரான செம்பியன்‌ மாதேவி யார்‌' எனக்‌ 
கல்வெட்டுகளில்‌ இடம்பெறும்‌ இம்‌ மாதரசி சோழமண்ணில்‌ கட்டிய 
கோயில்கள்‌ பல “செம்பியன்‌ மாதேவி வகை” எனச்‌ சொல்லத்தக்க 
அளவில்‌ கோயில்களில்‌ அதிக எண்ணிக்கையிலான தேவகோட்டங்‌ 
களை அமைத்து அதில்‌ வல விதமான இறைத்திருமேனிகளை 
எழுந்தருளச்‌ செய்தவர்‌. அவரது கொடைகள்‌, அவர்‌ பெயரால்‌ 
அமைந்த ஏரிகள்‌, வாய்க்கால்கள்‌ என அனைத்துச்‌ செய்திகளும்‌ 
இந்நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இந்நூலாசிரியர்‌ தனக்கே உரிய 
நடையில்‌ வேண்டிய ஒளிப்படங்களையும்‌, கல்வெட்டுப்‌ 
படங்களையும்‌ இணைத்து இந்நூலை ஆக்கியுள்ளார்‌. 
சொ.சாந்தலிங்கம்‌, மதுரை 
திருக்கோவிலூர்‌ 8ழூர்‌ விரட்டானேசுவரர்‌ இருக்கோயில்‌, கவிஞர்‌ 


கூ.பிச்சைப்பிள்ளை, விஜயா பதிப்பகம்‌, உளுந்தூர்ப்பேட்டை, பக்‌. 144, 
2016, உரூ.120. 


அட்டவீரட்டானங்களுள்‌ ஒன்றான திருக்கோயிலூர்‌ 
வீரட்டானேசுவரர்‌ கோயிலில்‌ காணப்படும்‌ வரலாற்றுச்‌ சான்று 
களான அனைத்துக்‌ கல்வெட்டுகளையும்‌ தொகுத்து ஒரே நூலில்‌ 
ஆசிரியர்‌ அளித்துள்ளார்‌. இதுபோன்றே தமிழகத்திலுள்ள ஒவ்வொரு 
கோயிலிலும்‌ உள்ள வரலாற்றுச்‌ சான்றுகள்‌ நூல்களாக 
வெளியிடப்பபெறவேண்டும்‌. இந்நூலில்‌ அனைத்துக்‌ கல்வெட்டு 
களின்‌ படங்கள்‌ மட்டுமன்றி முன்னுரையாக ஒவ்வொரு அரசர்‌ 
காலத்திலும்‌ வெட்டப்பட்ட கல்வெட்டுகள்‌ அவை தரும்‌ கோயில்‌ 
கொடை, நிருவாகம்‌ குறித்த செய்திகளைச்‌ சிறப்பாக அளித்துள்ளார்‌. 
மேலும்‌ கல்வெட்டுகள்‌ மட்டுமன்றி சங்ககால இலக்கியத்தில்‌ உள்ள 


ஆவணம்‌ 27, ௨016 352 


இவ்வூர்‌ மற்றும்‌ திருமுடிக்காரி பற்றிய குறிப்புகள்‌ இவ்வூர்‌ கோயில்‌ 
குறித்த இலக்கியப்‌ படைப்புகள்‌, நாயன்மார்களின்‌ இக்கோயில்‌ 
பற்றிய பாடல்கள்‌ போன்றவற்றையும்‌ தொகுத்தளித்துள்ளது 
இறெப்புக்குரியது. ஒவ்வொரு மன்னர்காலக்‌ கல்வெட்டுகள்‌ பற்றிய 
குறிப்புகளில்‌ காலவரிசையில்‌ சில மன்னர்‌ குறிப்புகள்‌ 
அமையவில்லை. மேலும்‌ பக்‌.161&களில்‌ ஒரே செய்தி மீண்டும்‌ 
அச்சாகியுள்ளது. கல்வெட்டுகளின்‌ மூல பாடங்களைக்‌ கால நிரலில்‌ 
அளித்திருந்தால்‌ இதை மூலச்‌ சான்றாகப்‌ பயன்படுத்துவோருக்கு 
எளிமையாக இருந்திருக்கும்‌. இந்நூல்‌ தமிழக வரலாற்றுக்கு மேலும்‌ 
ஒரு முக்கிய பங்களிப்பு எனலாம்‌. 


௬. இராசவேலு, தஞ்சாவூர்‌ 
தண்டியலங்கார மூலமும்‌ திருவாவடுதுறை ஆதனகர்த்தர்‌ 14ஆவது பட்டம்‌ 
சுப்பிரமணிய தேசிகர்‌ உரையும்‌”, பதிப்பாசிரியர்‌ ச.கிருஷ்ணமூர்த்தி 
வெளியீடு, மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌, 52 புதுத்‌ தெரு, சிதம்பரம்‌ 608 001, 480 
பக்கம்‌, விலை ரூ.300. 

தமிழில்‌ அணியிலக்கணம்‌ கூறும்‌ நூல்கள்‌ மணிவாசகர்‌ இயற்றிய 
குவலயானந்தம்‌, இருக்குருகைப்‌ பெருமாள்‌ கவிராயர்‌ இயற்றிய 
மாறனலங்காரம்‌, தண்டி இயற்றிய தண்டியலங்காரம்‌ என்பன. 


பன்னூல்‌ பதிப்பாளர்‌ ச.கிருஷ்ணமூர்த்தி பல சுவடிகள்‌, அச்சு 
நூல்களை விரிவாக ஆய்வு செய்து குறிப்பு என்னும்‌ தலைப்பில்‌ 
அருஞ்சொற்களுக்குப்‌ பொருள்‌ எழுதி, பிற நூல்‌ மேற்கோள்‌ காட்டி, 
பல இடங்களில்‌ அணியோடு மேற்கோள்‌ பாடல்களைப்‌ பொருத்திக்‌ 
காட்டியதுடன்‌ தன்‌ பட்டறிவு தோன்றக்‌ கல்வெட்டு, மெய்க்கீர்த்தி, 
செப்பேடு, இலக்கிய மேற்கோள்‌ காட்டி மிக விரிவாக 
எழுதியுள்ளார்‌. விரிவான ஆராயச்சியுரையும்‌ எழுதியுள்ளார்‌. 
பதிப்பாசிரியர்‌ கடின உழைப்பில்‌ நூலை உருவாக்கியுள்ளார்‌. 

சில எடுகளில்‌ மட்டும்‌ உள்ள சிறப்புப்‌ பாயிரத்தில்‌ 
தண்டியாசிரியரின்‌ தந்தை அம்பிகாபதி என்று குறிக்கப்பெறுவதால்‌ 
தண்டியைக்‌ கம்பரின்‌ பேரன்‌, ஓட்டக்கூத்தரின்‌ மாணாக்கர்‌ என்ற 
ச.சிருஷ்ணமூர்த்தி கூறுகிறார்‌. இதற்கு இன்னும்‌ வலுவான சான்று 

தவை. 

1857 ஆண்டுப்‌ பதிப்பில்‌ உரையாசிரியர்‌ “சுப்பிரமணிய தேசிகர்‌” 
என்ற பெயர்‌ மட்டும்‌ உள்ளது. முன்னிலை வகித்த தாண்டவராய 
சுவாமிகளைத்‌ திருவாவடுதுறை ஆதீன வித்துவான்‌ என்ற குறிக்கும்‌ 
அப்பதிப்பில்‌ இருவாவடுதுறை ஆதீனகர்த்தர்‌ என்ற குறிப்பு இல்லை. 


ஆவணம்‌ 7, 2016 353 


“பல உரைச்‌ சுவடிகள்‌ எதிலும்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ பெயர்‌ இல்லை. 
இன்று திருவாவடுதுறை ஆதீனத்தில்‌ தண்டியலங்கார உரை ஓலைச்‌ 
சுவடியோ, தாள்‌ சுவடியோ எதுவும்‌ இல்லை” என்று ச.கிருஷ்ணமூர்த்தி 
கூறுகிறார்‌. தேசிகர்‌ காலம்‌ 1790 - 1875. இக்காலத்தில்‌ அச்சுத்‌ தடைச்‌ 
சட்டம்‌ நீக்கப்பட்டுச்‌ சென்னையில்‌ 10-க்கும்‌ மேற்பட்ட அச்சகங்கள்‌ 
தோன்றிவிட்டன. எனவே, தேசிகர்‌ உரை எழுதியிருந்தால்‌ பல ஓலைச்‌ 
சுவடிகள்‌ தொடர்ந்து தோன்ற வாய்ப்பில்லை. தண்டியலங்கார உரை 
ஓலைச்சுவடிகள்‌ அனைத்தும்‌ தேசிகர்க்கு முற்பட்டவை என்பது தெளிவு. 
தேசிகர்க்கு முற்பட்ட ஓலைச்சுவடியில்‌ “அம்பலவாணர்‌”, “ஞான 
தேசிகன்‌” என்ற இரு சொற்கள்‌ வருவதைக்‌ கொண்டு ஆதனகர்த்தர்‌ 
சுப்பிரமணிய தேசிகர்‌ உரை எழுதினார்‌ என்று ச. கிருஷ்ணமூர்த்தி கூறுவது 
பொருத்த முடையதாகத்‌ தெரியவில்லை. 

பதிப்புத்‌ துறையின்‌ மிகச்‌ சிறந்த ஆளுமை பெற்ற 
மு.அருணாசலம்‌, உ.வே.சாமிநாதய்யர்‌ ஆகியோர்‌ இது தேசிகர்‌ உரை 
அல்ல. அவருக்கும்‌ முற்பட்ட உரை என்று கூறியுள்ளனர்‌. 

பதிப்பாசிரியர்‌ தம்‌ குறிப்பில்‌ வஞ்சியைக்‌ கருவூர்‌ என்று முதலில்‌ 
கூறியவர்‌ தேசிகரே என்று கூறியுள்ளார்‌. சிலப்பதிகார அரும்பத 
உரையாசிரியரே பூவாவஞ்சி என்பதற்குக்‌ கருவூர்‌ என்று கூறியுள்ளார்‌. 

பாடல்களைச்‌ சந்தி பிரித்துப்‌ பதிப்பித்திருக்கலாம்‌. 

(துகடீர்‌ - துகள்தீர்‌, கழறொடி - கழல்‌ - தொடி) 

கரூரின்‌ ஒரு பகுதி வஞ்சி, கருவூருக்கு அருகே வஞ்சி இருந்தது 
போன்ற சில செய்திகள்‌ பொருத்தம்‌ இல்லாமல்‌ உள்ளது. 
பாடபேதங்களில்‌ சிறந்ததைத்‌ தேர்ந்தேடுத்துப்‌ பதிப்பிப்பது 
பதிப்பாசிரியர்‌ கடமை. மலைமலைவு ஆற்று மலைவுக்கு பொதிகை, 
காவிரி என்று பாடபேதம்‌ இருக்க இம௰ம்‌, கங்கை என்ற பாடத்தை 
ச. கிருஷ்ணமூர்த்தி தேர்ந்துள்ளார்‌. 

பொதுவாக பதிப்பாசிரியர்‌ ச. கிருஷ்ணமூர்த்தி பல அரிய 
குறிப்புக்களுடன்‌ விரிவாக நூலைப்‌ பதிப்பித்துள்ளார்‌. 

புலவர்‌ செ.இராசு, ஈரோடு 


புலவர்‌ செ.இராசு, கொங்கு வேளாளர்‌ செப்பேடு பட்டயங்கள்‌, 2016, 
கொங்கு ஆய்வு மையம்‌, ஈரோடு, பக்கங்கள்‌ 288, விலை ரூ.200 


தமிழக வரலாற்றில்‌ கொங்கு நாட்டின்‌ வரலாறு தனித்துவம்‌ 
பெற்ற வரலாறாகும்‌. தமிழகத்தின்‌ பிற பகுதிகளைக்‌ குறித்த வரலாற்று 


ஆவணம்‌ 27, 2016 354 


நூல்கள்‌ மிகக்‌ குறைந்த அளவில்‌ தான்‌ எழுதப்பட்டுள்ளன. ஆனால்‌ 
கொங்கு நாட்டின்‌ வரலாற்றைக்‌ குறித்த பல நூல்கள்‌ இதுவரை பல 
அறிஞர்களால்‌ எழுதப்பட்டுள்ளன. இப்பகுதியின்‌ வரலாற்றையும்‌ சமூக 
அமைப்பையும்‌ எழுதுவதற்கு மிகுந்த அளவில்‌ தரவுகள்‌ கொங்குப்‌ 
பகுதியில்‌ கிடைத்துள்ளன. அத்தகைய தரவுகளை வெளியிட்டுத்‌ தமது 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ தேடி சமூகத்திற்கும்‌ தமிழ வரலாற்றிற்கும்‌ 
பெருமை சேர்த்து வருகின்ற புலவர்‌ இராசு அவர்களால்‌ 
பதிப்பிக்கப்பட்ட கொங்கு வேளாளர்‌ செப்பேடு பட்டயங்கள்‌ கொங்குப்‌ 
பகுதியில்‌ பெருவாரியாக வசித்து வருகின்ற வேளாளர்‌ வரலாற்றையும்‌ 
சமூக அமைப்பையும்‌ அறிவதற்கான ஆதார நூல்‌. 
இந்நூலில்‌ கொங்கு வேளாளர்‌ தொடர்புடைய செப்பேடுகள்‌ 35 
உம்‌ ஓலை ஆவணங்கள்‌ ௪5௪௨ம்‌ உரிய விளக்கங்களுடன்‌ பதிப்பிக்கப்‌ 
பட்டுள்ளன. இந்திய நில அளவையர்‌ மெக்கன்சி அவர்களால்‌ 19-ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ தொகுக்கப்பட்ட பாளையப்பாட்டு 
வம்சாவளிகளும்‌ சில ஆவணங்களின்‌ கைப்பிரதிகளும்‌ இந்நூலில்‌ 
இடம்‌ பெற்றிருப்பது சிறப்புக்குரியது. கொங்குப்‌ பகுதியில்‌ வேளாளர்‌ 
குறித்த கல்வெட்டுகள்‌ 12-ஆம்‌ நூற்றாண்டிற்குப்பின்‌ மிகுந்த அளவில்‌ 
கிடைக்கப்பெற்றுள்ளது. செப்பேடுகள்‌ 16-ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ தான்‌ 
கிடைக்கின்றன. இவ்வாவணங்கவில்‌ கொங்கு வேளாளர்கள்‌ கொங்கு 
நாட்டில்‌ குடியேறிய செய்தி மிகுந்த அளவில்‌ குறிக்கப்‌ பட்டுள்ளது. 
அவ்வாறு குடியேறி அவர்கள்‌ காணியாகப்‌ பெற்ற ஊர்களும்‌ புதியதாகப்‌ 
பெற்ற காணியூர்களின்‌ விவரங்களும்‌ இவ்வாவணங்களில்‌ விரவிக்‌ 
கிடக்கின்றன. கொங்கு வேளாளர்கள்‌ தமிழுக்கும்‌ புலவர்களுக்கும்‌ 
மதிப்பளித்தனர்‌. அவ்வகையில்‌ பல புலவர்கள்‌ அவர்களால்‌ 
ஆதரிக்கப்பட்டமையை இவ்வாவணங்கள்‌ குறிப்பதுடன்‌, சைவ 
சமயத்திற்கான இிருமடங்களுக்குப்‌ பேராதரவு வழங்கியமையையும்‌ பிற 
சமூகத்தினருடன்‌, ஒற்றுமையுடன்‌ வாழ்ந்தமையையும்‌ ஆவணங்கள்‌ 
குறிக்கின்றன. இப்பகுதியில்‌ வாழ்ந்த பிற இனத்தவர்களைப்‌ பற்றி 
அறிவதற்கும்‌ நாட்டுப்‌ பிரிவுகள்‌ எல்லைகள்‌ சமூக வழக்கங்கள்‌, 
வழக்குகள்‌ அவற்றின்‌ தீர்ப்புகள்‌ ஆகியவை குறித்து அறிவதற்கும்‌ 
இந்நூல்‌ பெரிதும்‌ ஆதார நூலாக அமையும்‌. 
சு.ராசவேலு, தஞ்சாவூர்‌ 
புலவர்‌ செ. இராசு, பழனி வரலாற்று ஆவணங்கள்‌, 2015, கொங்கு ஆய்வு 
மையம்‌, ஈரோடு, பக்கங்கள்‌ 800, விலை ரூ.200 
தமிழ்நாட்டில்‌ முருகக்கடவுளின்‌ அறுபடை வீடுகளில்‌ ஒன்றாக 
விளங்கும்‌ இருவாவினன்குடி எனப்படும்‌ பழனியில்‌ இடைத்துள்ள 


ஆவணம்‌ 27, 2016 355 


கல்வெட்டுகள்‌, இந்நகரிலுள்ள மாடாலயங்களில்‌ பாதுகாக்கப்பட்டு 
வரும்‌ செப்புப்‌ பட்டயங்கள்‌ ஆகியவற்றை தொகுத்தளிக்கும்‌ நூலாக 
இந்நூல்‌ அமைந்துள்ளது. 17-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த பட்டயங்கள்‌ 
இவ்வூர்‌ மடாலயங்களிலிருந்து பெறப்பட்டு பதிப்பிக்கப்பட்டுள்ளன. 
இவற்றில்‌ பல்வேறு பட்டயங்கள்‌ சாதிகள்‌ உறவின்‌ முறையினரால்‌ 
ஏற்படுத்திய மடங்களைக்‌ குறிப்பிடுகின்றன. இம்மடங்கள்‌ தங்கள்‌ 
சமூகத்தைச்‌ சார்ந்தவர்‌ கோயிலுக்கு யாத்திரிகர்களாக வரும்பொழுது 
அவர்கள்‌ தங்குவதற்கும்‌ இலவச உணவு வழங்குவதற்கும்‌ 
. பயன்படுத்தப்பட்டமையை ஆவணங்கள்‌ குறிக்கின்றன. அவற்றுடன்‌ 
நாட்டுப்‌ பிரிவுகள்‌, ஊர்களின்‌ பெயர்கள்‌ ஆகியவை குறித்து 
அறிவதற்கும்‌ இந்நூல்‌ பயனுள்ளதாக அமையும்‌. 

பழனியில்‌ இருக்கின்ற கோயில்களின்‌ கல்வெட்டுகளில்‌ 
யெரும்பாலும்‌ கோயிலுக்குக்‌ கொடைகள்‌ குறித்த செய்திகள்‌ உள்ளன. 
பழனி முருகன்‌ கல்வெட்டுகளில்‌ வேலாயுதப்‌ பெருமாள்‌, 
சுப்பிரமணிய பிள்ளையார்‌, இளைய நயினார்‌, தேவ சேனாபதி என 
பலவாறாக வழங்கப்பட்ட செய்தியை ஆசிரியர்‌ குறித்துள்ளார்‌. 
இப்பகுதியிலுள்ள ஆறுகள்‌, குளங்கள்‌ நில வகைகள்‌, ஊர்கள்‌, 
கொங்கு நாட்டின்‌ தலைநகரமாக விளங்கிய தாராபுரம்‌ போன்றவை 
இவ்வாவணங்களில்‌ குறிக்கப்பட்டுள்ளன. பிற்சேர்க்கையாக 
பழனியைச்‌ சார்ந்த இலக்கியங்கள்‌, பதிகங்கள்‌, ஒவியங்கள்‌ குறித்த 
செய்திகள்‌, ஆவினன்குடியிலிருந்த தொன்மையான ஊர்கள்‌, கொங்கு 
நாட்டின்‌ நாடுகள்‌ பட்டியல்‌, கொங்கு மண்டல சதகத்தில்‌ பழனி, 
திருப்பணிகள்‌ ஆகியவைப்‌ பட்டியலிடப்பட்டுள்ளன. பழனி 
திருத்தலத்தின்‌ வரலாற்றையும்‌ இங்கு அமைந்துள்ள மடங்கள்‌ 
அவற்றுடன்‌ தொடர்புடைய சமூக அமைப்புகளை அறிவதற்கு 
இந்நூல்‌ சிறந்த சான்றாதார நூலாக அமையும்‌. 


சு.ராசவேலு, தஞ்சாவூர்‌ 


ஆறுமுக சீதாராமன்‌, சங்கரன்றா மன்‌, “தமிழக முத்திறைகள்‌ மோதிரங்கள்‌” , 
2016, தனலட்சுமி பதிப்பகம்‌, தஞ்சாவூர்‌, 9894578440, பக்கங்கள்‌ 14 * 276, 
விலை ரூ.600 


மனித நாகரிகப்‌ படிநிலைகளில்‌ படங்களும்‌ எழுத்துக்களும்‌ 
சேர்ந்ததின்‌ பிறகு மனித உரிமை மற்றும்‌ ஆளுமையை 
வெளிப்படுத்தும்‌ அடையாளங்களாக முத்திரைகள்‌ பயன்பாட்டிற்கு 
வரத்தொடங்கின. அடுத்த நிலையில்‌ அழகு கூட்டப்பட்ட 
பொருள்களாகக்‌ கணையாழிகள்‌ வழக்கிற்கு வந்தன. வணிகர்களும்‌, 


ஆவணம்‌ 27, 2016 356 


அரசுகளும்‌ இவற்றை வெகுவாகப்‌ பயன்படுத்தியதை சிந்துவெளி 
முதற்கொண்டு பல நாகரீக அகழாய்வுகளிலும்‌ நாம்‌ அறிகின்றோம்‌. 
சிதைக்கு இராமர்‌, கோவலனுக்கு மாதவி அனுப்பிய செய்திகளில்‌ 
கணையாழியும்‌, முத்திரையும்‌ நமக்கு இலக்கியமாக அறியக்‌ 
திடைக்கின்றன. இவ்வகையில்‌ தமிழக வரலாற்றில்‌ வரலாற்றுத்‌ 
தொடக்ககாலம்‌ முதல்‌ அண்மைக்‌ காலம்‌ வரை இவை பயன்பாட்டில்‌ 
இருந்தமையை இந்நால்‌ நல்ல பல படங்களுடன்‌ எடுத்துக்‌ 
காட்டுகின்றது. 

முதல்‌ பகுதி முத்திரைகள்‌ பற்றியது. சங்கம்‌, சேர, சோழ, 
பாண்டியர்‌, நவாப்பு, மராட்டியர்‌, கோயில்‌, தனிநபர்‌ என்றும்‌ 
ஸ்ரீவஸ்தம்‌, சங்கு, சக்கரம்‌, யானை, சிங்கம்‌, நந்தி, குதிரை, பறவை, 
அம்மன்‌, கணபதி, நண்டு, தேள்‌, கண்ட பேருண்ட பறவை என்றும்‌ 
சுடுமண்‌, உலோகம்‌, மரம்‌ என்றும்‌ இயன்ற அளவு வகைப்படுத்தப்‌ 
பட்டுத்‌ தனித்தனித்‌ தலைப்புகளில்‌ 132 பக்கங்களில்‌ 167 முத்திரைகளின்‌ 
414 படங்களுடன்‌ இந்நூலில்‌ விளக்கம்‌ தரப்பட்டுள்ளது. இரண்டாம்‌ 
பகுதியில்‌ மோதிரங்கள்‌, குறியீட்டு மோதிரங்கள்‌ அரச இலச்சினை 
யொறித்த மோதிரங்கள்‌, சங்கம்‌, சோழர்‌, பிற்காலச்‌ சோழர்‌, 
பாண்டியர்‌, மராட்டியர்‌, நவாப்பு, தெலுங்கு என்றும்‌ நந்தி, சிங்கம்‌, 
மமில்‌, சங்கு, குதிரை அனுமன்‌, வராகம்‌, லிங்கம்‌ என்றும்‌ பல 
பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டு 140 பக்கங்களில்‌ 214 மோதிரங்களின்‌ 453 
படங்களுடன்‌ இந்நூலில்‌ விளக்கம்‌ தரப்பட்டுள்ளது. 

இவை அனைத்தும்‌ நூலாசிரியர்‌ இருவரும்‌ சேகரித்தவை 
என்பதால்‌ இவற்றின்‌ முன்‌, பின்‌, மேல்‌, 8ழ்‌, பக்கவாட்டுத்‌ 
தோற்றங்கள்‌ இயன்ற அளவு படமெடுத்து அச்சிடப்பட்டுள்ளன. 
கிடைத்த இடம்‌, எடை, நீள, அகல, விட்ட அளவுகள்‌, உலோகம்‌, 
கல்‌, சுடுமண்‌ முதலிய விவரங்களும்‌ உள்ளன. ஒரு முத்திரை அல்லது 
மோதிரத்தின்‌ வேறுபட்ட / மாறுபட்ட அமைப்புகளும்‌ தரப்‌ 
பட்டுள்ளன. நூலாசிரியர்கள்‌ பல நூல்களைத்‌ தாங்களே வாங்கியும்‌ 
பார்த்தும்‌ இந்நூலை எழுதியமை அவர்கள்‌ தரும்‌ துணை நூல்‌ 
பட்டியல்‌ மூலம்‌ தெளிவாகிறது. தமிழ்‌ - பிராமி, தமிழ்‌, மராட்டி, 
தெலுங்கு, நாகரி, ஆங்கிலம்‌ முதலிய எழுத்துப்‌ பொறிப்புகளும்‌ 
படித்துத்‌ தரப்பட்டுள்ளன. பிற்காலத்‌ தனியார்‌ முத்திரை 
எழுத்துக்களை வாசகர்களே படித்தறியும்‌ வகையில்‌ தெளிவான 
படங்கள்‌ உள்ளன. எனினும்‌ இவை முத்திரைகள்‌ என்பதால்‌ 
தலை€ழாகவும்‌, இடம்‌ வலமாகவும்‌ உள்ளவை. சிலவற்றைக்‌ 
கணினி மூலம்‌ இருப்பி அச்சட்டோ, மையிட்டுத்‌ தாளில்‌ பதித்தோ 


ஆவணம்‌ 22, 2016 357 


படங்களை வெளியிட்டுடிருந்தால்‌ அவற்றின்‌ உண்மைத்தன்மையும்‌ 
நூலாசிரியர்களின்‌ படித்தறிந்த கடின உழைப்பும்‌ எளிதாக 
வெளிப்பட்டிருக்கும்‌. இந்நூல்‌ மேலாய்வுகளுக்கு நல்ல அடித்தளம்‌ 
அமைத்துத்‌ தந்துள்ளது என்று சொல்லலாம்‌. நன்கு ஆவணப்படுத்தப்‌ 
பட்டு ஒரு சேர அமைந்த முதல்‌ நூலும்கூட. தமிழ்மொழியில்‌ நூல்கள்‌ 
இவ்விதம்‌ வருவது வரவேற்கத்தக்கது. 
௬.இராசகோபால்‌, சென்னை 

D.Dayalan, ‘Cave temples In the region of the Pandya, Mutharaiya, Atiyaman and 
Ay dynasties in Tamil Nadu and Kerala’, 2014, Archaeological Survey of India, 3 
part's 1364 + 58 pages, 313 plates, 172 figures, Rs.2150. 

இந்திய தொல்லியல்‌ பரப்பாய்வுத்‌ துறையின்‌ &ழமைந்த 
கோயில்கள்‌ ஆய்வுத்‌ திட்டத்‌ தென்னகப்‌ பிரிவில்‌ பல்லவர்‌ 
குடைவரைகள்‌ குறித்த கூ.ரா.சீனிவாசன்‌ அவர்களின்‌ நூல்‌ 
பல்லாண்டுகளுக்கு முன்‌ 1964 இல்‌ வெளிவந்ததின்‌ பிறகு நீண்ட 
இடைவெளிக்குப்‌ பிறகு தமிழகத்தில்‌ உள்ள பிற குடைவரைகள்‌ 
பற்றிய முழுநூலாக இந்நூல்‌ வெளிவந்துள்ளது சிறப்பாகும்‌. 

மெளரியர்‌ காலத்தில்‌ பீகார்‌ மாநிலப்‌ பகுதியில்‌ முதல்‌ நிலைக்‌ 
குடைவரைகள்‌ நல்ல உறுதியான பாறைக்‌ குன்றுகளில்‌ 
அமைக்கப்பட்டன. அடுத்து வந்த நூற்றூண்டுகளில்‌ கடம்பர்‌, 
சாளுக்கியர்‌, பல்லவர்‌ அரசுகள்‌ செங்கல்‌ மரத்தால்‌ ஆதிய 
கோயில்களுக்கு மாற்றாகக்‌ குடவரைக்கோயில்களை எடுத்தன. 
மகாராஷ்டிரத்தில்‌ அவை எவிய மணற்கல்‌ குன்றுகளில்‌ எடுக்கப்பட்ட 
நிலையில்‌ தமிழகத்தில்‌ கடினமான உறுதியான கற்குன்றுகளிலேயே 
அவை அமைந்துள்ளன. தமிழகத்தின்‌ வடபகுதியில்‌ அமைந்த 
குடவரைகளைவிட (36) பாண்டிய நாடு மற்றும்‌ தென்பகுதியில்‌ 
அமைந்ததவை எண்ணிக்கையில்‌ அதிகம்‌ (73). இந்நூலில்‌ 
திருச்சிராப்பள்ளி தொடங்கி திருச்செந்தூர்‌ மற்றும்‌ கேரளம்‌, கேரளம்‌ 
சார்ந்த பகுதிவரை உள்ள திருநந்திக்கரை, விழிஞம்‌, கொட்டுகல்‌ 
வரை ஒவ்வொரு குடவரையும்‌ நன்கு விளக்கமாக அளவுகளுடன்‌ 
ஆவணப்படுத்தப் பட்டுள்ளன. சிற்பங்கள்‌, அவற்றின்‌ அமைப்பு, 
கட்டடக்‌ கூறுகள்‌, அவற்றின்‌ விவரம்‌, தனித்தன்மை அனைத்தும்‌ 
சொல்லப்பட்டுள்ளது. ஜி.பி.எஸ்‌. கருவிகளின்‌ துணையோடு 
இக்குடைவரைகளின்‌ அமைவிடம்‌ சுட்டப்படுவதால்‌ கூகுள்‌ நிலப்பட 
சொடுக்கு வாயிலாக நாம்‌ இவ்விடங்களைப்‌ பறவைப்‌ பார்வையில்‌ 
பார்க்கவும்‌ சுற்றுச்சுழல்‌, சாலை அமைப்பு, நில அமைப்பு 
முதலியவற்றைப்‌ பார்க்கவும்‌ முடியும்‌. 


ஆவணம்‌ 27, 2016 358 


அமைவிடத்தின்‌ தொல்லியல்‌, கல்வெட்டுச்‌ செய்திகள்‌, 
வரலாறு, இலக்கியம்‌, தொன்மக்‌ கதைகள்‌, வழக்காறுகள்‌ என 
அனைத்தும்‌ இயன்ற அளவில்‌ தரப்பட்டுள்ளன. முன்னதாக 
இக்குடவரைகளை ஆய்வு செய்தோரின்‌ கருத்துக்களும்‌ நடு 
நிலையோடு மெருகேற்றாமல்‌ தரப்பட்டுள்ளன. மலையடிக்குறிச்சி, 
திருப்பரங்குன்றம்‌ உமையாண்டார்‌ குடவரைகள்‌ தொடக்கத்தில்‌ 
சமணக்‌ குடவரைகள்‌ பின்னாளில்‌ சைவமத குடவரைகளாக 
மாற்றப்பட்டன என்று பிறர்‌ உறுதியாகச்‌ சொல்லும்‌ செய்திகளையும்‌ 
இந்நூலாசிரியர்‌ நடுநிலையாகச்‌ சொல்வது குறிப்பிடத்தக்கது. 


திருச்செந்தூரில்‌ முருகர்‌ கருவறை, பஞ்சலிங்கேஸ்வரர்‌ கருவறை, 
விஷ்ணு கோயில்‌, வள்ளி குகை அனைத்தும்‌ ஒரு மணற்கல்‌ குன்றில்‌ 
அமைந்த குடவரைகள்‌ என்றும்‌ பின்னாளில்‌ ஏற்படுத்தப்பட்ட 
கட்டுமானப்‌ பகுதிகளால்‌ வள்ளி குகை தவிர ஏனையவை 
மறைந்துள்ளன என்றும்‌ எடுத்துக்காட்டுவது சிறப்பாக உள்ளது. 
முடிக்கப்படாத குடவரைகளான, சித்தன்னவாசல்‌ அருகில்‌ மாங்குடி, 
மாங்குளம்‌ அருகில்‌ பாறைமலையான்‌ அம்மன்பட்டி ஆகியவற்றைப்‌ 
பற்றி விளக்கிக்‌ கூறுவதும்‌ சிறப்பாக அமைகிறது. 


முதல்‌ இரண்டு பகுதிகளில்‌ குடவரைகளின்‌ விளக்கங்கள்‌ 
உள்ளன. மூன்றாம்‌ பகுதியில்‌ படங்களும்‌ வரைபடங்களும்‌ மட்டுமே 
490-க்கு மேற்பட்ட பக்கங்களில்‌ உள்ளன. நீண்ட வரைபடங்கள்‌ மடித்து 
வைக்கப்பட்டுள்ளன. இம்மூன்றாம்‌ பகுதியில்‌ படங்களைப்‌ 
பார்க்கும்போதே முன்‌ பகுதிகளில்‌ சொல்லப்பட்ட விவரங்களை 
அறியவும்‌ முதல்‌ இரு பகுதிகளைப்‌ படிக்கும்போது மூன்றாம்‌ 
பகுதியில்‌ உள்ள படங்களைப்‌ பார்க்கவும்‌ ஒரு வகை ஆவல்‌ 
தோன்றுகிறது. ஒவ்வொரு தலைப்பிலும்‌ குடவரைகளின்‌ 
குறிப்பிடத்தக்க செய்திகளின்‌ தொகுப்பு இறுதியில்‌ தரப்பட்டுள்ளது. 

பின்னிணைப்பாக குடவரைகளின்‌ பட்டியல்கள்‌, இந்த ஆய்வுத்‌ 
திட்டத்திற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட தரவுச்‌ சீட்டுகள்‌, 60-க்கு மேற்பட்ட 
பக்கங்களில்‌ கல்வெட்டுகளின்‌ வாசகங்கள்‌, கட்டட - சிற்பக்‌ 
கலைச்சொல்‌ பட்டியல்‌ துணைநூற்‌ பட்டியல்‌ ஆகியவை 
சேர்க்கப்பட்டுள்ளன. 

பல வருடங்கள்‌ இந்திய பரப்பின்‌ பல்வேறு பகுதிகளிலும்‌ 
பணியாற்றிக்‌ கிடைத்த பட்டறிவைப்‌ பயன்படுத்தி பணி நிறைவுக்குச்‌ 
சில ஆண்டுகள்‌ முன்னதாக இந்நூல்‌ எழுதப்பட்டதால்‌ நூலாசிரியர்‌ 
முனைவர்‌ து.தயாளனின்‌ இந்நூல்‌ தொல்லியலின்‌ எல்லாப்‌ 


ஆவணம்‌ 27, 2016 a2 


பரிமாணங்களையும்‌ பெற்று விளங்குகிறது. ஆய்வாளர்‌ கள்‌, 
ஆர்வலர்களின்‌ தனிப்பட்ட முறையில்‌ தங்கள்‌ நூலகங்களிலும்‌, 
கல்லூரி மற்றும்‌ பொதுத்துறை நூலகங்களிலும்‌ இடம்‌ பெறவேண்டிய 
நூலாக இது அமைந்துள்ளது. 

அடுத்த நிலையில்‌, பரந்து பரவிக்‌ கடக்கும்‌ பல்லவர்‌, பாண்டியர்‌, 
சோழர்‌ கற்றளிகளுக்கும்‌ இதுபோல்‌ ஒரு நூல்‌ அமைந்தால்‌ 
கோயிலாய்வும்‌, தொல்லியலை அறிந்து பேணும்‌ போக்கும்‌ கூடும்‌ 
என்பதில்‌ ஐயமில்லை. 


சு.இராசகோபால்‌, சென்னை 


டி.விஸ்வநாதன்‌ (௪) நந்தர்‌, 'கொங்குப்‌ பெருமகன்‌ வல்வில்‌ ஓரி”, 2015, 
நந்தர்‌ பதிப்பகம்‌, 92255 66545, விலை ரூ.250, பக்கம்‌ 168. 


சங்ககால வள்ளல்‌, கொல்லிமலைத்‌ தலைவன்‌ வல்வில்‌ ஓரியை 
“வெள்ளாளன்‌” என்று காட்டமுனையும்‌ நூல்‌, கொல்லிமலையை 
வெகுவாகப்‌ பல ஆய்வாளர்களுடன்‌ கள ஆய்வு செய்து 
கொல்லிமலை பற்றிய பல செய்திகளும்‌, குவளை மலர்‌ பற்றிய 
செய்திகளும்‌ இந்நூலில்‌ திரட்டித்‌ தரப்பட்டுள்ளன. ஓரி மற்றும்‌ 
கொல்லிமலை பற்றிய பல சங்கப்‌ பாடல்களும்‌ சேர்த்துத்‌ 
தரப்பட்டுள்ளன. கல்வெட்டுகளில்‌ காணப்படும்‌ ஆதன்‌, அந்தை என்ற 
பெயர்களை இன்றைய கொங்கு வெள்ளாளர்‌ குலங்களான ஆதிகுலம்‌ 
அந்தை குலம்‌ ஆகியவற்றுடன்‌ தொடர்புபடுத்த இந்நூல்‌ 
முனைந்துள்ளது. இக்குல குருக்களின்‌ இடங்களுக்குச்‌ சென்று ஆய்வு 
மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர்‌, ஈரோடு மாவட்டக்‌ 
கல்வெட்டுத்‌ தொகுதிகளில்‌ காணப்படும்‌ இடைக்காலப்‌ பெயர்களில்‌ 
70-க்கு மேற்பட்ட வெள்ளாளர்‌ பெயர்கள்‌ திரட்டப்பட்டு இந்நூலில்‌ 
தரப்பட்டுள்ளன. காணிப்‌ பாடல்கள்‌, பாளையப்பட்டு வம்சாவளி 
முதலிய தரவுகளும்‌ துணைக்குச்‌ சேர்க்க முயற்சிக்கப்பட்டுள்ளது. 
பெரும்‌ உழைப்பில்‌ உருவாக்கப்பட்டுள்ள இந்நூல்‌ ஆய்வாளர்களின்‌ 
மேலாய்வுக்கு உரிய நூல்‌. 
௬.இராசகோபால்‌, சென்னை 
“பழனி தேசிகர்‌ குடும்பத்தாற்கு நகரத்தாரின்‌ தர்மசாசன அறப்‌ பட்டயங்கள்‌” 
2015, கோவிலூர்‌ ஆதனம்‌. விலை குறிக்கப்படவில்லை. பக்கம்‌ 64, சுவடி. 
படங்கள்‌ 9 பக்கங்கள்‌. 
பழனி வழிபாட்டுக்‌ கால்நடைப்‌ பயணம்‌, காவடிப்‌ பயணம்‌ 
தமிழகத்தின்‌ வரலாறு தெரிய 500 ஆண்டுகளாக நிகழ்ந்து வரும்‌ 


ஆவணம்‌ 27, 2016 360 


பண்பாட்டு மரபாகும்‌. பல்வேறு சமூகத்தினரும்‌ இதனைத்‌ 
தொடர்ந்து கடைப்பிடிப்பதால்‌ பல சமூகத்தினரிடமும்‌ 
பட்டயங்களும்‌ பழனியில்‌ அவர்களுக்கென்றே மடங்களும்‌ உள்ளன. 
நத்தம்‌ பகுதியில்‌ தொந்திலிங்க நாயக்கர்‌ மற்றும்‌ பிற நாயக்கர்கள்‌ 
அமைத்த கல்‌ மண்டபங்களும்‌ கல்வெட்டுகளுடன்‌ உள்ளன. 
கால்நடையாக வழிபாட்டுப்‌ பயணம்‌ செய்பவர்களுக்கு 
இம்மடங்கள்‌ இளைப்பாறவும்‌ தங்கவும்‌ உதவியுள்ளன. 

இவ்வகையில்‌ நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள்‌ சுமார்‌ 400 
ஆண்டுகளுக்கு முன்‌ பழனி பகுதிக்கு உப்பு வணிகம்‌ மேற்கொண்டு 
வணிக இலாபத்தில்‌ ஒரு பங்கு முருகனுக்கு ஒதுக்கி அதன்‌ 
பெருக்கத்தில்‌ பழனியில்‌ அன்னதான மடம்‌ ஏற்படுத்தி அம்மடத்தில்‌ 
தெய்வசிகாமணி பண்டாரம்‌ அவர்‌ மனைவி பார்வதியம்மாளுக்கு 
உரிமைகள்‌ வழங்கி, வழிபட்டு வந்துள்ளனர்‌. இது தொடப்ாான 
அறப்பட்டையங்கள்‌ ஏற்கனவே நகரத்தார்‌ அறப்பட்டயங்கள்‌' என்ற 
பெயரில்‌ இரண்டு பதிப்புகள்‌ வெளிவந்துள்ளன. 

கோவிலூர்‌ ஆதனம்‌ அதனை மீள்‌ பதிப்பு செய்ததோடு கூடுதலாக 
தெய்வ சிகாமணி பண்டாரம்‌ குடும்பத்தாரிடம்‌ உள்ள பிற சுவடிப்‌ 
பட்டயங்களைப்‌ பெற்று முனைவர்‌ பெருமாள்‌, பேராசிரியை வள்ளி 
ஆகியோர்‌ உதவியுடன்‌ சுவடிகளின்‌ படங்களோடு வாசகங்களையும்‌ 
பதிப்பித்துள்ளது. 

சகம்‌ 1708 பொ.ஆ. 1781-ல்‌ எழுதப்பட்ட இப்பட்டய ஓலைகள்‌ 
அக்கால எழுத்து நடையிலேயே உள்ளன. தேசிகர்களுக்குத்‌ தரப்படும்‌ 
விருது, மரியாதை வாசகங்கள்‌ அக்கால நடையில்‌ பொதுவாகப்‌ பல 
பட்டயங்களிலும்‌ வருபவை. நாணயமாற்று வராகனில்‌ 
குறிக்கப்படுகிறது. துறவிகள்‌ பெட்டகக்‌ கோயில்களில்‌ வழிபடும்‌ 
தெய்வங்களை எடுத்துச்‌ செல்தல்‌, நகரத்தாரின்‌ கோயில்கள்‌, 
உட்பிரிவுகள்‌, நடைபயணத்தில்‌ குன்றக்குடி ஆதீனத்தின்‌ பங்கு, வேல்‌ 
படியால்‌ கால்ப்படி பஞ்சாமிர்தம்‌ என்ற பல சமூகச்‌ செய்திகள்‌ 
இவற்றில்‌ உள்ளன. மாதிரிக்காக வெளிமிடப்பட்டுள்ள ஓலைகளின்‌ 
படங்கள்‌ தெளிவாக உள்ளமை படித்துப்‌ பழக உதவுவதாக உள்ளது. 

சு.இராசகோபால்‌, சென்னை 

கோ.எழில்‌ ஆதிரை, செம்பியன்‌ மாதேவி கலைக்‌ கோயில்கள்‌, தொகுதி தீ 
கோனேரிராசபுரம்‌, விலை ரூ... 400, இயல்‌, ரோகிணி நூலகம்‌, 6. பெருமாள்‌ 
வடக்குத்‌ தெரு, வெளிப்பானையம்‌, நாகப்பட்டினம்‌, 2015 

தமிழக வரலாற்றில்‌ சோழர்களின்‌ ஆட்சியும்‌ மாட்சியும்‌ மிகச்‌ 
சிறந்த நிலையில்‌ அமைந்திருந்ததற்கான்‌ காரணங்களில்‌ மிகத்‌ 


1 
ஆவணம்‌ 27, 2016 வ்‌ 


தலையானதாக விளங்கியது அவர்கள்‌ கலைவளர்ச்சிக்கு ஆற்றிய 
பெரும்பங்காகும்‌. கோயில்களை அமைத்ததுடன்‌ அவற்றை 
கலைகளின்‌ பெட்டகங்களாகவும்‌ மாற்றினர்‌. சோழர்‌ கலைக்கும்‌ 
கட்டிடக்கலைக்கும்‌ அரச மகளீர்கள்‌ பெரும்பங்கை ஆற்றினர்‌. சோழப்‌ 
பேரரசில்‌ உயர்‌ நிலையிலிருந்த அரச மகளீர்கவில்‌ பெரும்‌ பெயர்‌ 
பெற்ற செம்பியன்‌ மாதேவியார்‌ அவர்களின்‌ பங்களிப்பு மகத்தானது. 
செம்பியன்‌ மாதேவியாரின்‌ கணவர்‌ கண்டராதித்தர்‌ சைவத்தில்‌ சிறந்த 
பற்று மிக்கவராக விளங்கி சைவ சமயக்‌ குரவர்களில்‌ ஒருவராகப்‌ 
போற்றப்படுவதற்கும்‌ அவருக்குத்‌ துணையாக நின்ற செம்பியன்‌ 
மாதேவியாரும்‌ காரணமாக விளங்கினார்‌. 


தமிழகத்தில்‌ தொன்மையான செங்கல்‌ தவிகளை கற்றளியாக 
மாற்றிய பெருமை இந்த அம்மையாருக்கு உண்டு. புணரமைப்பின்‌ 
பொழுது அக்கோயிலின்‌ பழமை மாறாமல்‌ அழகு மிகு 
சிற்பங்களையும்‌ இடம்‌ பெறச்‌ செய்து சிறப்பு செய்தவர்‌ செம்பியன்‌ 
மாதேவியார்‌. இவ்வம்மையார்கட்டிய கோயில்களை தனித்தனியாக 
ஆய்வு செய்து செவ்விய முறையில்‌ வரலாற்றைப்‌ படைத்துள்ளார்‌ 
நூலாசிரியர்‌. செம்பியன்‌ மாதேவியார்‌ கட்டிய கோயில்களின்‌ முதல்‌ 
வரிசையில்‌ நூலாசிரியர்‌ படைத்துள்ள முதல்‌ தொகுதியில்‌ 
கோனேரிராசபுரம்‌ வரலாறும்‌ இவ்வூரின்‌ கோயில்‌ வரலாறும்‌ 
திறம்பட ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இந்நூல்‌ எட்டு இயல்களாகப்‌ 
பகுக்கப்பட்டுள்ளது. வரலாற்றுப்‌ பின்னணி, இலக்கியம்‌, வரலாறு, 
கோயில்‌ கலை போன்றவை தக்க சான்றுகளுடனும்‌ கள ஆய்வுத்‌ 
தரவுகளுடனும்‌ எழுதப்பட்டுள்ளன. நீண்ட துணை நூற்பட்டியல்‌ 
வரைபடங்கள்‌, ஓளிப்படங்கள்‌ போன்றவை இந்நூலின்‌ 
பின்னிணைப்பில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவை மேற்கொண்டு ஆய்வு 
மேற்கொள்பவர்களுக்கு உதவியாக அமையும்‌. எளிய நடை, 
சிற்பங்களை வகைப்படுத்தி இறை உருவங்களை விளக்கியுள்ளமை, 
நூல்‌ கட்டமைப்பு, தரமான தாள்கள்‌, அச்சுக்கோப்பு ஒளிப்பட 
அமைப்பு போன்றவை இந்நூலை மேலும்‌ மெருகூட்டுகன்றன. 
செம்பியன்‌ மாதேவியின்‌ கோயில்‌ கலைப்‌ பணிகளை அறிய இந்நூல்‌ 
மிகப்‌ பயனுள்ளதாக அமையும்‌. 

ச. இராசவேலு, தஞ்சாவூர்‌ 
கோ. எழில்‌ ஆதிரை, செம்பியன்‌ மாதேவி கலைக்கோயில்‌, திருவாரூர்‌, 
விலை ரூ. 70, ரோகினி நூலகம்‌, ௭. பெருமாள்‌ வடக்குத்‌ தெரு, 
வெளிப்பாளையம்‌, நாகப்பட்டினம்‌, 2015 


செம்பியன்‌ மாதேவியின்‌ கலைப்படைப்புகளில்‌ திருவாருர்‌ 
தியாகராஜ ஆலயத்தின்‌ இராண்டாம்‌ இருச்சுற்று மாளிகையின்‌ தென்‌ 


ஆவணம்‌ 27, 2016 362 


திழக்கு மூலையில்‌ செம்பியன்‌ மாதேவியால்‌ கட்டப்பட்ட அழகுக்‌ 
கோயில்‌ அரநெறீஸ்வரம்‌ எனப்பட்ட அசலேசுவர ஆலயம்‌. 
இவ்வாலயத்தின்‌ வராலாற்றையும்‌ கோயில்‌ கலை அமைப்பையும்‌ 
சிற்பக்கலைக்‌ கூறுகளையும்‌ கல்வெட்டு மற்றும்‌ கள ஆய்வுகளின்‌ வழி 
சிறப்பாக ஆய்வு செய்து எழுதப்பட்டுள்ளது இந்நூல்‌. இந்நூல்‌ எட்டு 
இயல்களாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றுப்‌ பின்னணியுடன்‌ 
முதல்‌ இயல்‌ தொடங்குகிறது. இரண்டாவது இயலில்‌ கோயிலின்‌ 
அமைப்பும்‌ அடுத்தடுத்த இயல்களில்‌ தலபுராணச்‌ செய்திகள்‌ 
கல்வெட்டுத்‌ தரவுகள்‌, கட்டடக்கலை அமைப்பு, சிற்பக்‌ கூறுகள்‌, 
ஓவியச்‌ செய்திகள்‌ போன்றவை இடம்‌ பெற்றுள்ளன. கட்டட்கலை 
அமைப்பில்‌ விமானத்தின்‌ அமைப்பு கருவறை மண்டபங்கள்‌ 
தூண்களின்‌ கலை நயம்‌ போன்றவை எடுத்தியம்பப்பட்டிருக்கின்றன. 
இவ்வாலயத்தில்‌ உள்ள விமான தெய்வங்கள்‌ முதல்‌ அனைத்து வகை 
சிற்பங்களின்‌ சிற்பக்கலை நுணுக்கங்கள்‌ விரிவாக விளக்கப்‌ 
பட்டுள்ளன. இக்கோயிலில்‌ இடம்‌ பெற்றுள்ள மாராட்டியர்‌ கால 
ஓவியங்களை ஆய்வு செய்து தனி இயலாக ஆசிரியர்‌ இடம்‌ பெறச்‌ 
செய்துள்ளமை இறெப்புக்குரியது. சிற்பக்கலை அமைப்பையும்‌ கோயில்‌ 
கலை வரலாற்றையும்‌ அறிய விரும்பும்‌ ஆர்வலர்களுக்கும்‌ ஆய்வாளர்‌ 
களுக்கும்‌ இந்நரல்‌ பயனுள்ளதாக அமையும்‌. அழகான அச்சுப்பதிப்பு 
நேர்த்தியான கட்டுமானத்துடன்‌ இந்நூல்‌ இந்நூலாசிரியரால்‌ 
படைக்கப்பட்டுள்ளது. வரலாற்றுப்‌ பேராசிரியராகப்‌ பணியாற்றி 
ஓய்வு பெற்ற பின்னும்‌ கல்வெட்டு கோயில்‌ கலை ஆகியவற்றைத்‌ 
தேடித்திரிந்து தக்க ஆய்வு நூல்களை எழுதி வரும்‌ இந்நூலாசிரியர்‌ 
பாராட்டுக்குரியவர்‌. சோழர்‌ வரலாற்றில்‌ மகத்துவம்‌ பெற்ற 
செம்பியன்‌ மாதேவிக்கு வைக்கப்பட்ட மணிமகுடமாக இந்‌ 
நூலாசிரியரின்‌ ஆய்வுகளும்‌ இடம்‌ பெற்றுள்ளமை பாராட்டுக்கு 
உரியதாகும்‌. 

சு. இராசவேலு, தஞ்சாவூர்‌ 


ஆவணம்‌ ஜெ, 2016 


விளைவை சென்ற ஆண்டு அவர்‌ பதிப்பித்து வெளியான சுருக்கமான 
"தென்னிந்திய வரலாறு; பிரச்சினைகளும்‌ விளக்கங்‌ களும்‌” என்ற 
நூலில்‌ காணலாம்‌. 1994 - 2002ல்‌ தோக்கியோவில்‌ உள்ள தைஷோ 
பல்கலைக்கழகத்தில்‌ இந்தியவியல்‌ பேராசிரியராகப்‌ பணியாற்றி 
ஓய்வு பெற்றார்‌. 

கல்வெட்டாய்வில்‌ புள்ளியல்‌ முறைகளைக்‌ கையாண்டு 
புதுவகையான ஆராய்ச்சிக்கு வித்திட்ட பெருமை அவருக்குண்டு. 


ஜப்பான்‌ புத்தமதம்‌ சார்ந்த நாடு என்ற வகையில்‌ சமஸ்கிருதக்‌ 
கல்விக்கே செல்வாக்கு இருந்தது. அதற்கு மாறாக தமிழ்‌ மொழிச்‌ 
சான்றுகளை வைத்து வரலாறு எழுதலாம்‌ என்று முனைந்தது அவர்‌ 
செய்த ஒரு புரட்சிகரமான மாற்றமாகும்‌. அப்போது தொடங்கி தன்‌ 
வாழ்நாள்‌ முழுக்க தமிழ்க்‌ கல்வெட்டுக்களையே தன்‌ ஆராய்ச்சிப்‌ 
பணிக்கு அடிப்படையாகக்‌ கொண்டார்‌. 10- 11ஆம்‌ நூற்றாண்டு வரை 
பெரும்பாலும்‌ சோழர்‌ பகுதியில்‌ நிலம்‌ கூட்டுடமையாக இருந்தது. 
அதன்‌ பின்‌ சிறுகச்‌ சிறுக தனி உடைமை வளர்ந்து 78ஆம்‌ 
நூற்றாண்டளவில்‌ அது முமுமையடைந்தது. அந்த நிலையில்‌ 
வளமான பகுதிகளில்‌ பெரும்‌ நிலக்கிழார்கள்‌ தலை தூக்கும்‌ நிலை 
ஏற்பட்டது என்பது கராஷிமாவின்‌ முக்கிய ஆய்வு முடிவுகளில்‌ ஒன்று. 
இதைத்‌ தொடர்ந்து விஜயநகர அரசு கால வரலாற்றில்‌ ஈடுபட்டார்‌. 
இதிலும்‌ தமிழக கல்வெட்டுகளை மையமாக வைத்து அக்கால 
நாயக்க முறை ஆட்சி பற்றி விரிவாக ஆராய்ந்தார்‌ நாயக்கன்‌ / 
நாயக்கர்‌ என்ற சொல்‌ பின்னால்‌ சில ஜாதிகளைக்‌ குறிக்கும்‌ பெயராக 
மாறினாலும்‌ 15 - 16ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ அச்சொல்‌ முதலில்‌ படைத்‌ 
தலைவர்களையும்‌ தொடர்ந்து குறுநில அரசுத்‌ தலைவர்களையும்‌ 
குறிக்கவே பயன்பட்டது. இந்த நாயக்கத்‌ தலைவர்கள்‌ முதலில்‌ 
விஜயநகர அரசு அலுவலர்களாகத்‌ தொடங்கி நாளடைவில்‌ 
தன்னாட்சி செய்யும்‌ வட்டாரத்‌ தலைவர்களாக மாறினார்கள்‌ என்பது 
கராஷிமாவின்‌ முக்கிய கருத்து. 


சோழர்‌, பாண்டியர்‌, விஜயநகர அரசு கால வருவாய்த துறைச்‌ 
சொற்களைப்‌ பற்றிய புள்ளியியல்‌ முறை ஆய்வுகள்‌, சோழர்கால 
ஆட்பெயர்களும்‌ பதவிகளும்‌ பற்றிய ஆய்வு, தென்னிந்திய வணிகக்‌ 
குழுக்கள்‌ பற்றிய ஆய்வு ஆகியன இவரும்‌ வேறு சில இந்திய 
ஆய்வாளர்களும்‌ இணைந்து செய்தவை. தென்னிந்தியா - 
தென்கிழக்கு ஆசிய நாடுகள்‌ இடையே நிகழ்ந்த வணிகப்‌ பண்பாடு 
பரிமாற்றங்கள்‌ பற்றிய ஒரு பெரிய ஆய்வுத்‌ திட்டத்திலும்‌, 


ஆவணம்‌ 27, 2016 366 


தென்னிந்தியாவில்‌ கடற்கறைப்‌ பட்டினங்களில்‌ காணப்படும்‌ சின 
வணிகப்‌ பீங்கான்கள்‌ பற்றிய ஆய்வுத்‌ திட்டத்திலும்‌ பல இந்திய 
ஜப்பானிய ஆய்வாளர்கள்‌ இணைந்து பற்கேற்றார்கள்‌. கல்‌ 
வெட்டாய்வுக்காகத்‌ தமிழ்‌ கற்ற கராஷிமா அதைத்‌ தன்‌ 
மாணவர்களுக்கும்‌ அறிமுகப்படுத்தினார்‌. அந்த வகையில்‌ ஜப்பானில்‌ 
முதலில்‌ தமிழை அறிமுகப்படுத்தியவர்‌ அவர்‌. 1966-ல்‌ முதல்‌ உலகத்‌ 
தமிழ்‌ மாநாட்டில்‌ சோழர்கால ஊரமைப்பு பற்றிய கட்டுரை படித்த 
அவர்‌ தொடர்ந்து நடந்த ஏழு மாநாடுகளில்‌ ஒன்று தவிர 
எல்லாவற்றிலும்‌ கலந்துகொண்டார்‌. இவர்‌ எழுதிய, பதிப்பித்த 
நூல்கள்‌ வாயிலாக ஜப்பானில்‌ தென்னிந்தியா பற்றி பரவலாகத்‌ 
தெரிய வாய்ப்பேற்பட்டது. 


“எங்கள்‌ இந்தியா” என்ற பெயரில்‌ அவரும்‌ அவர்‌ மனைவியும்‌ 
சேர்ந்து எழுதிய நூல்‌ பலராலும்‌ விரும்பிப்‌ படிக்கப்பட்ட ஒன்று. 
இந்தியா ஜப்பான்‌ பண்பாட்டு உறவுகளை வளம்பெறச்‌ 
செய்தமைக்காக இந்திய அரசு 2014-ல்‌ பத்மஸ்ரீ பட்டம்‌ கொடுத்தும்‌ 
பெருமைப்படுத்தியது. ஆயினும்‌ பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே 
தென்னிந்திய வரலாற்றுக்கு அவர்‌ செய்த பணியைப்‌ பாராட்டி 
ஜப்பானிய அரசரிடமிருந்து இதுபோன்ற பட்டத்தைப்‌ பெற்றார்‌ 
என்பதையும்‌ குறிப்பிட வேண்டும்‌. கராஷிமா இறப்பதற்கு ஒரு மாதம்‌ 
முன்புவரை தன்‌ ஆய்வு வேலையைத்‌ தொடர்ந்து செய்து வந்தார்‌. 
கடைசிக்‌ கட்டுரையைத்‌ இருத்தி ஒரு சிறப்பு மலருக்கு அனுப்பிவிட்டு 
மருத்துவமனைக்குச்‌ சென்றவர்‌, வீடு திரும்பவில்லை. இரத்தப்‌ 
புற்றுநோய்‌ காரணமாக மருத்துவமனையிலயே நவம்பர்‌ 26ல்‌ 
காலமானர்‌. அப்போது அவர்‌ வயது 82. மனைவி, மூன்று மக்கள்‌, 
நான்கு பேரக்குழந்தைகள்‌ உள்ளார்கள்‌. 

தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ வாழ்நாள்‌ உறுப்பினர்‌. 
ஆவணத்தில்‌ அவர்‌ பதிவுகள்‌ உண்டு. கோயம்பத்தூரில்‌ நிகழ்ந்த 
கருத்தரங்கில்‌ நேரில்‌ கலந்து கொண்டார்‌ என்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. 
அவர்‌ விட்டுச்‌ சென்ற ஆராய்ச்சிப்‌ பணியைப்‌ புரிந்துகொண்டு அதை 
மேலெடுத்துச்‌ செல்வதே அவருக்குச்‌ செய்யும்‌ பெரிய அஞ்சலியாக 

ருக்கும்‌. 

“பழனி தேசியர்‌ குடும்பத்தாற்கு நகரத்தாரின்‌ தர்‌ 
அறப்பட்டங்கள்‌” 2015, கோவிலூர்‌ ஆதீனம்‌. விலை குறிக்கப்பட 
வில்லை. பக்கம்‌ 64, சுவடி. படங்கள்‌ 9 பக்கங்கள்‌. 


மசாசன 


ஆவணம்‌ 27, 2016 367 


பழனி வழிபாட்டுக்‌ கால்நடைப்‌ பயணம்‌, காவடிப்‌ பயணம்‌ 
தமிழகத்தின்‌ வரலாறு தெரிய 500 ஆண்டுகளாக நிகழ்ந்து வரும்‌ 
பண்பாட்டு மரபாகும்‌. பல்வேறு சமூகத்தினரும்‌ இதனைத்‌ 
தொடர்ந்து கடைப்பிடிப்பதால்‌ பல சமூகத்தினரிடமும்‌ 
பட்டயங்களும்‌ பழனியில்‌ அவர்களுக்கென்றே மடங்களும்‌ உள்ளன. 
நத்தம்‌ பகுதியில்‌ தொந்திலிங்க நாயக்கர்‌ மற்றும்‌ பிற நாயக்கர்கள்‌ 
அமைத்த கல்‌ மண்டபங்களும்‌ கல்வெட்டுகளுடன்‌ உள்ளன. கால்‌ 
நடையாக வழிபாட்டுப்‌ பயணம்‌ செய்பவர்களுக்கு இம்மடங்கள்‌ 
இளைப்பாறவும்‌ தங்கவும்‌ உதவியுள்ளன. 

இவ்வகையில்‌ நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள்‌ சுமார்‌ 400 
ஆண்டுகளுக்கு முன்‌ பழனி பகுதிக்கு உப்பு வணிகம்‌ மேற்கொண்டு 
வணிக இலாபத்தில்‌ ஒரு பங்கு முருகனுக்கு ஒதுக்கி அதன்‌ 
பெருக்கத்தில்‌ பழனியில்‌ அன்னதான மடம்‌ ஏற்படுத்தி அம்மடத்தில்‌ 
தெய்வசிகாமணி பண்டாரம்‌ அவர்‌ மனைவி பார்வதியம்மாளுக்கு 
உரிமைகள்‌ வழங்கி, வழிபட்டு வந்துள்ளனர்‌. இது தொடப்ாான 
அறப்பட்டையங்கள்‌ ஏற்கனவே 'நகரத்தார்‌ அறப்பட்டயங்கள்‌” என்ற 
பெயரில்‌ இரண்டு பதிப்புகள்‌ வெளிவந்துள்ளன. 

கோவிலூர்‌ ஆதீனம்‌ அதனை மீள்‌ பதிப்பு செய்ததோடு கூடுதலாக 
தெய்வ சிகாமணி பண்டாரம்‌ குடும்பத்தாரிடம்‌ உள்ள பிற சுவடிப்‌ 
பட்டயங்களைப்‌ பெற்று முனைவர்‌ பெருமாள்‌, பேராசிரியை வள்ளி 
ஆகியோர்‌ உதவியுடன்‌ சுவடிகளின்‌ படங்களோடு வாசகங்களையும்‌ 
பதிப்பித்துள்ளது. 

சகம்‌ 1703 பொ.ஆ. 1781-ல்‌ எழுதப்பட்ட இப்பட்டய ஓலைகள்‌ 
அக்கால எழுத்து நடையிலேயே உள்ளன. தேசிகர்களுக்குத்‌ தரப்படும்‌ 
விருது, மரியாதை வாசகங்கள்‌ அக்கால நடையில்‌ பொதுவாகப்‌ பல 
பட்டயங்களிலும்‌ வருபவை. நாணயமாற்று வராகனில்‌ குறிக்கப்‌ 
படுகிறது. துறவிகள்‌ பெட்டகக்‌ கோயில்களில்‌ வழிபடும்‌ தெய்வங்‌ 
களை எடுத்துச்‌ செல்தல்‌, நகரத்தாரின்‌ கோயில்கள்‌, உட்பிரிவுகள்‌, 
நடைபயணத்தில்‌ குன்றக்குடி ஆதீனத்தின்‌ பங்கு, வேல்‌ படியால்‌ 
கால்ப்படி பஞ்சாமிர்தம்‌ என்ற பல சமூகச்‌ செய்திகள்‌ இவற்றில்‌ 
உள்ளன. மாதிரிக்காக வெளியிடப்பட்டுள்ள ஓலைகளின்‌ படங்கள்‌ 
தெளிவாக உள்ளமை படித்துப்‌ பழக உதவுவதாக உள்ளது. 


ஆவணம்‌ 27, 5016 368 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக 

5-ஆம்‌ ஆண்டுக்‌ கருத்தரங்கம்‌ - செயலர்‌ அறிக்கை 

தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ 25-ஆம்‌ ஆண்டுக்‌ 
கருத்தரங்கமும்‌ ஆவணம்‌ 26-ஆம்‌ இதழ்‌ வெளியீட்டு விழாவும்‌, 
விருதுநகர்‌ மாவட்டம்‌, இராசபாளையம்‌ நகரில்‌ 18, 19.07.2015 
ஆகிய நாட்களில்‌ வணிகர்‌ சங்கக்‌ கட்டடத்தில்‌ சிறப்பாக நடை 
பெற்றன. இந்‌ நிகழ்வை பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையம்‌ 
பொறுப்பேற்று நடத்தியது. தொடக்க விழா நிகழ்ச்சியில்‌ 
தொல்லியல்‌ கழகத்தின்‌ தலைவர்‌ முனைவர்‌ அர.பூங்குன்றன்‌ 
தலைமையேற்றார்‌. அவர்‌ தனது உரையில்‌ இராசபாளையம்‌ நகரில்‌ 
இவ்விழா நடைபெறுவது இம்மண்ணின்‌ மைந்தர்‌ பன்மொழிப்‌ 
புலவர்‌ மு.கு.ஜெகநாதராஜா அவர்களின்‌ பணிக்கும்‌, புகழுக்கும்‌ 
நாம்‌ அளிக்கும்‌ மரியாதை என்பதை நினைவு கூர்ந்தார்‌. பாண்டிய 
நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின்‌ செயலாளர்‌ முனைவர்‌ 
சொ.சாந்தலிங்கம்‌ வருகைதந்த பேராளர்களையும்‌, சிறப்பு 
விருந்தினர்களையும்‌ வரவேற்றுப்‌ பேசினார்‌. சிறப்பு 
விருந்தினராகக்‌ கலந்து கொண்ட திருச்சுழி சட்டமன்ற 
உறுப்பினரும்‌, முன்னாள்‌ பள்ளிக்கல்வி மற்றும்‌ தொல்லியல்‌ துறை 
அமைச்சரும்‌, பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின்‌ 
புரவலருமான திரு.தங்கம்‌ தென்னரசு அவர்கள்‌ தொல்லியல்‌ 
கழகத்தின்‌ கால்‌ நூற்றாண்டு காலப்‌ பணிகளைத்‌ தான்‌ அறிந்து 
வியந்ததையும்‌, அதன்‌ காரணமாகத்‌ தன்னையும்‌ இக்கழகத்தின்‌ 
வாழ்நாள்‌ உறுப்பினராக இணைத்துக்‌ கொண்டதையும்‌ நினைவு 
கூர்ந்து பேசினார்‌. இந்நிகழ்வில்‌ -கலந்து கொண்ட கோவிலூர்‌ 
ஆதனத்‌ தலைவர்‌ சீர்வளர்‌ சீர்‌ மெய்யப்ப சுவாமிகள்‌ விழாவை 
யொட்டி அமைக்கப்பட்டிருந்த வரலாற்றுக்‌ கண்காட்சியைத்‌ திறந்து 
வைத்துச்‌ சிறப்புரை ஆற்றினார்‌. நிறைவாக கழகத்தின்‌ செயலர்‌ 
முனைவர்‌ இல.தியாகராசன்‌ நன்றிகூற தொடக்க விழா இனிதே 
நிறைவுற்றது. 


அதன்பின்‌ கருத்தரங்க அமர்வுகள்‌ தொடங்கின. கருத்தரங்கு 
கட்டுரையாளர்கள்‌ மற்றும்‌ கட்டுரைகள்‌ 


ஆவணம்‌ 27, 2016 370 


அமர்வு : 1 அமர்வுத்‌ தலைவர்‌ : இரு. கி.ஸ்ரீதரன்‌ 
1 தரமேஷ்‌ அனந்தமங்கலம்‌ அச்சரப்பாக்கம்‌ பாறைச்‌ சிற்பங்கள்‌ 


2 சோ.திருநாவுக்கரசு பக்தி இலக்கியங்களும்‌ வரலாற்று ஆவணமே 


3 கே.அமர்நாத்‌ திருப்பரங்குன்றம்‌ தாலுக்கா - கீழடி அகழாய்வு 
ராமகிருஷ்ணன்‌ (Archaeological Excavation at Keeladi) 

4 கி. ஸ்ரீதரன்‌ A Trip to Jaffers Petrogliph 

5 தமிழாதன்‌ கற்குறியீடுகளில்‌ ஆமை ஒவியம்‌ 


அமர்வு : 2 அமர்வுத்‌ தலைவர்‌ : தி௫ு.பொ.ராஜேந்திரன்‌ 


1. ஆர்‌.மகேசுவரன்‌ பிரித்தானியருக்கும்‌ சிங்கள பிரித்தானியருக்கும்‌ 
இடையிலான கண்டி ஒப்பந்தத்தின்‌ தமிழ்‌ 
கையெழுத்துக்களை ஆவணப்படுத்துதல்‌ 


2. சி.ஆர்‌.காயத்ரி Recent Archaeological findings in 
Thiruvarur Region 


3. சி.எம்‌.ஜெசீரா Megalithic landscape : recent exploration in 
Periyar valley - Kerala 


4. சமா. இரத்னவேல்‌ இருப்பைக்‌ குடிகிழவன்‌ - 9-ஆம்‌ நூற்றாண்டு 
பொறியாளர்‌ 
5. தி.லே.சுபாஷ்‌ சந்திரபோஸ்‌ ஆசிரியம்‌ 


அமர்வு : 8 கோயிலூர்‌ ஆதீனம்‌ அறக்கட்டனைச்‌ சொற்யாழின 
அமர்வத்‌ தலைவர்‌ : ௬.ஆராககோயால்‌ 


1. வல்லிபுரம்‌ மகேசுவரன்‌ வேதாரண்யம்‌ யாழ்பாணத்திற்கிடையிலான 
பண்பாட்டு உறவுகள்‌ 


19.7.2015 ஞாயிற்றுக்கிழமை 
அமர்வு : 4 அமர்வுத்‌ தலைவர்‌ : மூனைவர்‌ வள்ளியம்மாள்‌ 
1. வி.பி.யதீஷ்குமார்‌ திருச்செங்கோடு வட்டாரத்‌ தொல்லியல்‌ 


2. ப பால்துரை வெள்ளாற்றுப்‌ பள்ளத்தாக்கில்‌ புதியத்‌ தொல்லியல்‌ 
கண்டுபிடிப்புகள்‌ 


ஆவணம்‌ 27, 2016 371 


3. ச.ரவி தென்‌ கொங்கு பற்றும்‌ மேல்‌ கொங்கு பகுதியில்‌ 
அண்மைக்காலக்‌ கண்டுபிடிப்புகள்‌ - குறியீடுகளும்‌ 
தொல்தமிழ்‌ (பிராமி) எழுத்துக்களும்‌ 

4. சா.பாலகிருஷ்ணன்‌ ஆளுருட்டி மலைப்பாறை ஒவியங்கள்‌ 

5. கீரைத்தமிழன்‌ உலக எழுத்துருவாக்கத்தில்‌ தமிழின்‌ பங்கு 

அமர்வு : 5 அமர்வுத்‌ தலைவர்‌ : திரு.மாலச்சந்திரன்‌ 
1. சா.கிருஷ்ணமூர்த்தி திருகடவூர்‌ கட்டனச்‌ செட்டிச்‌ செப்பேடு 


2. P. Ramesh Communication and thoughts in Rock 
paintings - Discussion of Rock Paintings 
in Dindugul district. 


3. கே.பன்னீர்செல்வம்‌ தறியாளர்களின்‌ தறிகெட்ட நிலை 
4. மணிகண்டன்‌ கீழ்க்கரந்தையில்‌ கண்டறியப்பட்ட சமணர்‌ சிலை 
5. வீரராகவன்‌ விழுப்புரம்‌ மாவட்டத்‌ தொல்லியல்‌ சான்றுகள்‌ 
6. வீரராகவன்‌ தென்னலூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 
(திருமதி மங்கையற்கரசி 
வீரராகவனுக்கு பதிலாக) 


பேராளர்கள்‌ திருவில்லிபுத்தூர்‌ ஆண்டாள்‌ கோயிலைப்‌ 
பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆய்வாளர்கள்‌ பலரும்‌ 
கலந்துகொண்டு அங்குள்ள கல்வெட்டுகளை நேரில்‌ வாசித்துப்‌ 
பழகினர்‌. வழியில்‌ உள்ள பராங்குசப்‌ பேரேரியில்‌ அமைந்துள்ள ஏழு 
கண்மடையையும்‌, இராசராசசோழனின்‌ கல்வெட்டையும்‌ கண்டு 
வியந்தனர்‌. 

கருத்தரங்கிற்கு முன்னதாக ஜூலை 75, 16, 17- 2015 தேஇகளில்‌ 
இராசபாளையம்‌ இராஜாக்கள்‌ கல்லூரி வரலாற்றுத்‌ துறை 
மாணவர்கள்‌ 40 பேர்களுக்குக்‌ கல்வெட்டுப்‌ பயிற்சி நிகழ்த்தப்‌ 
பட்டது. இதில்‌ முனைவர்‌ எ.சுப்பராயலு, அர.பூங்குன்றன்‌, 
சு.இராசகோபால்‌, சொ.சாந்தலிங்கம்‌ ஆகியோர்‌ கலந்து கொண்டு 
பயிற்சி அளித்தனர்‌. 17,7.2015 அன்று பிற்பகலில்‌ பயிற்சி பெற்ற 
மாணவர்களை அருகிலுள்ள சோழபுரம்‌ கோயிலுக்கு அழைத்துச்‌ 
சென்று களப்பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்பயிற்சிக்கான முழு 
ஒத்துழைப்பையும்‌ கல்லூரி நிருவாகத்தினர்‌ செய்து, வாகன 
வசதியும்‌ அளித்தனர்‌. கருத்தரங்கின்‌ முதல்‌ நாளில்‌ கல்லூரி மாணவ, 


ஆவணம்‌ 27, 2016 372 


மாணவிகளுக்கான கல்வெட்டு படித்தல்‌ போட்டி நடத்தப்பட்டது. 
கக்கும்‌ மேற்பட்ட மாணவ, மாணவிகள்‌ ஆர்வத்துடன்‌ கலந்து 
கொண்டு படித்துப்‌ பரிசுகளும்‌, சான்றிதழ்களும்‌ பெற்றனர்‌. 

18.7.2015 அன்று இரவு 7.00 மணி அளவில்‌ கழகச்‌ செயற்குழுக்‌ 
கூட்டம்‌ கூடி அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கான புதிய 
நிருவாகிகளைத்‌ தேர்வு செய்தது. 19.7.2016 மாலை 4.00 மணியளவில்‌ 
பொதுக்குழு கூட்டமும்‌ நிறைவு விழாவும்‌ நடைபெற்றன. 
முனைவர்‌ எ.சுப்பராயலு அவர்களும்‌, புதிதாகத்‌ தேர்வு 
செய்யப்பட்ட நிருவாகிகளும்‌ தலைமையேற்றனர்‌. பரிசும்‌, 
பயிற்சியும்‌ பெற்ற மாணவர்களுக்குச்‌ சான்றிதழ்களும்‌, பரிசுகளும்‌ 
வழங்கப்பட்டன. இரண்டு நாள்‌ கருத்தரங்கையும்‌ சிறப்பாக 
ஏற்பாடு செய்த பாண்டிய நாட்டு வரலாற்று மையத்தின்‌ புரவலர்‌, 
தலைவர்‌, செயலர்‌ உள்ளிட்ட அனைவருக்கும்‌ பாராட்டும்‌, 
நன்றியும்‌ தெரிவிக்கப்பட்டது. கழகத்தின்‌ செயலர்‌ முனைவர்‌ 
இல.தஇியாகராசனின்‌ நன்றியுரையுடன்‌ கருத்தரங்கம்‌ இனிதே 
நிறைவுற்றது. 


நாள்‌ : 10,07.2016 இல. தியாகராசன்‌, 
செயலர்‌ 


நூவணம்‌ 27, 2016 373 


ABSTRACTS OF THE ARTICLES 
C. Santhalingam, Madurai. 


Prof. G. Vijaya Venugopal 


1. 


10. 


Perunagar. Virapandyan Regnal year 5. CCE 13. Refers to the 
establishment of six lamps by one Kalikakkunayakan Irumpaikilan, 
aresident of perunagar to the portrait kakku Nayakan which was 
installed by himself. The Sivabrahmans of this temple got 60 
panams for the maintenane of these lamps. 


Same temple. Rajaraja Chola 11. Regnal year 25. CE 1171 Endowment 
of Four gold coins with the Sivabrahmanas by one Perungan 
Devapperumal, a resident of Maharal pathi for lighting 4 perpetual 
lamps. 


Same temple. Sundarapandya Date lost. Registers a land donation 
to the temple by one Sekandi Andi alias Vanavatharaiyan. 


Same temple. Sambuvaraya period. May be 13 CCE. It seems to be 
aroyal order of one Sambavaraya which enables the sthanikas of 
the temple to collect certain taxes from the handloom weavers 
and to conduct pankuni festival and other temple activities. 


Same temple. May belong 18 CCE. Records the one fifth amount 
of tax remission to the Kaikkolas of Perunagar madavilakam by 
the temple authorities, when Srinivasa Iyyer was incharge of the 
administration. 


Same temle. King Nanthivarma pallava. Alakiya Pallavan an official 
of Nanthivarman built the garbhagraha and the mantapa. 


Same temle. Sambuvarayar. (Vijayakanta gopala period). 1118 a 
royal order of Sambuvarya, Refers to the celebration of Vaikasi 
Visaka festival with the previous donations and its interast due. 


Same temple. kali age 5012. CE 1911. Donation of land by one 
Thangavelu son of Pachchaiyappa Mutbali for the pujas and of- 
ferings on Karthikai days for the Murugan shrine. 


Same temple. Vijayanagara. Bukka Sakam 1320. CE1398. Registers 
an accord with presence of Thipparasar (chief) by the Alaththur 
and Thandarai villagers regarding a irrigation dispute. 


Same temple. Kulothunga III. Regnal year 25. CE 1203. Records 
the donation of gold by one Sirramur Udaiyan Garuta vahanan, a 
resident of Perunagar for lighting a perpetual lamp. 


ஆவணம்‌ 27, 2016 374 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19, 


20. 


21. 


Same temple. Later Pallava Ko - Perunchingan Regnal year 19. 
Donation of one hundred and forty kasus by one Nangaiyandal 
wife of Emankilan for the constmction of one cornice in northern 
side of the temple. 


Same temple. Vijaya Nakara King Vira - Ariyanna Udaiyar Regnal 
year 5. Records the partisons of lands between ukkal Nattar and 
Four Bhattas and their sales. 


Same temple. Vijaya Nakara King Achchutha Deva Maharaja - 
Sakam 1456. CE 1534. Some portions of the parasasthi is left. 
Subject matter is lost. 


Same temple. Name lost. Donation of perpetual lamps by one 
Kalingarayar, a kaikola of Perunagar who also installed the 
Theeravinai Theertha Pillaiyar Ekampara Devar. 


Same temple. Vijaya Nagara Achchutha Devar. saka 1462 CE 1540, 
Sthanikas of Pitchadanar temple collected 50 Panams from certain 
people and installed day light lamps. 


Same temple. Vijaya Nagara Ariyanna Udaiyar Records the sale 
deed of certain lands to one Devapperumal, a resident of 
Karumuparru in Pennaikkarai Nadu at Naduvil mandalam by the 
sabha of Vikiramaparanachaturvedhi mangalam. 


Same temple. Vijaya Nagara Sathasivrayar. Sakam 1485 CE 1563. 
Registers an accord to cultivate certain lands of Perunagar 
sthanikas to the kaikolas of Thirumadaivilakam. 


Same temple. Vijayanagara Krishna Devaraya Saka 1446. CE 1524. 
Prasasthi portion alone exists purpose of the record lost. 


Same temple. Vijaya Nagara. Ariyanna Udaiyar Saka 1304. CE 1382. 
Records the sale of land to certain Brahmanas and one Kumaran 
Sathan Sanapathi Pillai by the Sabha of Ukkal alias Vikiramaparana 
chatur vedhi mangalam. 


Same temple. Rajaraja 71. Regnal year 25. CE 1171 Records the 
sale deed of certain lands to one Boyan Perunga Devaperuma! of 
ukkal by the Sabha of same chaturvedhi mangalam. 


Same temple. Vijayanagara Achuthappa Devar. Sakam 1456. CE 
1534, Establishment of an endowment for the offerings of food 
kasi and firewood by one Thimmarasar a resident of Arungan 
Padi, a devadhana of Brahmisvara temple. 


375 


ஆவணம்‌ 27, 2016 


P.Velayutharaja, Thiruppathur Inscription. CE17C. Records the 
land donation by venkala Nayaka for lighting a lamp at Arumuga 
Pillaiyar temple which was built at car street by Arumuga Mudhali 
and Nagathapandaram servants of Thiruthalinatha temple. 


a. K. Uththiradam & P.Boopalan. Rayanallur Inscription. 18 CCE. 
Records an endowment for the sacred bath ofthe God in memory 
of Makam merumuniyammal. 


b. Same village. 18CCE. Seems to be a memorial stone planted on 
the burial of a saiva ascetic and written as Thillai Muthur Adiya 
Thiruvadi (Nataraja). 


K.Uththiradam & P.Boopalan, Kilpasar Inscription. 17CCE. En- 
dowment for lighting a day light lamp to Kariyamanicka Perumal 
and Kamalavalli Nacchiyar at Adalampakkam temple. 


K.Uththiradam Vandivash. Digambara Jain choultry inscription. 
saka 1888. CE1917. (year does not corresponds) Donation of a 
storied choultry building by one T.P. Poorana Chandra Nayinar 
for the stay of Jaina pilgrims. 


T.Sundaram Avinasi lingam Palayam Inscription Kongu Pandya 
virapandya. Regnal year 14. CE1279. Records the donation of 
paddy for food offerings by the urar of Parparpoondi alias 
Virarajendra Nallur, 


Alathur Incription 13CCE. Records certain donations made by 
people belonging four different kudies. 


Kanakkam Palayam incription. Kongu chola kulothunga 17 CE 1219. 
Records certain tax donations by the kanmalas of kulamanickam 
alias Akkasalai Nallur in Elukarai Nadu. 


Samalapuram records CCE13. Fragments. Records certain 
donations made by the nattars of Vayaraika Nadu. 


a. Naduvacheri incription. Kaliyaga 4992 CE 1891. Records the 
donation of drinking water well, a concreet House and a 
compound wall for the temple by one Muruganatha Chetty son of 
Nallasiva vira chetty. 


b. Same place CE1936. Installation of a watershed and load bearing 
stone in memory of a pregnant lady by one Irullapa Nadar. 


கிடிவணாம்‌ 27, 2016 376 


Poorandampalayam record. Sakam 1819. kali 4998. CE 1897. 
Records the donation of one pillar by one Venkatasamy son of 
Kuruvappa Nayakan. 


a. R.Poongundran & D. Sundaram. Vadasithur Record sakam 1790. 
Kali 4969, CE 1868. Records the construction of one Mahamantapa 
by Kumarasami Kavundan son of Muthukavandan who belongs 
pallathai kula for karivaratha Raja Perumal temple at vadasithur, 


ற்‌. Same Place. Saka 1770. kali 4949. CE 1848. Records the conversion 
of brick mantapa into stone mantapa by one Muthuvira Mudhali 
at Amman shrine. 


C.Santhalingam & S.Genesan. Venkalur Inscription. CE 13 - 14. 
Centery. Records the land donation for Malavar Manickan invaram 
temple at muththurrukurram and Adhitha isvaram at Venkalur alias 
Cholakula Thilaka Nallur. 


8.Govindaraj. Aththimukam Hoysala inscription 
Thirubhuvanamalla Hoysala Deva. Regnal year 60. CE 13C. 
Records certain donation as devadana lands by the cheiftain 
poorvatharaya son of Darmaththurs Alvan, of Murasu Nadu for 
Alagiya cholisvaram temple. These cheiflains seems to belong 
kuru dynastry. 

C.Santthalingam & S.Ganesan Ariyakudi Record. Saka 1725. kali 
4904. CE 1803. Land donation to Thanthoni Isvaram at Ariyakudi 
by Sivaganga Jamindar Gowri Vallapa Muththu Vijaya Regunatha 
Dewar. 

Ariyakudi Record. CE 16 - 17C. conversion of a village name as 
Inakkn Nalla purumal Nallur. 

$.Raju Manamelkudi inscription. Kulasakara pandya. Regnal year 
20. CE 1210. Donation of certain lands by Manamelkudi alias 
kulothunga chola patinam Nagarathar and sabhaiyar of Anthuvan 
Madhevichatur Vedhimangalam to Nanadesi Vinnakar temple. 
K.Kumar Kamparasapuram inscriptions. CE 10 - 11C. Fragmentary, 
The second inscription mentions only vikramathitha chaturvadhi 
mangalam. 

Thiruvannamali Inscription. Fragementary some Prasasthi portion 
of Rajendra chola I alone remaining. 


ஆவணம்‌ 27, 2016 க 


T.Ramesh & Sridhar. Ananthamangalam record. CE 8C. Records 
certain work of karumakalai occording to the order of karubi 
santhiyan. 


S.Leelavaihi Old Thirupperunthurai inscription. Kulothunga 
Chola III Regnal year 343. CE 1212. Records the land donation by 
one kalvayil Nadalavan at Karunkadu alias Sankara Narayana 
Mangalam to Kayilayamudaiyan temple located at Vadakkur in 
Thirupperunthurai. 


Amarapathi Pudur, Records. Two fragmentary records. seems to 
be the end portion (ic) signatories names mentioned. 


$.Rajagopal mortgage palm leaves manuscripts. These 
manuscripts are under the possesion of one Dalapathi velam at 
kodam pakkam chennai. Deals about the exchanges of money for 
mortgage of gold ornament and flock of cheep between two 
indinuduals. 


M.Arumugam Valliyur fragmentary inscription 12C.CE. Later 
Pandya Describes prasasthipertion, land donation, tax excemption 
and signatories are found. 


S.Rajagopal & T.Thangadurai. Andakottai inscription. 18CCE. 
Donation of a water tank by certain Irankal Meeta Perumal son of 
Narasa Nayakka Thondaiman. Fetching water for irrigation is 
prohibited in this tank. 


Pon, Vengatesan, S.Veeraragavan & Mangaiyarkarasi Aragalur Jain 
inscription King. Pon parappina vanakovaraiyar. 13CCE. mentions 
the name of a Jaina Basathi as Ponparappina perumal Jinalaya 
alias 48,000 perumballi. It was also protected by the group forty 
eight thousands. 


Pon. Venkatesan. Aragalur merchant guild inscription. 13 - 14 CCE. 
It is an order of Kalapalaraya, a cheiftain. According to this order 
certain faxes levied on merchants were allotted for offerings and 
renovation works for ulagam kaththa cholisvara temple. 


Kr.Rajendran Pudukkottai district incriptions. 


1. Panankudi Agasthisvaram record. parantaka chola 1 Reg. year 
ICE 918. Mentions certain donation made by Ullaran cheru 
vidaimani. Incomplete record. 


ஆவணம்‌ ௨7, 2016 376 


2.  Kovanur Ayyamar sculpture. 10 CCE. Mentions that this 
Ayyanar sculpture was donated by one Maravan Tharuvan 
kuralan alias Muvayira Peraiyan of Kovanur. 


3.  Thalinji, Pillar in a sluice 14 CCE. Divided land allotonant to 
the neice and others by Vena udaiyar at Thalinji village. 


4.  Tholaiyanur record. Mar.Sundarapandyan. Reg. year 4. 13CCE. 
Land donation made by one Kangeyan Kannattu velan by 
parchasing land at parali without certain taxes. 


5, Same village. Same temle. saka 1424. 1502 CE. This record is 
already published in Pudukottai State incription. But the left 
over last three lines are added here. i 


6.  Thirukkalambur record. Sakam 1674. 1752 CE. Fragmentary 
record. Refers to the land donation made by one muththu 
kumaran servaikaran. 


T.  Athur Ayyanar temple. Saka 1540. 1618 CE. Decision of the 
urar to donate certain lands for daily offering. 


8.  Idaiyakottai Visvanathapuram pillar saka 1448. 1526 CE Men- 
tions the Srikantamangalam lands to Thirupperunthurai temple 
by Ponnambalanatha Thondaiman who was the son of 
Ekapperumal Thondaiman. 


9, Ona pillar from the same place. 16CCE. only some names of 
Aranthangi Thondaiman family is mentioned, incomplete 
record. 


6. Kr.Rajendran Kaliyanagari record. Later Pandya 13CCE. 
Fragmentary record. The name Thirumalirun jolai Dadhan is seen. 


7. V.Selvakumar & 3 others. Ambal inscription. I0CCE. Beginning 
and end portion is not to be seem. Seens to be a lamp donation 
by one Vembil nadu kilan alias Saththan Saththan hailed from 


Venbil nadu, a subdivision in Pandya nadu. 

8. P.Murugan. Thirukkokarnam Pillar inscription. 1796CE. 
construction of one mantapa by a Devadasi Pallavaraya 
Manickkaththal, by name. 

9. P.Arunraj. Thiruneythanam inscription. Date 1928 - 1931. Registers 
some lands donation located at Anthanar kurichi to Lord Nataraja 
installed at Thirunay thanam temple by one Natesa Sastri. 


ஆவணம்‌ 27, 2016 379 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


S.Rajavelu & P.Arunraj. Thirupathur inscription. 18 - 19 CCE. 
Reveals some donations to Anjaneya temple by one Venkatachala 
Najakkan and two others. 


P.Arunraj and A.Aravalli Velukkudi inscription Kulothunga III 
Incomplete inscription deals about the tax free land donations. 


D.Sundaram Manram Palayam inscription. Kali 4941, 1840 CE, 
Mentions certain donation made by one Nallikavundan son of 
Nanchappa kavundan of semba kula gotra. 


B.Athmanathan & R.Uthayakumar. Kuthampoondi record 13CCE. 
Incomlete inscription. Records certain donation. The village name 
in mentioned as Anbaram alias Virapandya Nallur. 


B.Athmanathan & R.Uthayakumar. Vallamkulam inscription. Date 
1811 CE. Establishment of a flower garden and it maintenance at 
Vallankulam near Karaikeni by one Muthiya Nayaka son of Subba 
Nayaka. 


C.Santhalingam Annasamudram sluice inscription. Date 1802 CE 
constructon of a sluice on a water tank. Incomplcte record. 


C.Santhalingam. Jain Basathi inscription at Thirakol. Daie 9th 
CCE. Construction of a Jinalaya on the symoltary of sripathapitarar 
ajaina ascetic. 


C.Santhalingam, R.Uthayakumar, S.Ganesan, Unjenai inscriptions. 
Rajan sundera Pandyan Date 1315 CE. 


Land donation as Devadana for the Thimbhuvana isvaram 
temple. 


Sadaiyan srivallaba, 1132 CE. Land donation for mid-night 
pujas by a merchant kayilayanathan hailed from sri 
vallabapuram alias kalanivayil. 


Incomlete record deals about taxation 14 CCE. 


Konerinmaikondan 14 CCE. Tax remission of 400 pon from the 
fixed amount 1600 pon. 


Incomplete record Mar. Sundarapandya Regd year 5, 1220 CE. 


Virapandyan Reg year 8. 13 CCE. Remission of 800 pon from 
the previously fixed amount 2400 pon. 


ஆவணம்‌ 27, 2௨௦16 380 


7.  Rajarajan Sundarapandyan Reg year 13 CE 1316. Sale of land 
by the sthanikas of the temple to one Dhuvarapathi velan, 


8. Same king, Reg year 12. 1315 CE. Endowment of land at 
Thirunaranamangalam alias Thiruthonipuram to the Biktha matt 
at chitamparam (perumparrapuliyur). 


9.  Mar.Veerapandya Reg year 27. Transaction of land to one 
Solaimalai perumal of sirukampur in Milalaikurram by the 
temple authorities. 


10. Mar.Kulasekara Reg year 21, 1289 CE. Incomplete record. 


11, Rajarajan Sundra Pandya Reg year 1313 CE. Provisian was 
made offer parivattam and prasatham to one Arasa 
manavaladevan during karthikai puja. 


12. Rajajaran Sundara Pandya Reg yr 12, 1315 CE. Donation of 
land as Madapuram to the Bhiksha mutti at Chitambaram. 


13. Date 13 - 14 CCE. Mentions certain land donation and the tax 
fixation. 


14. Date 14 CCE. Incomplete record looks like a prasasthi. 
15, Date 14 CCE. Fixation of certain taxes to some villages are 
mentioned. 
16. Konerinmaikondan Date 13 - 14 CE. Damaged record deals 
some land donation. 
17. Date 14 CE. Registers certain Devadana land by one merchant 
‘Kaththan Nagarasenapathi of Mathur alias Virapandyapuram. 


18. Sundarapandyan Reg yr 10. 13 - 14 CE. Registers certain 
donation by one kalpur udaiyan to Brahmisvaram temple. 

18. S.Ganesan Ariyakudi inscription. Date 1915 Mentions about laying 
of a new road. 

19, C.Santhalingam' Kanta Devi Sorna Murthi Isvarar temle 13 CCE. 
Three fragmentary records deals some land donation. 

20. C.Veerarahavan, Mangaiyerkarasi, V.R.Sasidaran. Inscribed pillaiyar 
sculpture. Date 5 CCE. Incomplete record, Mentions the name ofthe 
donar of the sculpture. 


ஆவணம்‌ 27, 2016 381 


21. C.Veerarahaven & Mangayarkarasi. Nayanarpalayam inscription 9 - 
10 CCE. changaing of village name from Bathur into srikarana Nallur. 


22, S.Ramachandran, C.Veerarahavan Mukkunnam inscription Date 12 - 
13 CCE. Mentions the donation of one grinding stone by 
Perunkarunai Peruman son of Thirukkaivel Alagiyan. 


23,1. S.Veerarahavan, Inscription at Viratanisvarar temple at kil 
Padappai 14 CCE. Donation of Sarvamanya land for the expenses 
of food offering, lighting lamps and renovation of the temple. 


2, Date 14 CCE. Same donation during the reign of Venrt Mankonda 
sambu varaya. 


24. §.Veerarahavan & Mangaiyarkarasi. Melmalayanur inscription. 
Vajayanagara period. Collection of taxes such as kudimai, kasdyam, 
loom taxes etc and spent for murugan temple working. 


25,1. S.Veerarahavan and Mangaiyarkarasi, sikkadu Thiru Agathisvara 
temple inscription, 1512 CE. Taxation such as kadamai kanikkai 
etc from dry crops like Ragi, Beans, horsegram cic, 


2. Devaraya 1444 CE. Provisions for offerings and renovation by 
the collection of certain taxes. 


3. Mar.Veerapandya Regnal year 2. Donation of one ma extent of 
land by a merchant kannudaiya peruman who was a member of 
pathinan visayam. 


4. Konerinmaikandan, 13 CCE Donation of 3 ma extent of land for 
the expenses of monthly festival and lighting perpetual lamp. 


5, Incomplete inscription donation of door jaims and flight of steps 
to the temple. 


26.1. Tholuthur inscriptions Kulothunga 111, Reg yr 12, 1190 CE. 
Installation of Nataraja and Sivakami Nachchiyar by one Sembai 
Ariyan Sethirayan. 


2. Date 12 CE. village name is mentioned as Tholuvar alias Chandra 
Sekara Nalur. Mentions tax free wet land. 


3. Dated 13 - 14 CCE, Beginning and end of the record is lost. 
Donation of 16 veli and 18 ma land for various purposes of the 
temple. 


ஆவணம்‌ 27, 2016 4 382 


27. 


28. 


29, 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


S.Veerarahavan and Pon. Venkatesan, Perumal temple inscriptions at 
Thiahanur. 


1. 15-16 CE. Mentions land donations to errect a sluice and oil 
for offerings, provisions for musicians are recorded. 


2. Date 13 -14 CE. Donation of tax free land for various purposes 
ofthe temple. 


Rajendra 11] 13 CCE. Donation of Jands as Thiruvidaiyattam. 


4. Vijayanagar period 1503 CE. Sarvamanya tax free donation of 
1500 kuli extant of land to the temple. 


5, Date 1469 CE 1391 saka. Renovation of perumal temple digging 
of Thiyahasamudram Lake, settlement of kaikola and 
Devaradiyar families, land provisions for their livelyhood are 
all recorded. 


V.Pandurangan and P.Rajasekar, Sirupakkam inscription. Date 13 CCE. 
Registers land donation for perperual lamp and food offering to the 
Godvikkiramapandya Vinnagaram. 

V.Pandurangan & Vijayalakshmi Rajasekar. Ambalam temple 
inscription, 15 CCE. Installation of Nanthi sculpture at Nanthi 
mantapa in Kamatchi Ekambarasvara temple. 

Vanciyur K.Panneerselvam polaikudi inscription, saka 1581. 1659 CE. 


Digging of a water lake by Malarirayar of polakudi and prohibited to 
fetch water from it and not to cut the free on its bund. 


K.Panneersclvam Ayyampettai inscription of kudumbar sabha. 
kulothunga IIL. Provision was made to the right to parivattam for 
kudumbars and representation to them in the sabha is mentioned. 


S.Govindaraj & Kr.Rajendran Siththanna vasal names. Individuals 
names are engraved in the rock near the cave temple. 


C.Chandravanan Sathiram sevalpatti inscription. Two records. 
Renovation of mantapa roof and stone mantapa are mentioned. 

8 Kannathasan and 2 others 1831 CE. Donation of Rupees 23,000 for 
12 tanks renovation. 


S.Kannadasan and others. Inscription of on komugai. kulothunga I 
Reg yr 20. 1090 Ce. Donation for food offerings to karaikundis varar 


by one Thillai Nayaka Picchan. 


383 


ஆவணம்‌ 27, 2016 


36. S.Kannadasan & 2 others. Thinnakulam inscriptions. Rajaraja IH Reg 
yr 13. 1229 CE. 


1. Incomplete record. 

2, Sale of land by perungurisabha. 
3. Donation of tax free land. 
4 


Donation of land by Velan Nayakan from Kavur for feeding 
the devotees on Thaipusam day festival. 


4.  Vikkirama Chola Regnal year 14. 1132 CE. Donation of gold 
ornament by Paramesvara Bhatta son of Paramporul Bhatta. 


6.  Kulothungal. Prasasti portion alone is left. 
7.  Rajathirajal. 11CE. Sale of land document. 
37. Gayatri Devi Thirukokarnam inscriptions. 
1. 1918 CE. Erection of lamp post by one Muthukaruppa Nadar. 


2.  Insctalation of temple Bell by one A.Ramaswami Nadasvaram 
player at Valangaiman. 


38, T.Mahandiran Chinna Alanguppam record 15CCE. Donation ofcertain 
land. 


39, K.Paul Durai Vadakarai Vatteluthu inscription. Date 9 CCE. Land 
donation by one Viccathira Mutharaiyan for food offering. 


40. K.Paul Durai and P.Suthakar. Basar records. 


1. Mar.Kulasekara, 1303 CE. According to the order of 
Vikramapandya Deva brother of kulasekara, cholapuram was 
given as chaturvedimangala. It was enchroached by 
Anumanulan Araiyan and Akkonda devan. 11 was again restored 
as chaturvedimangalam. 


2. Konerinmaikondan land donations and reclamation of certain 
lands by the vanakovaraiyar cheiftains. They ruled this area 
as sub - ordinates of Pandyas. 


41, R.Santhanam, Thanjavur. Recent Discoveries in Vadipatti Taluk. 
Survey of certain habitation sites in which black and red ware, into 
slags medeavat period potteries and some dolmens are noticed. 


ஆவணம்‌ 27, 2018 384 


42. R.Uthayakumar & Pandiswaram. Murugamali Rock paintings. some 
rock paintings white in colour mostly hunting scenes are reported 
form Murugamalai near periyakulam in Theni District. 


43. K.Sakthivelu & V.Rajagru. Some megalithic period burial urns, 
potsherd traced and reported. 

44, V.Rajaguru & K.Rajamohan. Kilseeththai evidences, surface 
collections of Roman potteries, Block and red wase. Poreelain wares, 
steatite stones, eic an colleted from this village near 
uththirakosamangai. 


45. V.Rajaguru. Kokkarasan pettai megalithic period potteries, iorn slags, 
terracotta figures etc are collected and reported. 


46. K.Sridharan Netterampakkam survey. Discovery of a Tamil Brabmi 
lable inscription ‘SeNaruman’ on a siva linga stone is reported. 
47.M.Satheeskumar. Hero stones and antiquities of chettika palayam. 
Some portiats of heroes, iornslags, black potteries are collected from 
this village. 

48. P.Jothisvaran. Rock painting at the hill of Erasakka Nayakanur. 
Ancient rock Paintings are noticed at Perumalsunai. Human figures 
in dancing pose, fighting with each other eto are painted. 


49. K. Sridevi. Archaeological sites in Panrutti & Ulundurpet Taluks. 
Magalithic and iorn age evidences are noticed in some Villages. 


50, R.Ramesh Rare sculptures and archaeological mounds in Salem 
region. Village such as Govindanpadi, panamarathur, Sinnadhanta, 
Perumballam, Sangaiyur, Gundudasanpathi, Omalur, Karuppur etc 


were explored. 


51, K.Rajagurn. Islam mosque at Narippaiyur. About 500 years old 
mosque was noticed at Naripayur near Sayalkudi. 


52. K.Rajaguru. Memorials for sathi. Some sathi stones are noticed at 
Sayalkudi. 


53, P.Murugan. Archaeology of O 
reveals neolithick celts, iorn slags, 


44. Amarnath Ramakrishna. Keeladi excavation. Recent excavation is 
being done at Keeladi village near Madurai A preliminary survey 


report is given here. 


ttanchatram Talak. This exploration 
some bloken sculptures etc. 


ஆவணம்‌ 27, 8016 385 


55, K.Kumar, Rock art from Sempalli and Nalanganallur. Some rock 
shelters Anuppalakundu Anaikundu, sempathi, periyakundu, 
Nalankanallur polikundu etc are surveyal and many rock paintings 
are reported. 


56. S.Rajagopal and K.Uthiradam. Palam leaf Manuscripts from Theni, 
These palm leaves contain kathir kamamalai, numerals, Taxation 
details for irrigation land during British period etc are written. 


57. M.Prasanna, Vikkiraman Excavation. This village located near 
Pattukkottai in Tanjore District. This excavation was conducted at a 
cocanut groove where a seated Buddha sculpture was already 
noticed. This excavation reveals a constructed temple for Buddha 
during 12 - 13 CCE by brick. No other important antiquities are 
noticed. 


58. R.Santhanam, Thanjavur. Kaladi Herostone, Some portraits of heros 
are noticed in Vadipatti, Kottaimedu. 


59. M.Chandramoorthy & 3 others. Pallava period Subramanya sculpture 
of puzhal. It is dated to 8 CCE. 


60. M.Chandramoorthy & 2 others. Manthan figure at Pattisvaram. Itis 
dated to 9th CCE. 


61. M.Chandramoorthy and 2 others. Pallava period sculptures at 
Thirukkodikaval. Lakshmi, Sarasvathi. Ganesha, Brahma and Jeyesta 
sculptures are noticed. 431 belong to 8-9 CCE. 


62. M.Chandramoorthy & 2 others. Chola portrait figures at 
Thirukkodikaval. Sivapathasekara (sandals on the head) and another 
portrait of a chola king are noticed. 


63.M.Chandramoorthy & 2 others. Rare sculptures from Omandur 
Sculptures representing Laknisa, Jyesta and Jain Thiuthankara are 
reported. 


64, M.Chandramoorthy & K.A.Kavitha chandesa sculpture at 
Kalaiyarkovil. Later pandya period chandesa figure is reported. 


65. M.Chandramoorthy & 2 others. Jyesta from Thellar. Pallava period 
Jyesta sculpture datable to 8 CCE is reported. 


66. T.Subramaniyam. Herostones found at Sankiripalli, Sembarasanattalli 
& Barur, are reported. 


ஆவணம்‌ 27, 2016 386 


67. S.A.Gnanasekaran, Horse rider stone. This stone datable to 18th 
CCE found at Devadhanapatti is noticed. 


68. P.Jothisvaram. Buddha statue at Ellappatti. In this village in 
Uthamapalayam Taluk, one head less Buddha statue is noticed 
datable to 9 - 10 CCE. 


69. C.Santhalingam, Rare sculpture discovered. At Ponnamaravathi Town 
one rare chakarayi (Lajja Gowri) sculpture is noticed in a stone. 


70. A.G.Arumugam Herostone who slayed an elephant. One herostone 
at Alwar Kurichi village is reported. 


71. K.SriDevi, sculptures of Ulundurpet Taluk, sculptures such as Durga, 
Ayyanar, Ardhanarisvara and Nanthi sculptures are noticed. 


72. V.Rajaguru, Jain sculpture at koraikuttan one 9 - 10 CCE. Jaina 
sculpture without head portion is identified at koraikuttam near 
Thiruppullani. 


73. V.Rajaguru, Buddha sculpture at Sammantha vayal. One 11 CCE 
seated Buddha image is noticed at Sammantha vayal village near 
Ananthur in Thiruvadanai Taluk. 


74. V.Rajaguru, Ekapatha Murthi sculpture at Uthirakosamangai. 17th 
CCE sculpture of Ekapatha Murthi is reported at Uththirakosamangai 
temple. 


75. M.Kanagaraj, Sathi stone at Odaipatti. One memorial stone for a lady 
who committed sathi with her child is noticed near Sinnamanur. 


76. S.Manickarajan, Herostone for siblings. One 17 - 18th CCE herostone 
for two brothers is noticed near Manchinayakkanpatiti. 


77.D.Sundaram, sculptures from Kongu region. Chandikesvara, 
sculpture at Kavunthapadi, Murugan at Krunji cheri, Nathampalayam 
herosotne. Pappantti one morial stone, Kothavadi mother goodess, 
Kannadiputhur Ayyanar etc are noticed and reported. 


78. Govindaraj. Line drawing of vamana at Krishnagiri. One line drawing 
figure of Vamana is noticed on a rock near Thotikundu. 


79, §.Sudha and M.Kailash, Pallava sculptures at Nemam village. Three 
broken stone images of pallava period ate noticed at Nemam village 


in Tanjore Taluk & District. 


ஆவணம்‌ 27, 2016 387 


80. M.Chandramurthy and Rajpanner selvam. Rare sculptures at poondi 
in Thiruvannamalai District. Lukulisa, datable to 7 - 8 CCE and some 
nayak period herostones are reported. 


81. Balamurugan, ThiruvannamalJai Devikapuram Herostones Five 
herostones without any inscriptions are noticed here. 


82. Early writing system. A journey from Graffiti to Brahmi. K.Rajan. 
This book deals about the origin and date of Tamil Brahmi scripts in 
the basgins of the findings of Kodumana! excavations. 


83. Uthayendram & Velancheri copper plates of Parantaka Chola I. By 
S.Krishnamurthy These two copper plates chartess are already 
published, this author published them with some critical study. 


84.Kurumbans Tribes an Archaeological perispective. By 
T.Subramaniyam. The life and worship rituals of kurambhas Tribes 
are narrated in this book. 


85. Kandarathithan Chola and Sembiyan Mahadevi in chola History By 
L.Thiaharajan. All historical details of these royal couple are given 
with photograph in this book. 


86. Thirukovilur - Kilur Viratanesvar temple - A study By K.Pichaipillai. 
This study is based an fully inscriptional sources of this temple. 


87. Dantiyalankaram text and commentary. S.Krishnamoorthy. This 
commantary was made by the pontiff of Thiruvavaduthurai is critically 
published. 


88. Pulavar S.Raju copper plate charters of konguavellala. 32 copper 
plates and 45 palm leaf documents are discussed in this book. These 
documents collected are dated to 16 - 17th CCE. 


89. Pulavar S.Raju, Historical documents of Palani. All the copper plates 
colleted from various mutts located at Palani detable to 17 CCE are 
included and discussed in this book. 


90. Arumuga Seetharaman and Sankaran Raman seals and rings of Tamil 
nadu. Various seals and rings collected from various sites of Tamil 
nadu are collected and published with full illustrations in this book. 


100. D.Dayalan, ‘Cave temples in the region of the Pandyas, 
Mutharaiya, Atiyaman and Ay dynasties in Tamil nadu and kerala’ 
About 73 cave temples carved in southern Tamilnadu by various 


dynasty ruler are'given with skatches and photographs in three 
volumes. 


ஆவணம்‌ 27, 2016 388 


101. 


102. 


103. 


104. 


105. 


106. 


107. 


108. 


D.Visvanathan Kongu Perumakan Vavil Ori. Vel chicf of Kolli Hill 
is well known among seven vels of Tamil nadu. This author tries 
to relate this king with kongu vellala people. 


G.Ezhit Athirai, Sembiyan Madevi kalaikovilkal (Vol | Koneri 
rajapuram. This book deals about the contributions of Sembiyan 
Madevi with special reference to kailasanatha temple at koneri 
Rajapuram. 


G.Ezhil Athirai, Sembiyan Madevi kalai koyil. Thiruvarur. This book 
1s written on the Thiru Ara Neri esvaram, built within the Thiagaraj 
swami temple complex at Thiruvarur. Though it is sung by 
Devaram hymnist. It was rebuilt by sembiyan Madevi. This author 
gives a complete picture on this temple. 


Professor V.Mahasvaran, Srilanka, Vedaranyam - Yalpalanam 
cultural relations. this paper was delivered as an endowment 
lecture instituted as kovilur Adheenam Andavar endowment by 
Nachchiyappa gnana Desika swamikal. This paper deals about 
the history of vedaranyam and its relations with yalpanam people. 


S,Ramachandran Endowment lecture on. Kanthalur salai yai Thedi. 
This lecture is delivered at Tanjore Tamil University. This 
endowment was instituted by padmasri. Iravatham Mahadevan 
as T.N.Ramachandran Endowment lecture. This author identifies 
Kanthalur with that of kanthalur located now a hamlet of 
vattakulam in Ponnani Taluk in Malapura district. 


Y.Subbrayalu, Kollirumpurai coin Dr.Nagasamy identified one coin 
colleted at Karur with the legend ‘kol Irumpurai’ during 1987. 
Now that redding is changed as ‘Cel Irumpurai’ and identified 
with the king Ko. Athan cel Irumpurai mentioned in pugalur Tamil 
Brahmi Inscription. 


Jeyakumar Puliman Kombai/ Pulliman Kombai. 


During 2006 three hero - stones with Tamil Brahmi inscriptions 
were discovered by the research scholars of Tamil University at 
pulimankombai village in Andipatti Taluk in Theni district. But 
this name puliman kombai is considered as wrong it should be 
mentioned as pulliman kombai (doted deer). 


T Kala Sridhar, Thanjavur, Paper manuscripts related to Judicial 
enguiry of Maratta period. 1845 CE. Trial about the suspicious 


death of Maratha ruler Tukkoji. 
389 


ஆனணம்‌ 27, 2016 


109. 


110. 


111. 


112. 


113. 


114, 


115. 


116. 


117. 


118. 


119. 


120. 


121. 


122. 


VRajaguru, Ramanathapuram. Inscription at a church. Date 1881. 
Inscribed on a mirror presented in memory of Guy Clerk who died 
at Ramanathapuram. Same place inscription on a Book (Bible) 
stand. 


S.Swaminathan, Mysore. Brahmadeya created at Andra by cholas, 
12 CCE. This article deals about the Brahmadeya donated to 70 
Brahmins by Vikramachola in Andhra Pradesh. 


§.Rajagopal, Chennei. Traders incription at Dhanuskodi. Date 8 
CCE. Fragmentary record. Furnish some words Rameshwaram, 
Valanciyar etc. 


S.Rajagopal, Stamp papers of kovilur. Dated 1872 to 1900 stamped 
documents with portraits of Queens and kings of British period. 


S.Rajagopal & K.Uththiradam, Palm leaf manuscripts from Theni. 
Dated 19 CCE, Some literature and tax levies at cultivable lands. 


R.Jeyaraman, Kumbakouam Taluk records. All are relating to 
Bridge construction. 


R.Jeyaraman, Inscriptions of Alagamani Isvaram. Veerapandya 
13CCE creation of one Thirumadaivilakam. 


S.Ravikumar, Thiruppur. Inscribed Nanthi. Dated 10 CCE. Donation 
of one Nanthi by a Brahmin Deva Nakkan. 


V.Rajaguru, Ramanathapuram, Paramakudi girls school inscription. 
Date 1856. Creation of school by Queen of Ramanathapuram. 


Senthee Natarajan & A.K.Perumal. Stamped sale deed. Date 1872 
Deals about the sale of house sites. 


R.Poongundran & Ravikumar, Thiruppur. Inscribed Ayyanar 
sculpture. The name of the donar is mentioned. 


P.Rajendran & C.Santhalingam, Thirukurungudi incriptions. Dated 
kali 4568 CE 1467. Most of the inscriptions deal about the 
arrangements made for supplying flower garlands, land donations 
etc. 


A.Chandrabose, Pudukkottai, Mutharaiya inscription at Kaveri 
Nagar 12 CCE. planting of boundary stones between two villages. 


N.Sulaiman & M.Rajesh. Srivaikundam copper plate. Date 1769 
CE Saka 1691. Kollam 945. Donations made for feeding at 
Ramanujakudam and worship. 


ஆவணம்‌ 27, 2016 டட. 990 


123. Same place. Same authors. Donations for Brahmin feeding. 
thiruvaymoli recitation and pujas. 

124. Pulavar S.Raju, Erode. Palani oilmongers copper plate. 
Arrangements made for early morning pujas, supply of sandal 
paste, flowers etc by members of vaniyars (oilmongers). 

125. C.Chandravanan, Rajapalayam copper plate of Thirumalai Punnai 
Thevat. Thirumalai Naickar period some rights and donations 
given to Punnai Thevan. 

126. V.Kattalai Kailasam, Palayamkottai, CE 1652 Land donation to 
Alwar endowment for the merit of Thimmalai Naickar and 
Vadamalai yappa pillai. 

127. N.Dhanasekaran, Thanjavur. Thirukkachur Bhairava 15 CCE image 
of Bhairava is noticed at Thirukkachur in Kanchipuram District. 

128. S.Ravikumar & S.Thirunavukarasu. Thiruppur. Herostone fighting 
against a Tiger, dated 16 - 17 CCE. 

129. A.Chandrabose, Pudukkottai, Kaluvadiyan Pillar seems to be a 
stone pillar used for impalation of enemies. 

130. T.Vijay, Chennai. Archaeological findings from Avinasi Taluk, 
mostly megalithic monuments are reported. 

131. T.Vijay, Herostone from Veerapandi in Coimbatore district, Dated 
11-12 CCE, without script. 

132. S.Ravikumar Thiruppur megalithick burials at Kovilpalayam. 
Potteries and cairn circles were noticed. 

133. A.Raja, Thanjavur. Microlithic cultural sites. Some microlithic 
toos. cleaver, Blades are noticed. 

134. S.Paranthaman, Chennai. Archaeological finds at Krishnagiri 
Taluk, Middle aged neolithic tools are noticed. 

(Abstract Serial Numbers not in Order) 

Obitnary Notes 


Professor Noboru Karashima of Jappan, 
Professor Tamil Anna! Prof V.Manickaim, 


Professor Vairavel, Dr.K.Rajamohan all were our senior members of 
Tamilnadu Archaeological society passed away during the year 2015 


- 2016. Out society condol these departed souls and pray them to 


rest in peace. 


391 


ஆவணம்‌ 27, 2016 


கட்டுரையாளர்கள்‌ 


பேரா. எ.சுப்பராயலு (1) 
எண்‌.37/1, பாரதி பார்க்‌ 
7வது குறுக்குத்‌ தெரு 
சாய்பாபா காலனி 
கோயம்புத்தூர்‌ - 641 011 
கைப்பேசி : 99409 95674 
ysrayalu@yahoo.co.in 


முனைவர்‌ செ.,ராசு (3) 
“புலவர்‌ பூங்குடில்‌” 

582இ திரு.வி.க.நகர்‌ சாலை 
பாலக்காட்டுத்‌ தோட்டம்‌ 
ஈரோடு - 6388 011 

கைப்பேசி : 97900 38380 


முனைவர்‌ பா.ஜெயக்குமார்‌ (5) 
உதவிப்‌ பேராசிரியர்‌ 
கல்வெட்டியல்‌ மற்றும்‌ 
தொல்லியல்‌ துறை 

தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613 010 

கைப்பேசி : 94436 99961 
jayaepi@yahoo.com 


முனைவர்‌ ச. இராசகோபால்‌ (8) 
“இராஜாஜி இல்லம்‌” 

7, முதல்‌ தெரு 
வெங்கடேஸ்வரர்‌ நகர்‌ 
அடையாறு, சென்னை- 600020 
தொ. பேசி : 044 - 2490 0481 
rajagopal57(@gmail.com 


முனைவர்‌ சொ.சாந்தலிங்கம்‌ (10) 
92, பிரித்தம்‌ தெரு 

துரைசாமி நகர்‌ 

மதுரை- 625 010 

கைப்பேசி : 98026 87358 


முனைவர்‌ சு. இராஜவேலு (12) 
புலத்தலைவர்‌ 
கடல்சார்‌ வரலாறு மற்றும்‌ 


ஆவணம்‌ 27, 2016 


கடல்சார்‌ தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613 010 
கைப்பேசி : 94442 61503 
rajavelasi@gmail.com 


இரு.கஇி.ஸ்ரீதரன்‌ (13) 

324, முதல்‌ தெரு 
நடேசநகர்‌ 
விருகம்பாக்கம்‌ 
சென்னை- 600 092 
கைப்பேசி : 99620 04544 


திரு.கரு. இராசேந்திரன்‌ (16) 
மேலப்பனையூர்‌ அஞ்சல்‌ 
விராச்சிலை வழி 
புதுக்கோட்டை - 622 420 
கைப்பேசி : 99438 22177 


முனைவர்‌ ர்‌. பூங்குன்றன்‌ (25) 
21/4, காந்தி தெரு 
செங்குட்டை 

காட்பாடி 632 007 

கைப்பேசி : 94425 29849 


திரு. பொ. இராசேந்திரன்‌ (41) 
7/905, பக்தவத்சலம்‌ தெரு 
ஆழ்வார்‌ நகர்‌, நாகமலை 
மதுரை - 625019 
திரு.நா.சுலைமான்‌ (42) 
௪௫-91, வீட்டு வசதி வாரியக்‌ 
குடியிருப்பு, தமிழ்‌ நகர்‌ 
ஆனையூர்‌, மதுரை - 625017 
திரு. சொ..சந்திரவாணன்‌ (48) 
106, செவல்பட்டி 

தெற்குத்‌ தெரு 
இராஜபாளையம்‌ - 626 117 
கைப்பேசி : 9842] 75469 


392 


Dr.S.Swaminathan (36) 
639, Al Block 4th Cross 
Ramakrishna Nagar 
Mysore - 570 023 

Cell : 098861 38194 


முனைவர்‌ 
கோ.விஜயவேனுகோபால்‌ (48) 
15, 4வது குறுக்குத்‌ தெரு 

ஜெயா நகர்‌, ரெட்டியார்‌ பாளையம்‌ 
பாண்டிச்சேரி - 605 010 

கைப்பேசி : 94864 16030 


திருமதி மங்கையர்க்கரசி ராகவன்‌ (57) 
ஜே.ஜி.எம்‌. பள்ளி 

66, முத்துவேல்‌ லே-அவுட்‌ 
கே.கே.சாலை 

விழுப்புரம்‌ - 605 602 

கைப்பேசி : 98948 55252 


திரு.இரா. ஜெயராமன்‌ (69) 

மருதம்‌ எம்‌.ஜ. 2. 3/259, 

புதிய வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு 
தஞ்சாவூர்‌- 618 00% 

கைப்பேசி : 96266 64646 


முனைவர்‌ இ.சுப்பிரமணியம்‌ (77) 
மூங்கம்பட்டி 

புள்ளம்பட்டி அஞ்சல்‌, மத்தூர்‌ வழி 
கிருஷ்ணகிரி மாவட்டம்‌ - 635 203 
கைப்பே௫ு : 94437 04519 


திரு. மா.சந்திரமூர்த்தி (91) 

19, ரோஜா தெரு 

குறிஞ்சி நகர்‌, போரூர்‌, சென்னை- 
600 116 

Gu : 044- 2482 6832 


முவைர்‌ இ.குமார்‌ (94) 
இ-68, பொதுப்பணித்‌ துறை 
குடியிருப்பு, தாடண்டர்‌ நகர்‌, 
சைதாப்பேட்டை, 
சென்னை - 600 015 
கைப்பேசி : 94443 56608 


ஆவணம்‌ 27, 2016 


முனைவர்‌ அ.சந்திரபோஸ்‌ (114) 
உதவிப்‌ பேராசிரியர்‌ 
வரலாற்றுத்‌ துறை 

மாட்சிமை தங்கிய மாமன்னர்‌ 
கல்லூரி 

புதுக்கோட்டை - 622 001 
கைப்பேசி : 94432 80819 


முனைவர்‌ க. பன்னீர்செல்வம்‌ (168) 
துணைகல்வெட்டு 
கண்காணிப்பாளர்‌ 

அலுவலகம்‌ 

இந்திய தொல்லியல்‌ அளவீட்டு 
துறை 

புனித ஜார்ஜ்‌ கோட்டை 
சென்னை- 600009 

கைப்பேசி : 98676 9565.......... 


முனைவர்‌ வீ. செல்வகுமார்‌ (169) 
உதவிப்‌ பேராசிரியர்‌ 
கல்வெட்டியல்‌ மற்றும்‌ 
தொல்லியல்‌ 

துறை, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌- 613 010 

கைப்பே௫ : 94821 12601 
selvakumarodi@gmail.com 


முனைவர்‌ த.அதியமான்‌ (194) 
பேராசிரியர்‌ மற்றும்‌ துறைத்‌ 
தலைவர்‌ 

கடல்சார்‌ வலராறு மற்றும்‌ 
கடல்சார்‌ தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌- 673 010 

கைப்பேசி : 89089 10375 
rajachidam@ gmail.com 


திரு.ய. பூபாலன்‌ (220) 

9, பாட்டை தெரு 

நவல்பூர்‌ அஞ்சல்‌ 
இராணிப்பேட்டை- 652 202 


393 


புலவர்‌ ௪. பழனியப்பன்‌ (255) 

45 பழனியாண்டவர்‌ கோயில்‌ தெரு 
ஜம்பை அஞ்சல்‌, பவானி வட்டம்‌ 
ஈரோடு மாவட்டம்‌ - 638 312 


முனைவர்‌ ச. நீலாவதி (276) 
உதவிப்‌ பேராசிரியர்‌ 
வரலாற்றுத்துறை 

அரசு பெண்கள்‌ கலைக்கல்லூரி 
புதுக்கோட்டை- 1 

கைப்பேசி : 97882 05562 


திரு.கோ.உத்திராடம்‌ (286) 
2/39, கங்கையம்மன்‌ கோயில்‌ தெரு 
வண்டலூர்‌, சென்னை- 600 048. 


முனைவர்‌ கோ. எழில்‌ஆதிரை (302) 
6, பெருமாள்‌ வடக்கு வீதி 
வெளிப்பாளையம்‌ 
நாகபட்டினம்‌ - 611 001 

. கைப்பேசி : 99526 15022 


Mr.M.Rajesh (339) 

Asst. Archaeologist 
Archaeological Survey of India 
Excavation Branch VI 

Grood Floor 

KSIMC Building 

Rajaji Nagar, Industrial Estate 
Bangalore - 560 010 . - 

Cell : 89040 123609 


திரு.கோ.தில்லை கோவிந்தராஜன்‌ (361) 
“சத்து இல்லம்‌” 

2278, மானோஜியப்பா தெரு 
தஞ்சாவூர்‌- 613 009 

கைப்பேசி : 94421 48246 


திரு.வெ.பாண்டுரெங்கன்‌ (406) 
கீழக்கல்பூண்டி அஞ்சல்‌ 
தொழுதூர்‌ வழி 

கடலூர்‌ மாவட்டம்‌ - 606.303 
கைப்பேசி : 95439 56489 


ஆவணம்‌ 27, 2016 


இரு. ஸ்ரீதர்‌ (444) 

த/பெ. து.சீத்தாராம்‌ ரெட்டியார்‌ 
தச்சர்‌ தெரு, ஒரத்தூர்‌ அஞ்சல்‌ 
விழுப்புரம்‌ 

இரு.த.தங்கதுரை (440) 
காப்பாட்சியர்‌ 

தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
தஞ்சாவூர்‌- 613 001 

கைப்பேசி : 98421 10622 


இரு.சி.வீரரா கவன்‌ (447) 
J.GM. Schoo! 

66/4, முத்துவேல்‌ மனைப்பிரிவு 
கே.கே.சாலை 

விழுப்புரம்‌ - 605 608 
கைப்பேசி : 90039 30406 


என்‌.தனசேகரன்‌ (484) 
எண்‌. 1, மேட்டுத்‌ தெரு 
கள்ளபிரான்புரம்‌ 
மதுராந்தகம்‌ வட்டம்‌ 
காஞ்சிபுரம்‌ - 603 308 
கைப்பேசி : 97517 55023 


முனைவர்‌ ஆ.ராஜா (250) 
நெப்பியப்பட்டி 

வடவாளம்‌ அஞ்சல்‌ 
புதுக்கோட்டைவட்டம்‌ 
புதுக்கோட்டை மாவட்டம்‌ - 622 004 
கைப்பேசி ; 97867 84179 
rajaarchy@gmail.com 


திரு.௮.கா.பெருமாள்‌ (642) 
நாட்டுப்புறவியல்‌ ஆய்வாளர்‌ 
451-53, 9-2, கவிமணி நகர்‌ 
இந்துக்‌ கல்லூரி தென்புறம்‌ 
நாகர்கோவில்‌ - 2 

கைப்பே௫ : 94420 77029 
திரு.து.சுந்தரம்‌ (556) 

“குறிஞ்சி” 

21, கிரின்வியூ, டெலிகாம்‌ காலனி 
விளாங்குறிச்சி சாலை 


394 


பீளமேடு, கோயம்‌ புத்தரர்‌- 641 004 
கைப்பேசி : 94449 39156 


திரு.சு. இரவிக்குமார்‌ (612) 
கட்டுமானப்‌ பொறிஞர்‌ 

31, இ-தட்டான்‌ தோட்டம்‌ தெற்கு 
இசண்டாம்‌ குறுக்கு வீதி 
பல்லடம்‌ ஈசலை 

திருப்பூர்‌- 614 604 

கைப்பேடி : 98422 55118 


சந்தானம்‌ (617) 

த/பெ. இராஜாமணி 

3/82- A, இரண்டாவது தெரு 
தனிச்சியம்‌ அஞ்சல்‌ 

தா. வாடிப்பட்டி வட்டம்‌ 
மதுரை மாவட்டம்‌ - 625 221 
கைப்பே௫ி : 98047 84132 


மா.சைலேஷ்‌ (68) 

62/78, புதிய காலனி 
முல்லைவாடி அஞ்சல்‌ 
ஆத்தூர்‌ வட்டம்‌ 

சேலம்‌ மாவட்டம்‌- 636 141 
கைப்பேசி : 90955 17714 


௧.அ.கவிதா (629) 

முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 
47/1, முத்து முதலி தெரு 
வியாசர்பாடி, சென்னை- 600039 
கைப்பேசி : 96770 06194 


பி.சத்யா (630) 

முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 

எண்‌.37, எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலை 
வியாசர்பாடி, சென்னை - 600 039 
கைப்பேசி : 97909 84251 


திருமதி ].காமாட்சி (681) 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 
எண்‌.கி.403, எம்‌.ஜி.ஆர்‌. தெரு 
பி.டி.எம்‌. தகர்‌, பாடியநல்லூர்‌ 
ரெட்ஹில்ஸ்‌, சென்னை- 600 052 
கைப்பேசி : 97899 98569 


ஆவணம்‌ 27, 2016 


ஜி. பால்துரை (682) 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 
வரலாற்றுத்‌ துறை 
புதுச்சேரி பல்கலைக்கழகம்‌ 
புதுச்சேரி- 605 014 
கைப்பேசி : 99944 59521 


முனைவர்‌ த.ரமேஷ்‌ (647) 
இலட்சுமி நகர்‌ 
முண்டியம்பாக்கம்‌ அஞ்சல்‌ 
விழுப்புரம்‌ வட்டம்‌ 
கைப்பேசி : 98423 36417 


K.தேவிய்ரி (662) 
த/பெ. கிஷ்ணகுமார்‌ 
72-13, அருணகிரி தெரு 
புதுப்பாளையம்‌ 
கடலூர்‌- 607 007 
கைப்பேசி : 40151 72965 


முனைவர்‌ த.கலா ஸ்ரீதர்‌ (657) 
உதவிப்‌ பேராசிரியர்‌ 

ஓலைச்‌ சுவடித்‌ துறை 

தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613010 
கைப்பேசி : 94422 07782 


திரு... மகேந்திரன்‌ (668) 

2, கன்னியம்மன்‌ கோயில்‌ தெரு 

D-1, RR.C.அபார்ட்மென்ட்ஸ்‌ 
நெசப்பாக்கம்‌, கே,கே.நகர்‌- மேற்கு 
சென்னை - 600078 

கைப்பேசி : 99413 80420 


P.Jothiswaran (660) 
187, 1st Block 
Mogappair Fast 
Chennai - 600 037 
Cell : 90944 53380 


B.ATHMANATHAN (966) 
25G/50, VALLIYAMMAI ILLAM 
SBI, FIRST COLONY, 

BYPASS ROAD 


395 


MUDURAI DISTRICT - 16 
CELL : 75025 26056 


பா.அருண்ராஜ்‌ (678) . 
மேலராமன்‌ சேத்தி (சாலை தெரு) 
சீதக்கமங்கலம்‌ அஞ்சல்‌ 
குடவாசல்‌ வட்டம்‌ 

திருவாரூர்‌ மாவட்டம்‌ - 612 604 
கைப்பேசி : 96595 12833 


ப.வேலாயுத ராஜா (676) 

4/2, 59/7, சாம்பான்‌ ஊரணி தெற்கு 
திருப்பத்தூர்‌ 620 211 

சிவகங்கை மாவட்டம்‌ 
கைப்பேசி : 97877 87363 


R. UDHAYAKUMAR (671) 
5/o.K.RAJANGAM 

17, ARUNJUNAI STREET 
KALAIVANI NAGAR 
AVANIYAPURAM 
MADURAI - 625 012 

CELL : 99523 2105417 


முனைவர்‌ சோ.கண்ணதாசன்‌ (691) 
சுருதிக்குடி, சுங்கதிடல்‌ 
வெண்ணாற்றங்கரை 

தஞ்சாவூர்‌- 613 003 

கைப்பேசி : 94428 90293 


முனைவர்‌ மு.கனகராஜ்‌ (708) 
த/பெ.க. முத்து இருளப்பன்‌ 
78, வேளாளர்‌ தெரு 

சினிமா தியேட்டர்‌ அருகில்‌ 
வடுகப்பட்டி - 625 603 

தேனி மாவட்டம்‌ 

கைப்பேச : 98051 37574 
muthukanagaraj@gmail.com 


ச. பாலமுருகன்‌ (709) 
துணைவட்டாட்சியர்‌ 

8746, பொன்னுசாமி நகர்‌ விரிவு 
பஞ்சாயத்து அலுவலகம்‌ சாலை 
வேங்கிக்கால்‌ 
திருவண்ணாமலை - 606 604 


ஆவணம்‌ 27, 2016 


சி.பாண்டீஸ்வரன்‌ (700) 

முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 
வரலாற்றாய்வு பள்ளி 

மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ 
மதுரை- 625027 

கைப்பேசி : 76399 29053 


௮.ஆரவள்ளி (707) 

பிள்ளையார்‌ கோயில்‌ தெரு 
புழுதிக்குடி, ழேக்காட்டூர்‌ அஞ்சல்‌ 
இருவிடைமருதூர்‌ வட்டம்‌ 
தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ - 609 807 
கைப்பேச : 96590 78215 


பொன்‌. வெங்கடேசன்‌ (719) 

4591, கடை வீதி 

செல்லம்‌ மெடிக்கல்‌ 

ஆறகளூர்‌ அஞ்சல்‌, ஆத்தூர்‌ வட்டம்‌ 
சேலம்‌ மாவட்டம்‌ - 636 101 
கைப்பேசி : 90475 14844 
ponvenkatesan@gmail.com 


எஸ்‌. பரந்தாமன்‌ (720) 

39/21, வெங்கோஜிராவ்‌ தெரு 
பழையபேட்டை 

கிருஷ்ணகிரி - 695 008 

கைப்பேசி : 99446 79833 
paranthaman26guru@gmail.com 


K.AMARNATH RAMAKRISHNA (724) 
Superintending Archaeologist A.S.L. 

D $4, Chistal Court - 

No.44, Medavakkam Main Road 

Ganesh Nagar 

Keelkattalai 

Chennai - 600 ........... 

Cell : 94440 53813 


P.Murugan (725) 

1/187, Avvai Street 
J.J.Nagar, Mugapper East 
Chennai - 600 037 

Cell: 9840400812 
murugachennai@gmail.com 


396 


Architect. Vidhya Lakshmi (726) 
Wio. Rajasekar Pandurangan 
2/162 - 100 Main Road 

Keelakal Poondi 

Tholudhur 

Cuddalore District - 606 303 

Cell : 97860 68908 


Raj Pannerselvam (744) 
162, 37/1, New Street 

4th Street 
Thimvannamalai - 606 601 
Cell : 98414 24388 


முனைவர்‌ வே.கட்டளை 
கைலாசம்‌ (759) 

மல்லிகை இல்லம்‌ 

64, வசந்தம்‌ காலனி 
மகாராஜா நகர்‌ 
பாளையங்கோட்டை - 627011 
கைப்பேசி : 99941 7206.3 


V.Rajaguru 
5.5.AM.Govi.Higher Secondary 
School 

Thirupullani 

Ramanathapuram - 623 532 
rationalraja@gmail.com 


ஆவணம்‌ 27, 2016 


P.Anandakumar (761) 
S/o.Palanisamy 

1/122, Periyar 
Thummankurichi Post 
Namakkal District - 637 003 
Cell : 88846 25666 


முனைவர்‌ சே. கணேசன்‌ (767) 
உதவிப்‌ பேராசிரியர்‌ 
இராமசாமி தமிழ்க்‌ கல்லூரி 
இலுப்பக்குடிச்‌ சாலை 
அழகப்பா புரம்‌ அஞ்சல்‌ 
காரைக்குடி - 630 003 
கைப்பேசி : 99653 30696 


V.Mahesvaran (233) 

Prof & Head Dept. of Tamil 
University of Peradaniya 
Srilanka 

Cell : 0094 779 071 543 


397 


Tamilnadu Archaeological Society 
Thanjavur - 613 010 


INCOME AND EXPENDITURE ACCOUNT FOR THE YEAR 
ENDED 31.03.2016 


Courier & Postage 7,906.00 By Book Sales 13,360.00 


Stationery 6,216.00 Membership Fees 1,01,000.00 
Xerox 440.00 Donations 10,000.00 
Pinting Charges 1,24,230.00 Interest 44,436.00 
Salary 15,000.00 | Annuaf Membership Fees 4,600.00 
Audit Fees 1,500.00 Excess of Expenditure over income 2,493.00 
Honororium 10,000.00 
Student Prize 4,300.00 
Freight Charges 3,200.00 
Travelling Expenses 485.00 
Sundries 1,877.00 
Bank FD Commissio: 735,00 


TOTAL 175,889.00 1,75,889.00 


(sd) V.Ramasamy 
Charted Accountant 





ஆவணம்‌ 27, 2016 398 


RECEIPTS AND PAYMENTS ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2016 


Receipts Amount Payments Amount 


To Opening Balance Courier & Postage 7,906.00 
Cash in hand 75,720.00 Stationery 6,216.00 
Xerox 440.00 
Printing Charges 1,24,230.00 
Salary 15,000.00 
Audit Fees 1,500.00 
Honorarinm 19,000.00 
Student Prize 4,300.00 

























Cash af Bank 

Indian Bank 5,106.00 
SBI 1,951.00 
01 3,000.00 


Book Sales 13,360.00 







































Membership Fees 101,009.00 Prieght Charpes 3,200.00 
Donation 10,000.00 Travelling Expenses 485.00 
Interest 44,436.00 Sundrics 1,877.00 
Fees 4,600.00 Fixed Deposit 65,000.00 









Bank FD Commission 735.00 


Closing Balance 
Indian Bank 7,997.00 
BO! 1,129.00 
SBI 2,229.00 


Cash in Hand 7,529.00 


TOTAL 2,59,773.00 TOTAL 2,59,773.00 



























(5d) V.Ramasamy 
Charted Accountant 


ஆவணம்‌ 27, 2016 399 


Tamilnadu Archaeological Society 


Thanjavur - 613 010 


BALANCE SHEET AS ON 318T MARCH 2016 


AMOUNT ASSETS AMOUNT 
Bol 1129.00 


Fund AIC 6,17,584,00 
Cash in Hand 1,529.00 


Tamilnadu Archaeological Society Fund Account 





Fumiture Stand Cupboard 18,700.00 











Fixed Deposit 5,80,000.00 





Indian Bank 7,997.00 


2,229.00 





91.04,2015 By Openmg Balance 6,20,077.00 
Expenditure 
31.03.2016 Over Income 2,493.00 


2,493.00 6,20,077.00 
01.04.2016 By Opening Balance 6,17,584.00 


(sd) V.Ramasamy 
Charted Accountant 


ஆவணம்‌ 27, 2016 400 





